ஆதியாகமம்‌ 


இது வேதாகமத்தின்‌ முதலாவது புத்தகம்‌ 


ஆதியாகமத்தின்‌ அர்த்தம்‌ 


“கிரேக்க மொழியில்‌ - "Geesis" என்ற வார்த்தைக்கு “ஆரம்பம்‌, மூலம்‌, 
தொடக்கம்‌” என்று பொருள்படும்‌. 


“எபிரேய மொழியில்‌ -”Bereshit”" என்ற வார்த்தைக்கு “ஆதியிலே” என்று 
பொருள்படும்‌. 


பல ஆரம்பங்களின்‌ புத்தகம்‌ 


பிரபஞ்சத்தின்‌ ஆரம்பம்‌ ச 
உயிர்களின்‌ ஆரம்பம்‌ ச 
மனித குலத்தின்‌ ஆரம்பம்‌ ச 
* ஓய்வு நாளின்‌ ஆரம்பம்‌ ச 
. * திருமணத்தின்‌ ஆரம்பம்‌ * 


பாவத்தின்‌ ஆரம்பம்‌ * 


மரணத்தின்‌ ஆரம்பம்‌ 
மீட்பின்‌ ஆரம்பம்‌ 
தாக்கதரிசனத்தின்‌ ஆரம்பம்‌ 
குடும்பத்தின்‌ ஆரம்பம்‌ 
மொழியின்‌ ஆரம்பம்‌ 
பலியிடுகலின்‌ ஆரம்பம்‌ 


ஆக்கியோன்‌ 


* இந்த புத்தகத்தை எழுதியவர்‌ மோசே என்பது பாரம்பரிய நம்பிக்கை. 
* மோசேயால்‌ எழுதப்பட்ட முதல்‌ ஐந்து புத்தகங்களை எபிரேய மொழியில்‌ . 
“தோரா (Torah) என்ற அழைப்பர்‌. 


... * தோரா என்பதற்கு - கற்பித்தல்‌ - கொள்கை - அறிவுறுத்துதல்‌ என்று 


பொருள. 

௩ கிறிஸ்தவ வேத அறிஞர்கள்‌ எபிரேய வேதாகமத்தின்‌ ஐந்து 
புத்தகங்களையும்‌ “Pentateuch' அதாவது “ஐந்நூல்‌” என்ற 
பொதுப்பெயரால்‌ அழைப்பர்‌. 


தகவல்கள்‌ 


* கி.மு. 1450 முதல்‌ 1410 காலப்பகுதியில்‌ எழுதப்பட்டது 
* 50 அதிகாரங்களை கொண்டது 


ஈ 1553 வசனங்களை கொண்டது 


38 


வரலாற்றுக்‌ காலவரிசை 


அதின்‌ சம்பவங்கள்‌ மோசேயின்‌ பிறப்பிற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு 
முந்தியவை. 

வேதாகமத்தின்‌ எந்த புத்தகத்தின்‌ கால அளவை காட்டிலும்‌ ஆதிக கால 
அளவில்‌ நடந்த சம்பவங்களை ஆதியாகமம்‌ பதிவு செய்துள்ளது. 


மீதியான 65 புத்தகங்களில்‌ சொல்லப்பட்டுள்ள கால அளவிலும்‌ அதிககால 
அளவிலான சம்பங்களை ஆதியாகமம்‌ கொண்டுள்ளது. 


4100 ஆண்டுகால வரலாறு வேதாகமத்தில்‌ பதிவிடப்பட்டூள்ளது. 
ஆதியாகமத்தில்‌: 2286 ஆண்டுகள்‌ நடந்த சம்பவங்கள்‌ 
யாத்திராகமம்‌ முதல்‌ வெளிப்படுத்த 1814 ஆண்டுகள்‌ நடந்த சம்பவங்கள்‌. 


ஆதியாகமத்தின்‌ 1ம்‌ அதிகாரம்‌ முதல்‌ 11ம்‌ அதிகாரம்‌ வரை 2000 
ஆண்டுகள்‌ நடந்த சம்பவங்கள்‌ பதிவிடப்பட்டூள்ளது. 


38 


புவியியல்‌ அமைப்பு 


இந்த புத்தகத்தில்‌ தற்கால எகிப்து, இஸ்ரவேல்‌, பாலஸ்தீனம்‌, லெபனான்‌, 
சிரியா, ஈரான்‌, ஈராக்‌ ஆகிய நிலப்பரப்புகள்‌ சொல்லப்படுகின்றன. 
வேதாகமமானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்‌ வரலாற்றை கொண்டுள்ளதால்‌ 
பேரரசுகள்‌ மாறும்போது இடங்களின்‌ பெயர்கள்‌ மாறுவதோடு அதன்‌ புவியியல்‌ 
எல்லைகளும்‌ மாறிவிடும்‌. 

அதன்‌ விளைவாக வேதாகமத்தில்‌ உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தின்‌ பெயர்‌ 
அந்த பெயர்‌ தவிர்ந்த வேறு பெயர்களால்‌ அழைக்கப்படுவதும்‌, மொழிகளால்‌ 
மாற்றமடைவதும்‌, எழுத்துக்கள்‌ திரிபு அடைவதால்‌ உச்சரிப்பு மாறுவதும்‌ 
உணடு. 

ஆதியாகமத்தின்‌ ஆரம்ப அதிகாரங்கள்‌ “பண்டைய கிழக்கு அருகாமை” என்று 
அழைக்கப்படும்‌ பெரும்‌ நிலப்பரப்பில்‌ நிகழ்ந்த சம்பவங்களை விபரிக்கின்றது. 
அதிலே முதன்முதலாக சொல்லப்படும்‌ புவியியல்‌ பகுதி - “ஏதேன்‌ தோட்டம்‌”, 


நான்கு நதிகள்‌ பாயும்‌ பகுதி தற்காலத்தில்‌ “ஈராக்‌” நாடு. 


இன்று அந்த நதிகளில்‌ இரண்டு டைகிரஸ்‌, யூபிரட்டஸ்‌ என்று அறியப்படுகிறது. ்‌ 


... மேசியாவைக்‌ குறித்த தீர்க்கதரிசனங்கள்‌ 


'* ஆதியாகமம்‌ 3:15 - இயேசு ஸ்திரியின்‌ வித்து 

... * ஆதியாகமம்‌ 4:25 - சேத்தின்‌ வழிவந்தவர்‌ (ஆதாமிலிருந்து) 
... _ ஆதியாகமம்‌ 9:26-27- சேமின்‌ வழிவந்தவர்‌ (நோவாவிலிருந்து) 
..... * ஆதியாகமம்‌ 21:12 - ஈசாக்கின்‌ சந்ததி 

... * ஆதியாகமம்‌ 25:23 - யாக்கோபின்‌ சந்ததி 

. * ஆதியாகமம்‌ 49:10 - யூதாவின்‌ வம்சம்‌ 


தகாக்கப்பட்ட 7 உலக தத்துவங்கள்‌ 


1. “ஆதியிலே தேவன்‌”- கடவுள்‌ இலலை என்ற நாத்திக வாதத்தை மறுத்துரைக்கிறது. 

2. “ஆதியிலே தேவன்‌” - பலதெய்வங்கள்‌ உண்டு என்ற வாதத்தை மறுத்துரைக்கிறது. 

3. ஆதியிலே தேவன்‌”- மனிதனே பிரபஞ்சத்தின்‌ மையமானவன்‌ என்ற வாதத்தை 
மறுத்துரைக்கிறது. 

4. “ஆதியிலே தேவன்‌ சிருஷ்டித்தார்‌” - எல்லாம்‌ விதிப்படி நடக்கிறது என்ற வாதத்தை 
மறுத்துரைக்கிறது. 

5. “ஆதியிலே தேவன்‌ சிருஷ்டித்தார்‌” - பரிணாம வளர்ச்சியினால்‌ உருமாற்றம்‌ 
உண்டானது என்ற வாதத்தை மறுத்துரைக்கிறது. 

6. “தேவன்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌?” - பொருள்முதல்வதம்‌ 
(பொருட்கள்‌ அழிவதில்லை, உருவாக்கப்படுவதில்லை அவை 
எப்போதும்‌ இருக்கின்றன) என்ற வாதத்தை மறுத்துரைக்கிறது. 

7. “தேவன்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷடித்தார்‌” : இயற்கையனைத்தும்‌ இறைவனே, 
என்ற வாதத்தை மறுத்துரைக்கிறது. 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 


அதிகாரம்‌ 1 - படைப்பின்‌ விபரிப்பு - 1ம்‌ நாள்‌ - வெளிச்சம்‌, இரவும்‌ பகலும்‌ 2ம்‌ நாள்‌ - 
ஆகாயவிரிவு / 3ம்‌ நாள்‌- காய்ந்த தரையும்‌, புல்பூண்டுகளும்‌ / 4ம்‌ நாள்‌ - வானத்தின்‌ ஒளியூட்டிகள்‌ . 
/ 5ம்‌ நாள்‌ - மின்களும்‌, பறவைகளும்‌ / 6ம்‌ நாள்‌ - நிலத்தில்‌ வாழும்‌ மிருகங்களும்‌, மனிதனும்‌ 


்‌.. அதிகாரம்‌ 2 - 7ம்‌ நாள்‌ - தேவன்‌ ஓய்ந்திருத்தல்‌ / ஏதேன்‌ தோட்டத்தில்‌ ஆணும்‌, பெண்ணும்‌ / 


படைப்பின்‌ சில விபரிப்புக்கள்‌ / முதலாவது பெண்‌ / நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்‌ 


அதிகாரம்‌ 3 - பாவத்தின்‌ ஆரம்பம்‌ / விலக்கப்பட்ட விருட்சத்தின்‌ கனியை புசிக்க ஆதாமும்‌, 
- எவாளும்‌ சர்ப்பத்தினால்‌ வஞ்சிக்கப்படுதல்‌ / நல்வாழ்வை இழத்தல்‌ / தேவனின்‌ நியாயத்தீர்ப்பு / 
மனித இனத்தின்‌ மீதான தண்டனை / முதலாவது ஆடை / ஏதேனிலிருந்து துரத்திவிடப்படூகல்‌ 


அதிகாரம்‌ 4 - காயீனும்‌, ஆபேலும்‌ / முதலாவது கொலை / தேவன்‌ காயினை சபித்தல்‌ / 
காயீனின்‌ சந்ததியும்‌, குடும்ப வரலாறும்‌ / சேத்‌ மற்றும்‌ ஏனோஸின்‌ பிறப்பு 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 
அதிகாரம்‌ 5 - ஆதாம்‌ முதல்‌ நோவா வரை வம்சவரலாறு / ஏனோக்கின்‌ பரிசுத்தமும்‌ தேவனோடு 
சஞ்சரித்தலும்‌ / ஏனொக்கு எடுத்துக்கொள்ளபடுதலும்‌ 


அதிகாரம்‌ 6 - பேழை கட்டப்படுதல்‌ / பூமியில்‌ துன்மார்க்கம்‌ பெருகுதல்‌ / நோவா பேழையை 
உருவாக்க பணிக்கபடுதல்‌ 


அதிகாரம்‌ 7 - வெள்ளம்‌ பெருகுதல்‌ / பேழைக்குள்‌ பிரவேசித்தல்‌ / உலகம்‌ முழுவதையும்‌ 


- வெள்ளம்‌ சூழ்ந்தது / மாம்சமான யாவும்‌ அழிக்கப்பட்டது 


அதிகாரம்‌ 8 - வெள்ளத்தின்‌ முடிவு / அரராத்‌ மலையில்‌ பேழை நிற்றல்‌ / வெளியே விடப்பட்ட 
காகமும்‌, புறாவும்‌ / கர்த்தரின்‌ வாக்குத்தத்தம்‌ 


.... அதிகாரம்‌ 9 - நோவாவின்‌ கு௫ம்பம்‌ / முழு மனித குலத்திற்கான அறிவுறுத்தல்கள்‌ / வானவில்‌ 
. உடன்படிக்கை / நோவா வெறித்திருத்தல்‌ / நோவாவின்‌ மரணம்‌ 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 


அதிகாரம்‌ 10 - நோவாவின்‌ குமாரர்களின்‌ வம்சவரலாறு / நோவாவின்‌ குமாரராகிய சேம்‌ காம்‌ 
யாப்பேத்‌ என்பவர்களின்‌ வம்சவரலாறு / முதல்‌ அரசனான நிம்ரோத்‌ மற்றும்‌ கானானிய 
வழித்தோன்றல்கள்‌ / 


அதிகாரம்‌ 11 - பாபேல்‌ கோபுரம்‌ / உலகம்‌ முழுவதும்‌ பேசப்பட்ட ஒரே மொழி / தேவன்‌ 


்‌ மொழியை தாறுமாறாக்குதல்‌ / சேம்‌ முதல்‌ ஆபிராம்‌ வரை / தேராகு, ஆபிராம்‌, லோத்து ஊர்‌ 


- என்னும்‌ இடத்திலிருந்து ஆரானுக்கு இடம்பெயர்தல்‌ / 


அதிகாரம்‌ 12 - ஆபிராம்‌ அழைக்கப்படுதல்‌ / ஆபிராம்‌ ஆரானை விட்டூ கானானுக்கு போதல்‌ / 
எகிப்தில்‌ ஆபிராமும்‌, சாராயும்‌ / பார்வோனுக்கு பயந்து ஆபிராம்‌ சாராயை சகோதரியை போல 
நடத்துதல்‌ / 


. அதிகாரம்‌ 13 - ஆபிராம்‌ கானானுக்கு செல்லுதல்‌ / ஆபிராமும்‌, லோத்தும்‌ பிரிதலும்‌ லோத்து 
_ சோதோமை தெரிந்துகொள்ளலும்‌ / ஆபிராமுக்க தேவன்‌ அளித்த மூன்றாவது வாக்குத்தத்தம்‌ 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 


அதிகாரம்‌ 14 - ராஜாக்களோ௫ யுத்தம்‌ / சோதோமின்‌ ராஜாவோடூ இணைந்திருந்த 
ராஜாக்களுக்கெதிராக நான்க ராஜாக்கள்‌ யுத்தம்‌ செய்தல்‌ / ஆபிராம்‌ லோத்தை 
மீட்டுக்கொள்ளுதல்‌ / மெல்கிசேதேக்கு ஆபிராமை ஆசீர்வதித்தல்‌ 


. அதிகாரம்‌ 15 - ஆபிராமுக்கு வாக்குதத்தங்கள்‌ அருளப்படல்‌ / 400 ஆண்டுகால அடிமைவாழ்வு 


முன்னுரைக்கப்படுதல்‌ / கானான்‌ மீண்டும்‌ வாக்களிக்கப்பட்டு அடையாளத்தினாலும்‌. 
_தரிசனத்தினாலும்‌ உறுதிப்படுத்தபடுதல்‌ / 


அதிகாரம்‌ 16 - ஆகார்‌ கருவுறுதல்‌ / ஆகார்‌ வனாந்திரத்திற்கு ஓடிப்போதலும்‌ திரும்பிவருதலும்‌ / 
ஆபிராமுக்கும்‌, ஆகாருக்கும்‌ இஸ்மவேல்‌ பிறத்தல்‌ / ஆகாரும்‌, தேவனுடைய தூதனும்‌ 


அதிகாரம்‌ 17- ஆபிராம்‌ ஆபிரகாமாகுதல்‌ / சாராய்‌ சாராளாகுதல்‌ / விருத்தசேதன உடன்படிக்கை 
/ ஆபிரகாமின்‌ குடும்பத்தினர்‌ விருத்தசேதனம்பண்ணப்படுதல்‌ / உடன்படிக்கையின்‌ அடையாளம்‌ 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 


அதிகாரம்‌ 18- தேவனும்‌ இரண்டு தூதர்களும்‌ ஆபிரகாமிடத்தில்‌ வருதல்‌ / தேவன்‌ மனிதஉ ருவில்‌ 
ஆபிரகாமிற்கு தரிசனமாதல்‌ / சாாளுக்கு ஒரு குமாரனை வாக்குபண்ணுதலும்‌, அவள்‌ நகைத்தலும்‌ / 
ஆபிரகாம்‌ தேவனிடத்தில்‌ சோதோமுக்காக வேண்டுதல்‌ செய்தல்‌ / 


அதிகாரம்‌ 19- சோதோம்‌ கொமோராவின்‌ அழிவு / சோதோமில்‌ லோத்துவை இரண்டூ தூதர்கள்‌ 
சந்தித்தல்‌ / தீயவர்களான சோதோமியர்களுக்கு குருட்டாட்டம்‌ பிடிக்க செய்தல்‌ / சோதோம்‌ 
கொமோரா அழிக்கப்படுதல்‌ / லோத்தின்‌ மனைவி உப்புத்தூணாதல்‌ / லோத்துவும்‌ அவனது 
குமாரத்திகளும்‌ / முறையற்ற உறவினால்‌ தோன்றிய மோவாப்‌ மற்றும்‌ அம்மோன்‌ 


அதிகாரம்‌ 20- ஆபிரகாம்‌ கேராரிலே குடியிருத்தல்‌ / ஆபிரகாம்‌ அபிமேலேக்கை ஏமாற்றுதல்‌ / 
அபிமேலேக்கிடமிருந்து சாராள்‌ காப்பாற்றபடுதல்‌ / 


அதிகாரம்‌ 21- ஈசாக்கின்‌ பிறப்பு / ஈசாக்கு இஸ்மவேலினால்‌ பரிகசிக்கப்படூதல்‌ / சாராளுக்கும்‌ 
ஆகாருக்கும்‌ இடையே முறுகல்நிலை உண்டாதல்‌ / ஆகாரும்‌, இஸ்மவேலும்‌ 
வெளியேற்றபடுதல்‌ /இஸ்மவேல்‌ பெரியவனாதல்‌ / ஆபிரகாம்‌ அபிமேலேக்கோட௫ உடன்படிக்கை 
செய்தல்‌ 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 
அதிகாரம்‌ 22- தேவன்‌ ஆபிரகாமை சோதித்தல்‌ / ஈசாக்கு பலியிடப்படல்‌ / ரெபெக்காளின்‌ குடும்பம்‌ 


அதிகாரம்‌ 23- சாராளின்‌ மரணமும்‌ அடக்கமும்‌ / மக்பேலா குகை வாங்கப்படுதல்‌ / சாராள்‌ அடக்கம்‌ 
செய்யப்படுதல்‌ 


அதிகாரம்‌ 24- ஆபிரகாமின்‌ வேலைக்காரன்‌ ஈசாக்கிற்கு பெண்ணைக்‌ கண்டுபிடித்தல்‌ / ஈசாக்கு, 
ரெபெக்காளின்‌ திருமணம்‌ 


அதிகாரம்‌ 25- ஆபிரகாமின்‌ மறுதிருமணம்‌ / ஏசாவின்‌ பிறப்பு / ஆபிரகாமின்‌ மரணம்‌ / ஏசா தனது 
சேஷ்டபுத்திரபாகத்தை இழத்தல்‌ 


- அதிகாரம்‌ 26 ஈசாக்கு கேராருக்கு போதலும்‌, ரெபெக்காளை குறித்து பொய்‌ சொல்லுதலும்‌ / ஈசாக்கு 


அபிமேலேக்கோடு உடன்படிக்கை செய்தல்‌ / பஞ்சம்‌ ஏற்படுதலும்‌ துரவுகள்‌ தோண்டப்படூதலும்‌ / 
ஏசாவின்‌ மனைவிகள்‌ 


அதிகாரம்‌ 27- ஈசாக்கு முதிர்வயதாகி ஏசாவிடம்‌ வேட்டையாடி சமைத்துக்கொண்டுூவர கேட்டல்‌ / 


.... "யாக்கோபு ஏசாவைப்போல நடித்தல்‌ / ஏசா ஈசாக்கின்‌ ஆசிர்வாதத்திற்காக கெஞ்சுதல்‌ / ஏசா ஈசாக்கை . a 
.... விரோதித்தல்‌ 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 
அதிகாரம்‌ 28 - ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஆரானில்‌ குடியிருக்கும்‌ லாபானிடம்‌ 


அனுப்பிவிடுதல்‌ / ஏசா மீண்டும்‌ திருமணம்‌ செய்தல்‌ / யாக்கோபு வானத்தின்‌ நுனியை எட்டியிருந்த 
ஏணியை சொப்பனத்தில்‌ காணுதலும்‌, வாக்குத்தத்தம்‌ பெறுதலும்‌ 


அதிகாரம்‌ 29 - யாக்கோபு லாபானை சந்தித்தல்‌ / யாக்கோபு ராகேல்பேரில்‌ பிரியப்படுகல்‌ / யாக்கோபு 


... லேயாளையும்‌, ராகேலையும்‌ திருமணம்‌ செய்தல்‌ / லேயாளுக்கு ரூபன்‌, சிமியோன்‌, லேவி, யூதா 


பிறத்தல்‌ 


அதிகாரம்‌ 30 - ராகேல்‌ தனது வேலைக்காரியான பில்காளை யாக்கோபுவிற்கு மனைவியாக்குதல்‌ / 
யாக்கோபின்‌ குடும்பமும்‌ ஆஸ்தியும்‌ பெருகுதல்‌ / சில்பாள்‌ காத்தையும்‌, ஆசேரையும்‌ பெறுதல்‌ / 
. லேயாள்‌ இசக்காரையும்‌, செபுலோனையும்‌ பெறுதல்‌ / ராகேல்‌ யோசேப்பை பெறுதல்‌ 


அதிகாரம்‌ 31- யாக்கோபு இரகசியமாக லாபானை விட்டூ கானானுக்கு புறப்படுதல்‌ / ராகேல்‌ தனது 
'தகப்பனின்‌ சுரூபங்களை திருடிக்கொள்ளல்‌ / லாபான்‌ யாக்கோபை தொடர்ந்துபோய்‌ அவனை 


ட்‌ கண்டூபிடித்தல்‌ / லாபானும்‌ யாக்கோபும்‌ உடன்படிக்கை செய்துகொள்ளல்‌ 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 
அதிகாரம்‌ 32 - யாக்கோபு தூதனோடு போராடுதல்‌ / யாக்கோபு ஏசாவை சந்திக்க ஆயத்தப்படுதல்‌ 


/ யாக்கோபு தேவனோடு போராடுதல்‌ / யாக்கோபின்‌ பெயர்‌ இஸ்ரவேல்‌ என்று மாற்றப்படூதல்‌ 


அதிகாரம்‌ 33 - யாக்கோபும்‌ ஏசாவும்‌ மீண்டும்‌ இணைதல்‌ / யாக்கோபு ஏசாவை சந்தித்தபின்‌ சீகேமில்‌ 
குடியேறுதல்‌ 


. அதிகாரம்‌ 34 - ஏமோரின்‌ குமாரனாகிய சீகேம்‌ தீனாளோடூ பலவந்தமாய்‌ சயனித்தல்‌ / யாக்கோபின்‌ 


குமாரர்‌ சீகேம்‌ ஊரார்‌ விருத்தசேதனம்‌ பண்ணிக்கொள்ள கட்டயப்படுத்தி அதை தங்களுக்கு 
சாதகமாய்‌ பயன்படுத்தி அவர்களை வெட்டிப்போட்டு பட்டணத்தையும்‌ கொள்ளையிடூதல்‌ 


அதிகாரம்‌ 35 - யாக்கோபு பெத்தேலுக்கு போகுதல்‌ / தேவன்‌ யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம்‌ செய்து 
பெயரை இஸ்ரவேல்‌ என்று மாற்றுதல்‌ / பெஞ்சமின்‌ பிறத்தல்‌ / ஈசாக்கின்‌ மரணம்‌ 


அதிகாரம்‌ 36 - ஏசாவின்‌ வம்சவரலாறு 


அதிகாரம்‌ 37 - யோசேப்பு அவனது மூத்த சகோதரர்களால்‌ அடிமையாக விற்கப்படுதல்‌ 


i அதிகாரம்‌ 38 - யூதா தனது மருமகளோடு தகாத உறவுகொள்ளல்‌ 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 
அதிகாரம்‌ 39 - யோசேப்பு எகிப்திற்கு கொண்டுபோகபட்டூ போத்திபாரினால்‌ விலைக்கு 
வாங்கப்படுதல்‌ / யோசேப்பு போத்திபாரின்‌ மனைவிக்கு உடன்பட மறுத்தல்‌ / போத்திபாரினால்‌ 


யோசேப்பு சிறைக்கு அனுப்பப்படுதல்‌ 


அதிகாரம்‌ 40 - பார்வோனின்‌ வேகைகாரர்களின்‌ சொப்பனங்கள்‌ விளக்கப்படுதல்‌ / பார்வோனின்‌ 


... வேலைகாரர்களான ரொட்டிசுடுபவனும்‌, திராட்சைரசம்‌ கொடுப்பவனும்‌ குற்றம்‌ செய்ததால்‌ சிறையில்‌ 


தள்ளப்படூதல்‌ / அவர்களது சொப்பனங்களும்‌ விளக்கங்களும்‌ / திராட்சைரசம்‌ கொடுப்பவன்‌ 


_ விடுவிக்கப்படூுதலும்‌, ரொட்டிசுடுபவன்‌ கொல்லப்படுதலும்‌ 


அதிகாரம்‌ 41 - பார்வோனின்‌ சொப்பனங்கள்‌ விளக்கப்படூதல்‌ / யோசேப்பு சொப்பனங்களை 
. விளக்குதல்‌ / யோசேப்பு எகிப்தின்‌ அதிகாரியாக்கப்படுதல்‌ / ஏழு வருடங்கள்‌ செழிப்பும்‌ எழு 
வருடங்கள்‌ வறட்சியும்‌ உண்டாகுதல்‌ 


அதிகாரம்‌ 42 - யாக்கோபின்‌ குமாரரின்‌ முதல்‌ எகிப்திய பயணம்‌ / யாக்கோபின்‌ பத்து குமாரர்‌ 
தானியம்‌ வாங்க எகிப்திற்கு செல்லுதல்‌ / யோசேப்பு அவர்களை உளவாளிகள்‌ என்று 


... குற்றஞ்சாட்டூதல்‌ / பெஞ்சமினை அழைத்துவரவேண்டூம்‌ என்ற நிபந்தனையுடன்‌ விடூவிக்கபடுதல்‌ 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 
அதிகாரம்‌ 43 - யாக்கோபின்‌ குமாரரின்‌ இரண்டாம்‌ எகிப்திய பயணம்‌ / யோசேப்பின்‌ வீட்டில்‌ 
விருந்து / பெஞ்சமின்‌ மீது தயவு 


அதிகாரம்‌ 44 - யோசேப்பு வெள்ளிப்பாத்திரத்தை திருடியதாக சகோதரரை குற்றம்‌ சாட்டுதல்‌ / யூதா 
பெஞ்சமீனுக்காக கெஞ்சுதல்‌ 


அதிகாரம்‌ 45 - யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துதல்‌ / யோசேப்பின்‌ சகோதரர்‌ கானானுக்கு 
_ திரும்பிப்போதல்‌ 


அதிகாரம்‌ 46 - யாக்கோபின்‌ குடூம்பம்‌ எகிப்திற்கு போதல்‌ / எகிப்திற்கு போனவர்களின்‌ 
பெயர்ப்பட்டியல்‌ 


அதிகாரம்‌ 47 - யோசேப்பின்‌ தகப்பனையும்‌, சகோதரர்களையும்‌ பார்வோன்‌ சந்தித்தல்‌ / யாக்கோபு 
கோசேனில்‌ குடியேறுதல்‌ / யோசேப்பு பார்வோனுக்காக முழு எகிப்தின்‌ விளைச்சலையும்‌ கொள்ளுதல்‌ 


அதிகாரம்‌ 48 - யாக்கோபு யோசேப்பின்‌ குமாரர்களான மனாசேயையும்‌, எப்பிராயீமையும்‌ 


0 ஆசீர்வதித்தல்‌ 


அதிகாரங்களின்‌ சுருக்கமான பொருளடக்கம்‌ 


அதிகாரம்‌ 49 - யாக்கோபு தனது 12 குமாரரையும்‌ அழைத்தல்‌ / யாக்கோபு தனது குமாரர்கள்‌ மீது 
ஆசீர்வாதம்‌ கூறுதல்‌ / யாக்கோபு தனது அடக்கத்தை குறித்து கட்டளை கொடுத்தல்‌ / யாக்கோபின்‌ 
மரணம்‌ 


அதிகாரம்‌ 50 - யோசேப்பு யாக்கோபை கானானில்‌ அடக்கம்‌ செய்தல்‌ / தன்னிடத்தில்‌ மன்னிப்பை 
எதிர்பார்த்த தனது சகோதரர்களிடம்‌ பட்சமாய்‌ பேசுதல்‌ / யோசேப்பு தனது சகோதரர்களை மன்னித்தல்‌ _ 


/ யோசேப்பின்‌ மரணம்‌ 


யாத்திராகமம்‌ 
வேதாகமத்தின்‌ இரண்டாவது புத்தகம்‌ 


யாத்திராகமத்தின்‌ அர்த்தம்‌ 


* கிரேக்க மொழியில்‌ “100௦5” என்ற வார்த்தையில்‌ இருந்து 
ஆங்கிலத்தில்‌ இது “1௦06” என்று அழைக்கப்படுகிறது. 

* இதன்‌ அர்த்தம்‌ - “பாதையில்‌ பயணித்தல்‌” 

* இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ மிகப்பெரிய இடப்பெயர்வு பயணத்தை 
முன்னிட்டே இந்த பெயர்‌ இந்த புத்தகத்திற்கு வந்தது. 


Pastor. Gabriel Thomasraf | | ACA Church Avadll 


ஆக்கியோன்‌ 


* இந்த புத்தகத்தை எழுதியவர்‌ மோசே என்பது பாரம்பரிய நம்பிக்கை. 


* வேதாகமத்தின்‌ வேறு புத்தகங்களில்‌ இது “மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌” என்று 
குறிப்பிடப்படுகிறது (யோசுவா1:7, 1 இரா 2:4). இதனால்‌ யாத்திராகமத்தையும்‌ 
அதிலே இடம்பெற்றுள்ள கற்பனைகளையும்‌, கற்பனைகளையும்‌ மோசே எழுதினார்‌ 
என்பது புலனாகிறது. 

* மாற்கு 7:10-ல்‌ இயேசு, “மோசே சொல்லியிருக்கிறாரே ' என்று யாத்‌ 20:12,21:17 
ஆகிய வசனங்களை மேற்கோள்‌ காட்டியதன்‌ மூலம்‌ இந்த புத்தகத்தை எழுதியவர்‌ 
மோசே என்கிற புரிதலை உறுதிப்படுத்துகிறார்‌. 

* எகிப்தின்‌ அரண்மனையில்‌ வளர்க்கப்பட்டு அங்கு மோசே பெற்ற 
கல்வியறிவு இவற்றை எழுதுவதற்கான வாய்ப்பையும்‌, திறமையையும்‌ நிச்சயமாய்‌ 
கொடுத்திருக்கும்‌ (அப்‌7:22) 


Pastor. Gabriel Thomasra/ = | ப்‌ தி்‌ ACA Church Avadli 


தகவலகள்‌ 


* கி.மு.1445 முதல்‌ கி.மு.1404 காலப்பகுதியில்‌ எழுதப்பட்டது 
40 அதிகாரங்களை கொண்டது 


ஈ 1213 வசனங்களை கொண்டது 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadli 


வரலாற்றுக்‌ காலவரிசை 


* ஆதியாகமத்தில்‌ ஆரம்பித்த யூத மக்களின்‌ வாழ்க்கை சம்பவங்களை, 
சுமார்‌ 400 ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர்‌ யாத்திராகமம்‌ தொடர்ந்து 
சொல்லுகிறது. 

* யாத்‌.12:40 - எபிரேயர்கள்‌ எகிப்தில்‌ தங்கியிருந்த காலம்‌ 430 ஆண்டுகள்‌. 

* இந்த காலகட்டத்தில்‌ யோசேப்பும்‌, அவனது சகோதரர்களும்‌, 
அவர்களுக்கு ஆதரவாயிருந்த பார்வோனும்‌ மரித்துப்போயிருந்தார்கள்‌. 

* மோசேயின்‌ பிறப்பிற்கு (கி.மு.1526) சற்று முன்னான காலத்திலிருந்து 
வனாந்திரத்தில்‌ ஆசரிப்புக்கூடாரம்‌ நிறுவப்பட்ட (கி.மு.1445) காலம்‌ 
வரையுள்ள சுமார்‌ 80 ஆணடூகள்‌ கால வரலாற்றை இந்த புத்தகம்‌ 
விபரிக்கிறது. 


ஈ 1 இரா.6:1-ல்‌ காண்கிறபடி இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்ட 480 ஆண்டுகளின்‌ பின்னர்‌ சாலொமோன்‌ எருசலேமில்‌ 
ஆலயத்தை கட்டினான. 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


யாத்திராகமத்தின்‌ உள்ளடக்கம்‌ 


* விரோத மனநிலை கொண்ட எகிப்தில்‌ வாழும்‌ இஸ்ரவேலர்‌ (அதிகாரம்‌ 1) 

* மோசேயின்‌ பிறப்பும்‌ ஆச்சரியமான வாழ்வும்‌ (2:1-2:10) 

* மோசே ஏற்றுக்கொள்ளபடாமையும்‌, மீதியான்‌ தேசத்திற்கு தப்பித்தலும்‌ 
(2:11-2:21) 

* எரியும்‌ செடியிலிருந்து தேவன்‌ மோசேயை அழைத்தல்‌ (3:1-4:17) 

* மோசே எகிப்திற்கு திரும்பி தன்னை வெளிப்படுத்துதல்‌ (4:18-7:13) 

* எகிப்தின்‌ 10 வாதைகள்‌ (7:14-11:10) 

* பஸ்கா (12:1-13:14) 

* யாத்திரையும்‌, எகிப்தியரிடமிருந்து தப்பித்தலும்‌ (13:15-13:22) 

* இஸ்ரவேலரின்‌ யாத்திரை (14:1-18:27) 

* சீனாயில்‌ உடன்படிக்கை, பத்து கற்பனைகள்‌ வழங்கப்படுதலும்‌ (19:1-24:18) 

* ஜனங்களின்‌ துரோகம்‌, உடன்படிக்கையின்‌ புதுப்பித்தலும்‌ (32:1-35:3) 

* ஆசரிப்புக்கூடாரத்திற்கான அறிவுறுத்தல்களும்‌ அதன்‌ நிறைவேற்றமும்‌ 

(25:1-31:18/35:4-40:38) 

Pastor. Gabriel Thomasra/ | பக | ACA Church Avadll 


புவியியல்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த இடங்கள்‌ 


* ஒரு முழு தேசமே சேர்ந்து பயணப்பட்ட மிகக்‌ கடினமான பயணம்‌ 
* ஒரு இரவிலே தேவன்‌ எகிப்திலிருந்து சரீரபிரகாரமாக இஸ்ரவேலரை வெளியேற்றினார்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ மனதிலிருந்து எகிப்தை வெளியேற்ற 40 ஆண்டுகள்‌ தேவைப்பட்டது. 


1. ராமசேஸ்‌ 
1வது மாதத்தின்‌ 15ம்‌ நாளில்‌ எகிப்திலுள்ள ராமசேசை விட்டுக்‌ சுக்கோத்துக்குப்‌ போனார்கள்‌ 
(யாத்‌ 12:37). 430 அண்டுகால எகிப்திய அடிமை வாழ்வு முடிவுக்கு வந்தது. 


2. சுக்கோத்‌ 

* எபிரேயர்கள்‌ முதலில்‌ பாளயமிறங்கிய இடத்தைவிட்டு பயணப்பட்டபோது கர்த்தர்‌ பகலில்‌ 
மேகஸ்தம்பத்திலும்‌, இரவில்‌ அக்கினிஸ்தம்பத்திலும்‌ அவர்களுக்கு முன்சென்றார்‌ (யாத்‌ 
13:20-22) 

௩ தேவன்‌ அவர்களை ஒரு காரணத்திற்காக நண்ட பயணப்பாதையில்‌ நடத்தினார்‌. 

* யாத்‌.13:17-18 பார்வோன்‌ ஜனங்களைப்‌ போகவிட்டபின்‌: ஜனங்கள்‌ யுத்தத்தைக்‌ கண்டால்‌ 
மனமடிந்து, எகிப்துக்குத்‌ திரும்புவார்கள்‌ என்று சொல்லி; பெலிஸ்தரின்‌ தேசவழியாய்ப்‌ போவது 
சம்பமானாலும்‌, தேவன்‌ அவர்களை அந்த வழியாய்‌ நடத்தாமல,சிவந்த சமுத்திரத்தின்‌ 
வனாந்தரவழியாய்‌ ஊனங்களைச்‌ சுற்றிப்‌ போகப்பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து அணியணியாய்ப்‌ புறப்பட்டுப்போனார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadli 


இ Moseroth |? 
f Hashmonah 
Mithkah 
Terah 
Tahath 


Fo" Wilderness * 
of Etham 


ls | Pi வப்‌ ்‌ 
( Makheloth we 


Haradah ' 
Mt. Shepher 
Kehelathah 


Wilderness 


opie 


Baal-zephon?. 


EGYPT Rithmah?o, 


Libnah? . 


ம்‌ 


A 


athah 
ah 
geber ட 


\ அம்‌ » 


& 


ப்ப 
மம || 


Ne 
டர 


புவியியல்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த இடங்கள்‌ 


- | Iirbron = I [தச 
ட்‌ Graat Sea 1 ஐ: 
3. அமலம்‌. . 3 1 (ங/௪211(௭114/௪4 Saal ane ப்பு ற்ப க ச்‌ ல்‌ 
சுக்கோத்திலிருந்து ஏத்தாமிற்கு பத்‌. ட. 
யாத 13:20 அவாகள ்‌ டட ர தி ஜ்‌. 12 
சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டூ, இ | ர பண்ண, | ட ௫ 
° ° ° ° ° ச ட்‌ ரி சப்‌ 1 
வனாந்தரத்தின்‌ ஓரமாய்‌ ஏத்தாமிலே tone லன ப்‌ 
பாளயமிறங்கினார்கள்‌. ப டி ரமளானை ச ம கவத. |. 
(ODHEN % our = MH 8 ச 
A thom ௪ * Succoth ப்ட்‌ ் சீ 
. ஈரோத்‌ T ©. ங்‌ 179 
* மிக்தோலுக்கும்‌ சிவா ட்‌ க ம ட 
ன்‌ 5 2 se (2 ஈயா 2... Para 21 
சமுத்திரத்திற்கும்‌ இடை ய ‘hteliopelts! 4 ஹட்‌ பர ட்‌ பாக்‌ 1 பப 
பாளயமிறங்குதல்‌ (யாத்‌ 14:2) னும்‌ . 
TA INS iid 
சிவந்த சமுத்திரத்தை கடத்தல்‌ த த்‌ த்ரி 
எகிப்திய சேனைகள்‌ அழிக்கப்படல்‌ ஓ" 0: * 2: 
Gul! of Shp x அவக 1 3! = 
5. சூர்‌ வனாந்தரம்‌ (யாத்‌ 15:22-23) வு 15 ஆத ஆட 
* மாராவின்‌ கசந்த நர்‌ மதுரமாய்‌ உ ச்‌ விலை 


Heghi! 
eghiutin 1 34 


மாறுதல்‌ ஆதி கததி 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadli 


புவியியல்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த இடங்கள்‌ 


6. ஏலிம்‌ (யாத்‌ 15:27) 

௩ இஸ்ரவேலர்‌ 12 நருற்றுக்கள்‌, 
70 போரச்சமரங்கள்‌ நடுவில்‌ 
பாளயமிறங்குதல்‌ 


7. சீன்‌ வனாந்தரம்‌ (யாத்‌ 16:1) 
* உணவுக்காக மனனாவும்‌, 
காடைகளும்‌ வழங்கப்படுதல்‌ 


8. ரெவிதீம்‌ (யாத்‌ 17:1) 

* கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
உண்டாதல்‌ 

* இஸ்ரவேல்‌ அமலேக்கியரோடு 
யுத்தம்‌ செய்தல்‌ (யாத 17:8-16) 


Pastor. Gabriel Thomasrj ~~~ ட தத வடக 1 ETT AD 


புவியியல்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த இடங்கள்‌ 


9. 


சீனாய்‌ மலையும்‌, 


வனாந்தரமும்‌ (யாத 19:1-2) 


% 


எகிப்தைவிட்டு புறப்பட்டு 3ம்‌ 
மாதம்‌ இங்கு சேர்ந்தார்கள்‌ 
சீனாயில்‌ 2 ஆண்டுகள்‌ 
தங்கியிருந்தார்கள்‌ 
மோசேயைக்‌ கொண்டு 
நியாயப்பிரமாணம்‌ 
கொடுக்கப்பட்டது 


ஆசரிப்புக்கூடாரம்‌ நிறுவப்பட்டது 


1வது மக்கள்‌ தொகை 
கணக்கெடுப்பு செய்யப்பட்டது 


Pastor. Gabriel Thomasra/ 


்‌ ச சீ த " 
(4 ்‌ கனி, 
Goshen 


பு! 
to tne Land of t 
Way 


Way to Shur 


Rameses 


S 


XN Wilderness of Paran 


Succoth?. Etham? 
Migdol?o 


| Rameses? 
Pihahiroth® 


சார்க்‌ 


Baal-zephon? 
ப 


& 

aT 
x 
பெ 
அலைவது. 
௮ 


இ: EGYPT 
° im? 


e Philistine® 


Wilderness 
of Etham 


ள்‌ Wilderness 


3 
~~ 
ல 


த்‌? Bene-jaakan 
Kadesh, Kadesh-barnea 
Meriban® 
Moseroth 2 
Hashmonah க 


= 
Mt. Ne bo A Bieshbon 
Almon-diblathaim > 


Hebron® Dipon gad, ரச்‌ 
Arnon Nea 
Arad. 
Negeb 
Mt. Hor 
A 


Wildernes® 
of Zin 


Hor-haggidgad, ’ . 


Mithkah S Gudgodah 


Rissah 
பாள்‌? 


Terah 
Tahath 
Makheloth 
Haradah 
Mt. Shepher 5; 
Kehelathah Wimmon-perez 
Rithmah?- 
of Sin 
oDophkah 
Hazeroth i. 
Alush?® Massah, ஆ 
- ? © roth- 
020091 hattaavah 
Rephidim°s, © Taberah? ரி 
Mt. Sinat, Horeb 


"otbathah 
aaAbronah 
Ezion-geber 


2 Elath 


MIDIAN 
ல 
பெ 


ஸ்ஸ்‌ 


ACA Church தத 


யாத்திராகமத்தின்‌ முக்கியத்துவம்‌ 


1. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ நிறைவேற்றபடும்‌ செயல்‌ ஆரம்பிக்கும்‌ இடம்‌ 

யாத்திரையாகமம்‌. 

* ஆதியாகமத்தில்‌ தேவன்‌ ஆபிரகாமிற்கு அவனது சந்ததியார்‌ பலம்மிக்க 
தேசமாகவும்‌, கானான்‌ தேசத்தை சுதந்தரிப்பவர்களாகவும்‌, அவர்களால்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்‌ என்றும்‌ 
வாக்களித்திருந்தார்‌. 

* யாத்திராகமத்திலிருந்துதான்‌ வேதாகமத்தின்‌ சம்பவங்கள்‌ விறுவிறுப்பாக 
நடந்தேறுகிறது 


2. தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தபட்டது 

* எகிப்தின்‌ கசப்பான கொத்தடிமை வாழ்வும்‌, துன்பமும்‌ இஸ்ரவேலருக்கு மிகுந்த 
கஷ்டத்தை கொடுத்திருந்தது. 

* ஆனால்‌ தேவனோ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின்‌ சந்தியினராகிய 
இவர்களை தமது ஓங்கிய புயத்தினாலும்‌, வல்லமையுள்ள கரத்தினாலும்‌ 10 
ஓப்பிடமுடியாத அதிசயங்களை எகிப்தியர்‌, இஸ்ரவேலர்‌ காணும்படி செய்து 
அவர்களை விடுவித்தார்‌ 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadll 


யாத்திராகமத்தின்‌ முக்கியத்துவம்‌ 


3. தேவனுடைய ஜனங்களை வனாந்தரத்தில்‌ தயார்ப்படுத்துதல்‌ 

* ஆதியாகமத்தில்‌ தேவன்‌ ஒரு குடும்பத்தினரோடு செயற்படுகிறார்‌. ஆனால்‌ 
யாத்திராகமத்தில்‌ தேவன்‌ ஒரு முழு தேசத்தோடும்‌ செயற்படுகிறார்‌. 

* யாத்திராகமம்‌ முழுவதும்‌ தேவன்‌ இஸ்ரவேலை தமது ஜனமாக்கும்‌ முயற்சியின்‌ விபரிப்பு 

* இப்போது அவர்கள்‌ அவருடைய ஜனங்கள்‌, அவர்‌ அவர்களுடைய தேவன்‌ 

* அவர்களுக்கு அவர்‌ பத்து கற்பனைகளை கொடுத்தபோது இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கும்‌ 
தனக்குமான உறவை உறுதியாக குறிப்பிடுகிறார்‌. யாத்‌ 20:2 உன்னை அடிமைத்தன 
வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நானே. 

* அவர்களது நம்பிக்கைகள்‌, நடத்தைகள்‌, வழிபாடுகளுக்கான அடிப்படைகளை அவர்‌ 
அவர்களுக்கு அளித்தார்‌ 

* இந்த நியாயப்பிரமாணத்தின்‌ மூலமாக வாழ்வின்‌ சகலமும்‌ தேவனோடு சம்பந்தப்பட்டது 

என்பதை தெரிவிக்கிறார்‌ 

அவரது ஆளுகைக்கு உட்படாதது எதுவுமில்லை என்பதை கெளிவுபடுத்துகிறார்‌ 

இப்போது அவரது பிரசன்னம்‌ அவரது ஜனங்கள்‌ மத்தியில்‌ இருக்கும்‌ 

ஆசரிப்புக்கூடாரம்‌ என்னும்‌ கூடாரத்தை அமைக்க விரிவான விளக்கங்கள்‌ கொடுக்கப்படுகல்‌ 

ஸ்ரவேல்‌ மத்தியில்‌ வாசம்பண்ண நோக்கம்‌ கொண்டு அவரது மகிமையை செகினா 

மேகத்தால்‌ எ்வாப்கத்துதல்‌ (யாத்‌ 40:34-35) 


K & XX 


Pastor. Gabriel Thomasral 3 | ACA Church Avadli 


யாத்திராகமத்தின்‌ முக்கியத்துவம்‌ 


கிறிஸ்துவுக்கும்‌ அவரது நற்செய்திக்கும்‌ முன்னோடியானவை 


38 


38 


% 


தேவனின்‌ பஸ்காவின்‌ ஆடு (12:1-28) 

புளிப்பில்லா அப்பம்‌ (13:3-10) 

கன்மலை, வழிநடத்திய மேகஸ்தம்பம்‌, அக்கினிஸ்தம்பம்‌ (13:21-22) 
வானத்திலிருந்து வந்த மன்னா (16:1-36) 

ஜவத்தண்ணீரின்‌ ஊற்று (17:1-7) 

ஆசரிப்புக்கூடாரம்‌ (25-40) 

சிவந்த சமுத்திரத்தின்‌ ஞானஸ்நானம்‌ 


Pastor. Gabriel Thomasra/ 


ACA Church Avadi 


எனது எணணங்கள 


38 


யாத்திராகமம்‌ 400 ஆண்டுகள்‌ கால இடைவெளிக்கு 
பின்பாக இஸ்ரவேலரின்‌ வரலாற்றை தொடர்கிறது. 
இது மல்கியாவின்‌ புத்தகத்திற்கும்‌ மத்தேயு நற்செய்தி 
நூலுக்கும்‌ இடையேயான 400 ஆணடூகளக்கு ஒத்தது 


% 


* ஆதியாகமத்திற்கும்‌. யாத்திராகமத்திற்கும்‌ இடையான 400 ஆண்டுகள்‌ 
காலப்பகுதியில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சொல்லொணா துன்பங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவித்தார்கள்‌. 

* அது அவர்களை அடிமைப்படுத்திய எகிப்திய ஆட்சியாளர்களால்‌ 
நேர்ந்தது. ஆனால்‌ இரண்டு ஏற்பாடுகளுக்கிடையே நடந்த அடிமைத்தனம்‌ 
யூத ஜனங்களின்‌ மத அடிப்படைவாத அமைப்பினால்‌ வந்தது. 

* அவர்கள்‌ கண்ணிருந்தும்‌ காணாமலும்‌, காதிருந்தும்‌ கேளாமலும்‌ அவர்கள்‌ 
இருதயங்கள்‌ இருளடைந்திருந்தது. 


Pastor. Gabriel Thomasraj 5 பக | ACA Church Avadli 


எனது எணணங்கள 


* யாத்திராகமத்தில்‌ ஜனங்கள்‌ விடுதலைக்காக தேவனை நோக்கி கதறினார்கள்‌ 
* அதுபோல சிமியோன்‌, அன்னாள்‌ போன்றவர்கள்‌ தேவனுடைய இரட்சிப்பிற்காக 
தேவனை நோக்கி ஜெபித்து காத்திருந்தார்கள்‌ 


ஈ தேவன்‌ அவர்களது கதறுதலை கேட்டு எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க 
மோசேயை எழுப்பினார்‌. 

* அதுபோல பாவத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தேவன்‌ இயேசுவை 
எழுப்பினார்‌. 


* மோசே பிறந்தபோது எபிரேய ஆண்குழந்தைகள்‌ எகிப்தியரால்‌ கொல்லப்பட்டார்கள்‌ 
* இயேசு பிறந்தபோது எபிரேய ஆண்குழந்கைகள்‌ ஏரோதினால்‌ கொல்லப்பட்டார்கள்‌ 


* மோசேயும்‌, இயேசுவும்‌ குழந்தைகளாக இருந்தபோது எகிப்தில்‌ 
பாதுகாக்கப்பட்டார்கள்‌ 

* மோசேயும்‌, இயேசுவும்‌ தமது சொந்த ஜனங்களால்‌ புறக்கணிக்கப்பட்டார்கள்‌ 

* மோசேயும்‌, இயேசுவும்‌ அதிசயங்களையும்‌. அற்புதங்களையும்‌ செய்தார்கள்‌ 


Pastor. Gabriel Thomasraj 5 பக்‌ | - ACA Church Avadi 


எனது எணணங்கள 


மோசே விண்ணப்பம்பண்ணி இஸ்ரவேலருக்கு உணவும்‌, தண்ணீரும்‌ 
கொடுத்தார்‌ 

* இயேசுவோ வானத்திலிருந்து வந்த உணவும்‌, 
ஜவத்தண்ணமானவராயிருந்தார்‌. 

* இருவருமே மலைமீது மரணித்தார்கள்‌ 


மரித்த மோசேயை அடக்கம்‌ செய்த தேவன்‌, 
* இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச்செய்தார்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 பக | ACA Church Avadli 


எனது எணணங்கள 


* நமது வாழ்க்கையும்‌ ஒரு பயணமே 
* தேவன்‌ இல்லாமல்‌ நமது வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக்‌ கொள்ளவோ, 
அசையவோ முடியாது 


* தேவன்‌ நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்‌ 

ஈ தேவன்‌ வாக்குதத்தம்‌ செய்கிறவர்‌ 

ஈ தேவன்‌ தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்‌ 

ஈ தேவன்‌ வழிகளை வாய்க்கப்‌ பண்ணுகிறவர்‌ 

ஈ தேவன்‌ நமது தேவைகளை நிறைவேற்றுகிறவர்‌ 

* தேவன்‌ தமது வாக்குத்தத்தின்‌ பலன்களை தருவதற்கு முன்‌ நம்மை 
ஆயத்தப்படூத்துகிறவர்‌ 

தேவன்‌ நம்மேல்‌ மனதுருக்கமுடையவர்‌ ஆகவே நம்மை கைவிடமாட்டார்‌ 


Pastor. Gabriel Thomasra] ACA Church Avadli 


லேவியராகமம்‌ 
வேதாகமத்தின்‌ மூன்றாவது புத்தகம்‌ 


லேவியராகமத்தின்‌ அர்த்தம்‌ 


* ஆங்கிலத்தில்‌ Leviticus என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது பண்டைய கிரேக்க 
மொழியில்‌ இஸ்ரவேலின்‌ ஆசாரிய கோத்திரமாகிய “லேவி” கோத்திரத்தை 
குறிக்க பயன்பட்ட சொல்லான Aeu॥ItIKOv, Leuitikon என்னும்‌ சொல்லிலிருந்து 
எடூக்கப்பட்டது. 

* இதில்‌ அதிகமான பகுதிகளில்‌ ஆசாரியர்களுக்கான சட்டதிட்டங்கள்‌ 
சொல்லப்படுவதால்‌ இதை “ஆசாரியர்களுக்கான நியாயப்பிரமாணம்‌” என்று 
அழைப்பதுண௫. 


ஈ இந்த சட்டங்களை ஆசாரியர்கள்‌ கைக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும்‌. 


Pastor. Gabriel Thomasraf | | ACA Church Avadll 


ஆக்கியோன்‌ 
* இந்த புத்தகத்தை எழுதியவர்‌ மோசே என்பது பாரம்பரிய நம்பிக்கை. 


* தோரா - சட்டப்‌ புத்தககத்தின்‌ மூன்றாவது புத்தகம்‌ 
* ஐந்நூலில்‌ மூன்றாவது புத்தகம்‌ 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadll 


தகவல்கள்‌ 


* 27 அதிகாரங்களை கொண்டது 
* 659 வசனங்களை கொணடது 


௩ லேவியராகமத்தின்‌ 27 அதிகாரங்களில்‌ 56 தடவை இந்த சட்டங்கள்‌ தேவனால்‌ 
மோசேக்கு கொடுக்கப்பட்டதை சொல்லுகிறது. 


* லேவியராகமத்தில்‌ எந்த இடப்பெயர்வும்‌ சொல்லப்படவில்லை. இஸ்ரவேலர்‌ சீனாய்‌ 
மலையருகே தங்கியிருந்தார்கள்‌. 


* பரிசுத்தமுள்ள தேவனை பாவியானான மனிதன்‌ எவ்வாறு அணுகமுடியும்‌ என்பதே 
லேவியராகமத்தின்‌ பிரதான கருப்பொருள்‌. 


* லேவியராகமத்தில்‌ பரிசுத்தம்‌ என்னும்‌ கருதுகோள்‌ குறித்து 87 தடவைகள்‌ 
குறிப்பிடப்படுகிறது. 


Pastor. Gabriel Thomasraj 5 பக | ACA Church Avadli 


வரலாற்றுக்‌ காலவரிசை 


* பஸ்கா வருஷத்தின்‌ 1-ம்‌ மாதம்‌ 14-ம்‌ நாளில்‌ ஆசரிக்கப்பட்டது (யாத்‌.12:2) 

* யாத்திரை ஆரம்பித்து சரியாக ஒரு வருடம்‌ கழித்து சீனாய்‌ மலையருகில்‌ 
ஆசரிப்புக்கூடாரம்‌ நிறுவப்பட்டது (யாத்‌.40:2,17) 

* ஒரு மாதம்‌ கழித்து சீனாய்‌ மலையருகிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பிற்கு 
செல்ல தேசம்‌ ஆயத்தப்பட்டது (எண.1:1) 

* ஆகவே ஆசரிப்புக்கூடாரம்‌ நிறுவப்பட்டதற்கும்‌, சீனாய்‌ மலையருகிலிருந்து 
ஜனங்கள்‌ வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பிற்கு புறப்பட்டதற்கும்‌ இடையேயான ஒரு 
மாத காலத்தில்‌ லேவியராகமத்தின்‌ காரியங்கள்‌ மோசேக்கு கொடுக்கப்பட்டதாக 
கணிக்கலாம்‌. 


Pastor. Gabriel [வொ வ/ | | = | ACA Church Avadll 


லேவியராகமத்தின்‌ உள்ளடக்கம்‌ 


* காணிக்கைகளும்‌, பலிகளும்‌ (1-7) 

* ஆசாரியர்களின்‌ அபிஷேகம்‌ (8-10) 

* சடங்குகளுக்கான சுத்தீகரிப்பு (11-15) 
(பிரமியம்‌, தோல்‌ வியாதிகள்‌, சரீரத்தில்‌ உண்டாகும்‌ கட்டிகளை தொடுதல்‌, இறந்தவர்களின்‌ 
உடலை கொடுகல்‌, குறிப்பிட்ட உணவுகளை உண்ணல்‌) 


* பாவநிவாரண நாள்‌ - பாவநிவாரண பலி (16) 
* இரத்தத்தால்‌ உண்டாகும்‌ சுத்தீகரிப்பு (17) 
* தார்மீக பரிசுத்தம்‌ (18-20) 
(ஏழைகள்‌ பராமரிப்பு, பாலியல்‌ ஒழுக்கம்‌, சமூக நதி) 
* ஆசாரியர்களுக்கான தகுதிகள்‌ (21-22) 
* ஏழு வருடாந்தரப்‌ பண்டிகைகள்‌ (23-25) 
* ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களும்‌, தண்டனைகளும்‌ 
* தேவனுக்கு நேர்ந்துகொண்ட மனிதரை, உடைமைகளை மீட்கும்‌ விதம்‌ (27) 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadll 


வருடாநதரப்‌ பணடிகைகள்‌ (லேவி.23-25) 


1 


38 


பஸ்கா - லேவியராகமம்‌ 23:4-8 

எகிப்தின்‌ கடைசி வாதையில்‌ சங்காரதூதன்‌ இஸ்ரவேலரின்‌ பிள்ளைகளை அழிக்காமல்‌ 
அவர்களது வாசல்நிலைகளில்‌ பூசப்பட்டிருந்த ஆட்டின்‌ இரத்தத்தை கண்டு “கடந்து போனதைதை' 
நினைவுகூரும்‌ பண்டிகை. 

இஸ்ரவேலர்‌ ஈசோப்புக்‌ கொத்தை எடுத்துக்‌ கிண்ணியில்‌ இருக்கும்‌ இரத்தத்தில்‌ தோய்த்து, 
அந்த இரத்தத்தை வாசல்‌ நிலைக்கால்களின்‌ மேற்சட்டத்திலும்‌, நிலைக்கால்கள்‌ இரண்டிலும்‌ 
தெளித்தார்கள்‌ (யாத்‌ 12) 


2 


. புளிப்பில்லா அப்பப்பண்டிகை - லேவியராகமம்‌ 23:6 


பஸ்கா பண்டிகையின்‌ ஆரம்பத்திற்கு பின்‌ ஏழு நாட்கள்‌ ஆசரிக்கப்படும்‌ பண்டிகை. 
இஸ்ரவேலர்‌ எகிப்திலிருந்து தீவிரமாக வெளியேறியதால்‌ அவர்களது அப்பங்களுக்கு 
புளிப்பூட்டிகளை இடுவதற்கு சமயமிருக்கவில்லை. 

இந்த நாட்களில்‌ தாங்கள்‌ எகிப்தில்‌ அனுபவித்த துன்பங்களையும்‌, அதிலிருந்து தேவன்‌ 
தங்களை விடூவித்ததையும்‌ நினைவுகூர புளிப்புள்ள எதையும்‌ புசியாதிருப்பார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra/ I I | ACA Church Avadli 


வருடாநதரப்‌ பணடிகைகள்‌ (லேவி.23-25) 


3. முதற்பலன்களின்‌ பண்டிகை - லேவியராகமம்‌ 23:10 

* தேவன்‌ தந்தருளின யாவற்றிற்காகவும்‌ நன்றி செலுத்துகிற யூத அறுவடையின்‌ மூன்று 
பண்டிகைகளில்‌ முதற்பலன்களின்‌ பண்டிகையும்‌ ஒன்று. 

* அன்று இஸ்ரவேலர்‌ இந்த பண்டிகையை கொண்டாடியபோது இது ஒரு முக்கியமான நாளாக 
மாறப்போகிறது என்பதை அவர்கள்‌ அறிந்திருக்கவில்லை. 


4. வாரங்களின்‌ பண்டிகை அல்லது பெந்தெகொஸ்தே - லேவியராகமம்‌ 23:16 

* அறுவடையின்‌ பண்டிகைகளில்‌ இரண்டாவது பண்டிகை. 

* (முதற்பலன்களின்‌ பண்டிகை முடிந்து சரியாக ஏழு வாரங்களின்‌ முடிவில்‌ இந்த பண்டிகை 
ஆசரிக்கப்படும்‌. 

* அதனால்‌ 50 நாட்களை குறிக்கும்‌ சொல்லான பெந்தெகொஸ்தே என்னும்‌ பெயராலும்‌ 
அழைக்கப்படுகிறது. 

₹ பாரம்பரியமாக தேவனுக்கு காணிக்கையாக தானிய விளைச்சலின்‌ முதற்பலனையும்‌, இரண்டு 
புளிப்புள்ள அப்பங்களையும்‌ கொண்டூவருவார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra/ I I | ACA Church Avadli 


வருடாநதரப்‌ பணடிகைகள்‌ (£லவி.23-25) 


5. எக்காளப்‌ பண்டிகை - லேவியராகமம்‌ 23:24 

* மிக நேர்த்தியான விதத்தில்‌ தேவன்‌ தமது ஜனங்களை ஓய்வெடுக்க கட்டளையிடுகிறார்‌ 
* இந்த நாளில்‌ வழக்கமாக செய்யப்படும்‌ வேலைகள்‌ செய்ய தடைவிதிக்கப்பட்டது. 

* இந்த நாளில்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ ஆகாரங்களை காணிக்கையாக செலுத்துவார்கள்‌ 


6. பாவநிவாரண நாள்‌ - லேவியராகமம்‌ அதி.16, 23:26-32 

நிவாரணம்‌ செய்வது என்றால்‌ இழைத்த தவறுகளுக்காக பிராயச்சித்தம்‌ செய்தல்‌ 

* இது யூதர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களையும்‌, எணணங்களையும்‌, வாழ்க்கையையும்‌ தேவனுக்கு 
முன்பாக செம்மைப்படுத்த தங்களை தாழ்த்தி தேவனிடத்திற்கு மனந்திரும்பும்‌ நாள்‌. 

* ஆசரிப்புகூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கு முன்பாக ஆரோன்‌ தண்ணீரில்‌ முழுகி அவனுக்கான விஷேட 
உடையை அணிந்து (வச 4) பின்பு தனக்காவும்‌ தனது வீட்டாருக்காகவும்‌ பாவநிவாரண பலியாக 
ஒரு காளையை பலியிட வேண்டும்‌ (வச 6,11) 

* முதலாவது பலியாக்கப்பட்ட ஆட்டின்‌ இரத்தம்‌ உடன்படிக்கைபெட்டியின்‌ மேல்‌ தெளிக்கப்படும்‌. இது 
அடூத்த ஒரு வருடத்திற்கு தேவனுடைய கோபம்‌ அவர்கள்‌ மீது வராதபடி தணிக்கும்‌. 

௩ இரண்டாவது ஆடு ஜனங்களின்‌ பாவங்கள்‌ தூரமாய்‌ விலக்கப்பட்டு இனிமேல்‌ நினைக்கப்படாமல்‌ 
போகும்‌ என்பதற்கான அடையாளமாக வனாந்திரத்திற்கு போகுமபடி விடப்படும்‌. 


Pastor. Gabriel Thomasra/ I | ACA Church Avadli 


வருடாநதரப்‌ பணடிகைகள்‌ (£லவி.23-25) 


7. கூடாரப்‌ பண்டிகை - லேவியராகமம்‌ 23:34 

௩ பாவநிவாரண நாளை தொடாந்து கூடாரப்‌ பண்டிகை ஆசரிக்கப்படும்‌. 

* 40 அண்டூகள்‌ வனாந்தரத்தில்‌ பயணித்தபோது தேவன்‌ தங்களை பராமரித்ததையும்‌. 
பாதுகாத்ததையும்‌ நினைவுகூர்ந்து ஆசரிக்கும்‌ பண்டிகை. 

* தாங்கள்‌ வனாந்திரத்தில்‌ வாழ்ந்ததைபோல தற்காலிக கூடாரங்களை அமைத்து ஏழு நாட்கள்‌ 
அதிலே தங்கியிருப்பார்கள்‌. 

௩ தேவனாகிய கர்த்தரும்‌ அவர்களோடு வனாந்தரத்தில்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ தங்கியிருந்தால்‌, 

௩ தேவன்‌ தங்கள்‌ மத்தியில்‌ இருப்பதை நினைவுகூர்ந்து இந்த பண்டிகையை அஆசரிப்பார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadli 


லேவியராகமத்தின்‌ நோக்கம்‌ 


1. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை நினைவுகூர்வதற்காக. 
* 5 காணிக்கைகளும்‌ தேவன்‌ அருளிய நன்மைகளையும்‌, ஏற்ற வேளையில்‌ அவர்‌ காண்பித்த 
கிருபையையும்‌ நினைவுகூர உதவியது. 
* பண்டிகைகளும்‌ தாங்கள்‌ யாரென்பதையும்‌, கங்கள்‌ தவன எவவளவு நல்லவர்‌ என்பதையும்‌ 
நினைவுகூர உதவியது. 


2. செல்வாக்கு பெற்றிருக்ககூடிய தவறான எண்ணங்களை களைவதற்காக. 
* இஸ்ரவேலர்‌ 400 ஆண்டுகள்‌ எகிப்தில்‌ அடிமைகளாக வாழ்ந்ததால்‌ அவர்களின்‌ மனதில்‌ 
செல்வாக்கு பெற்றிருக்ககூடிய எகிப்தியரின்‌ பலதெய்வ, விக்கிரக வழிபாடுகளை களைய 


3. அவர்களது தேவனும்‌, இராஜாவுமானவரை அறிய அவரை பிரதிபலிக்க 
* அவரது பரிசுத்தம்‌, அவரது நீதி, அவரது இரக்கம்‌ 

4. சட்டங்களால்‌ சமூகத்தில்‌ ஒழுங்கு நிலவுவதற்காக 
* சரியானதும்‌, பொறுப்பள்ளதுமான வாழ்க்கை 


* உண்ணவேண்டிய உணவு, ஆடைகளுக்கான நால்‌, தலைமயிர்‌ மற்றும்‌ தாடி கத்தரிக்க 
வேண்டிய முறைகள்‌ வரை சொலலப்படூகிறது 


Pastor. Gabriel Thomasra/ I | | ACA Church Avadll 


லேவியராகமத்தின்‌ நோக்கம்‌ 


5. பரிசுத்த தேவனோடுள்ள உறவை தக்கவைப்பதற்காக, புதுப்பிப்பதற்காக 


# 


பாவமுள்ளவர்களானாலும்‌, மீட்கப்பட்ட ஜனங்களாக தேவனோடு உள்ள 

உறவை இழந்துவிடாதிருக்க தேவையான அறிவுறுத்தல்களையும்‌, சட்டங்களையும்‌ வழங்கி 
அவர்களுக்கு வழிகாட்டுவதே லேவியராகமத்தின்‌ நோக்கம்‌. 

வேதாகமத்தின்‌ வேறு எந்த புத்தகத்தை காட்டிலும்‌ லேவியராகமத்திலதான்‌ “பரிசுத்தம்‌” என்ற 
சொல்‌ அதிகமாக பயன்படூத்தபட்டூள்ளது. 

லேவியராகமத்தில்‌ தனிமனித ஒழுக்கத்தின்‌ மிகச்சிறிய காரியங்கள்‌ முதல்கொண்டு 
சட்டதிட்டங்கள்‌ சொல்லப்படுவதால்‌ ஒருவேளை நமக்கு அது தாங்கமுடியாததும்‌, 
விருப்பமற்றதுமான புத்தகமாக காணப்படலாம்‌ 

ஆனால்‌ இஸ்ரவேலருக்கோ அது “உயிர்‌ காப்பான்‌” போன்றது. 

ஏனென்றால்‌ தேவனுடைய சமூகத்தில்‌ பிழைத்திருக்க என்ன செய்யவேண்டூம்‌ என்று தேவன்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ என்பதை அறிந்திருப்பது மிக நன்று. 

லேவியராகமத்தில்‌ ஆவிக்குரிய பரிசுத்தத்தின்‌ அடையாளக்குறியாக சரீர குறையின்மை 
காண்பிக்கப்படுகிறது. 

லேவி 1:1 கர்த்தர்‌ “ஆசரிப்புக்‌ கூடாரத்திலிருந்து” மோசேயைக்‌ கூப்பிட்டு, அவனை நோக்கி: 
எண்‌ 1:1 கர்த்தர்‌ சீனாய்‌ வனாந்தரத்திலிருக்கிற “ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே” மோசேயை நோக்கி: 


Pastor. Gabriel Thomasra/ | 3 | ACA Church Avadll 


லேவியராகமத்தின்‌ நோக்கம்‌ 


6. அவர்கள்‌ சுதந்தரிக்கபோகும்‌ நிலத்திற்காக ஆயத்தப்படுதற்காக 
* அவர்களது நிலங்களும்‌, கால்நடைகளும்‌ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக 
* மழைக்காக 

* எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக 


7. வரப்போகும்‌ இரட்சகருக்கான ஒத்திகை 
ஈ பஸ்கா பண்டிகை: இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவரது மரணத்தினால்‌ 
நம்‌ மீது வரவேண்டிய நியாயத்தீர்ப்பை கடந்துபோக பண்ணினார்‌. 


* புளிப்பில்லா அப்பப்பண்டிகை: இயேசுவின்‌ பாவமிலலாத வாழ்க்கைக்கு அடையாளம்‌. 
அவரே நமது பாவங்களுக்கான பரிபூரண பலி. 


* (முதற்பலன்களின்‌ பண்டிகை: இந்த “மூன்றாம்‌ நாள்‌” ஆசரிப்பின்‌ நாளிலேதான்‌ இயேசு 
மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார்‌. 

* 1 கொரி 15:20-ல்‌ பவுல்‌ கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து, நித்திரையடைந்தவர்களில்‌ 
முதற்பலனானார்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadll 


லேவியராகமத்தின்‌ நோக்கம்‌ 


வாரங்களின்‌ பண்டிகை / பெந்தெகொஸ்தே பண்டிகை: சபை உருவான நாள்‌ - 
பெந்தெகொஸ்தே நாள - 3000 ஆத்துமாக்கள்‌ அறுவடை செய்யப்பட்ட நாள்‌. 

* இரண்ட புளிப்புள்ள அப்பங்களால்‌ அடையாளப்படூத்தபட்ட யூதர்களுக்கும்‌, யூதரல்லாத 
புறவினத்தாருக்கும்‌ நற்செய்தி அறிவிக்கப்பட்ட நாள்‌. 


* எக்காளப்‌ பண்டிகை: எக்காளத்தின்‌ தொனி சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை 
அல்லது இயேசு தனது மணவாட்டிக்காக திரும்ப வருவதை (1 கொரி 15:52) குறிக்கிறது. 


௩ பாவநிவாரணநாளின்‌ பண்டிகை: காளையும்‌, வெள்ளாடும்‌ பாவநிவாரணபலிகள்‌. 

ஈ போக்காடாக விடப்படும்‌ வெள்ளாடு இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ சகல பாவங்களையும்‌ 
சுமந்ததாக வனாந்தரத்திற்கு போகவிடப்படும்‌. 

* இயேசுவும்‌ நமது பாவங்களை தம்மீது சுமந்து நமக்காக பாளையத்திற்கு புறம்பே 
பலியானார்‌. 


* கூடாரங்களின்‌ பண்டிகை: இயேசு தற்காலிக கூடாரம்போன்ற மனித சரீரத்தில்‌ இந்த 
பூமியில்‌ வந்து வாழ்ந்து தம்மைதாமே பலியாக்கினார்‌. 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadll 


எணணாகமம்‌ 
வேதாகமத்தின்‌ நான்காவது புத்தகம்‌ 


“எண்ணாகமம்‌ '' என்று அழைக்கப்பட காரணம்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ தொகையை கணக்கிட்ட இரண்டு கணக்கெடூப்புக்களைக்‌ கொண்டு இந்த 
புத்தகம்‌ எண்ணாகம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 


+ சீனாய்‌ மலையருகே எடுக்கப்பட்ட 1வது கணக்கெடுப்பு: வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்புக்குள்‌ 
பிரவேசிக்க இஸ்ரவேலர்‌ பயணம்‌ செய்ய ஆயத்தபட்டவேளையில்‌, மோசே எல்லாக்‌ 
கோத்திரத்தாரின்‌ தொகையையும்‌ கணக்கெடுத்தான்‌. யுத்தம்செய்த தக்கவர்கள்‌ எத்தனை பேர்‌ 
என்பதை அறிவதே இந்த கணக்கெடுப்பின்‌ பிரதான நோக்கம்‌. (எண்‌.1) 


ட்‌ மோவாபின்‌ சமவெளியில்‌ எடுக்கப்பட்ட 2வது கணக்கெடுப்பு: எண்ணாகமம்‌ நிறைவு பெறுவதற்கு 
முன்னதாக வனாந்தரத்தில்‌ வளர்ந்தவர்களின்‌ தொகையை அறிய மோசே இன்னுமொரு 
கணக்கெடுப்பதை செய்தான்‌. (எண.36) 


ஈ மக்கள்‌ தொகையின்‌ எண்ணிக்கையை அறியவும்‌, அரசின்‌ நிர்வாகத்திற்காக பொருளாதாரத்திற்கான 
வளங்களை அறியவும்‌, இராணுவத்த்திற்கு தகுதியானவர்களை கணக்கிடவும்‌(எண்‌. 1:2-3,26:2-4), மத 
சம்பந்தமான கடமைகளை நிறைவேற்ற தகுதியுள்ளவர்களின்‌ எண்ணிக்கையை அறியவும்‌ 
(எண்‌.4:2-3,22-23), வரி வசூல்‌ செய்யவும்‌ (எண்‌ 3:40-48), உணவு உற்பத்திக்கும்‌(எண்‌.26:53-54) 
உதவிகரமாயிருக்க மக்கள்தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. 


Pastor. Gabriel Thomasraf | I | ACA Church Avadll 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* தோரா அல்லது ஐந்நூல்‌ (மேசேயின்‌ 5 புத்தகங்கள்‌) இதில்‌ 
நான்காவதாக இடம்பெற்றுள்ள இப்‌ புத்தகத்தை எழுதியவர்‌ மோசே 
என்பது பாரம்பரிய நம்பிக்கை. 


எழுதப்பட்ட காலம்‌: கி.மு.1440-1410 
அதிகாரங்கள்‌: 36 


* வசனங்கள்‌: 1288 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


வரலாற்றுக்‌ காலவரிசை 


* எகிப்தை விட்டு யாத்திரை புறப்பட்ட சுமார்‌ 13 மாத காலத்தின்‌ பின்னர்‌ 
எண்ணாகமம்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


* வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேலரின்‌ சுமார்‌ 39 ஆண்டுகால பிரயாண வாழ்வை 
எண்ணாகமம்‌ சொல்லுகிறது. 

* எண 1:1 முதல 10:11 வரையான காலம்‌ 21 நாட்கள்‌ 

* எண 10:1 முதல்‌ 33:38 வரையான காலம்‌ 38 ஆணடுகள்‌ 

* நிலப்பரப்பிற்குள்‌ பிரவேசிக்க இஸ்ரவேலர்‌ சீனாய்‌ மலையருகே ஆயத்தப்பட்டது 
(1:1-10:10) 

* சீனாயிலிருந்து காதேஸ்பர்னேயா வரை பயணப்பட்டது (10:11-12:16) 

* காதேஸ்பர்னேயா அருகில்‌ நாற்பது ஆண்டுகள்‌ (13:1-19:22) 

* காதேஸ்பர்னேயாவிலிருந்து மோவாபின்‌ சமவெளிக்கு பயணப்பட்டது (20:1-21:35) 

* மோவாபின்‌ சமவெளிகளில்‌ இஸ்ரவேலர்‌ (22:1-36:13) 


Pastor. Gabriel Thomasraj 5 பக | ACA Church Avadli 


வேதாகமத்தின்‌ வேறு புத்தகங்களில்‌ காணப்படும்‌ இப்புத்தகத்தின்‌ நிகழ்வுகள்‌ 


* அனுப்பப்பட்ட பன்னிரண்டு வேவுகாரரில்‌ இஸ்ரவேலரை தேசத்தை சுதந்தரித்துக்‌ கொள்ள 
உற்சாகமூட்டியவர்கள்‌ யோசுவாவும்‌, காலேபும்‌ மாத்திரமே (எண்‌.13-14, யோசுவா 14:7) 

* மோசே ஒரு வெண்கலச்‌ சர்ப்பத்தை உண்டாக்கி, சர்ப்பத்தினால்‌ தீண்டப்பட்டவர்கள்‌ 
அதை நோக்கிப்பார்த்துப்‌ பிழைப்பார்கள்‌ என்ற நமபிக்கையில்‌ அதை ஒரு 
கம்பத்தின்மேல்‌ தூக்கிவைத்தான்‌ (எண்‌.21:6-9, யோசுவா 3:4) 

மோசே கன்மலையை அடிக்க தண்ணீர்‌ வந்தது (எண 20:11, சங்‌ 106:32) 

* பிலேயாம்‌ அவனது கழுதையால்‌ கடிந்துகொள்ளப்படுதல்‌ (எண்‌ 22:21, வெளி 2:14) 
பேதுரு கள்ளப்போதகர்களை பிலேயாமிற்கு ஒப்பிட்டு 2 பேது 2:15-ல்‌ அந்தத்தின்‌ 
கூலியை விரும்பி என்று சொல்லுகிறார்‌. யூதா 1:11ல தனது ஆத்துமாவை கூலிக்காக 
விற்றுப்போடுகிறவர்களை பிலேயாமோடூ ஓப்பிடுகிறார்‌. இறுதியாக இயேசு பெர்கமு 
சபைக்கு சொல்லும்போது பிலேயாமை சுட்டிக்காட்டி வெளி 2:14ல்‌ “விக்கிரகங்களுக்குப்‌ 
படைத்தவைகளைப்‌ புசிப்பதற்கும்‌ வேசித்தனம்பண்ணுவதற்கும்‌ 
ஏதுவான இடறலை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முன்பாகப்‌ போடும்படி பாலாக்‌ என்பவனுக்குப்‌ 
போதனைசெய்த பிலேயாமுடைய போதகத்தைக்‌ கைக்கொள்ளுகிறவர்கள்‌ 
உன்னிடத்திலுண்டு” என்று சொன்னார்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


எணணாகமம்‌: ஒரு பார்வை 


* வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை சுதந்தரித்துக்‌ கொள்வதே இஸ்ரவேலருக்கு முன்னிருந்த 
பிரதான பணி. 

* அவர்களது பயணத்தை தொடர ஜனங்கள்‌ தொகையிடப்பட்டு ஆயத்தங்கள்‌ 
செய்யப்பட்டன. 

* தொடர்ந்து இஸ்ரவேலர்‌ முறுமுறுத்து வந்ததன்‌ விளைவாக பல ஆயிரம்‌ பேரை தேவன்‌ 
பல வழிகளிலும்‌ அழித்துப்போட்டார்‌. 

* கானானின்‌ எல்லைகளில்‌ வந்தபோது தேசத்தை வேவுபார்க்க ஆட்கள்‌ அனுப்பப்‌ 
பட்டார்கள்‌. 

* வேவு பார்த்தவர்கள்‌ கானான்‌ தேசத்தின்‌ நிலை குறித்து அளித்த பயமுண்டாக்கிய 
தகவல்களால்‌ இஸ்ரவேலர்‌ அதை சுதந்தரிக்க மறுத்தார்கள்‌. 

* தேவன்‌ அந்த சந்ததியார்‌ மேல்‌ கோபமாகி புதிய சந்ததி வனாந்திரத்தில்‌ வளர்ந்து 
நிலத்தை சுதந்தரிக்கும்‌ வரை அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ மடியும்படி செய்தார்‌. 

* இஸ்ரவேலின்‌ புதிய சந்ததியார்‌ மோவாபின்‌ சமவெளியில்‌ யோர்தான்‌ நதியை கடக்க 
ஆயத்தமாகுதலோடூ இந்த புத்தகம்‌ முடிவடைகிறது. 


Pastor. Gabriel Thomasra/ I =: பக | ACA Church Avadli 


முறுமுறுப்புகளும்‌ அதன்‌ விளைவுகளும்‌ 


* எண்ணாகமத்தின்‌ பத்தகத்தில்‌ முறுமுறுத்த, முறையிட்ட 7 சம்பவங்கள்‌ உள்ளன. 

இவை ஒவ்வொன்றிற்கும்‌ தேவன்‌ நியாயத்தீர்ப்பு செய்தார்‌. 

பிலி. 2:14-16 நான்‌ வீணாக ஓடினதும்‌ வீணாகப்‌ பிரயாசப்பட்டதுமில்லையென்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின்‌ நாளில்‌ 
எனக்கு உண்டாயிருப்பதற்கு, ஜீவவசனத்தைப்‌ பிடித்துக்கொண்டு, உலகத்திலே சுடர்களைப்போலப்‌ பிரகாசிக்கிற 
நங்கள்‌, கோணலும்‌ மாறுபாடுமான சந்ததியின்‌ நடுவிலே குற்றமற்றவர்களும்‌ கபடற்றவர்களும்‌, தேவனுடைய 
மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு, எல்லாவற்றையும்‌ முறுமுறுப்பில்லாமலும்‌ தர்க்கிப்பில்‌ லாமலும்‌ 
செய்யுங்கள்‌. 


1. கடின சூழ்நிலை குறித்த முறுமுறுப்பு (எண்‌ 11:1-3) 
* கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றியெரிந்து, பாளயத்தின்‌ கடைசியிலிருந்த சிலரைப்‌ 
பட்சித்தது. (11:1) 


2. உணவை குறித்த முறுமுறுப்பு (இறைச்சி) (எண்‌ 11:4-5) 
* கர்த்தர்‌ ஜனங்களை மகா பெரிய வாதையால்‌ வாதித்தார்‌. (11:33) 


3. மோசேயின்‌ தலைமைத்துவம்‌ குறித்த முறுமுறுப்பு (எண்‌ 12) 
* மிரியாம்‌ ஒரு வாரம்‌ குஷ்டம்‌ பிடித்தவளானாள்‌ (12:1-15) 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadi 


முறுமுறுப்புகளும்‌ அதன்‌ விளைவுகளும்‌ 

4. வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்புக்குள்‌ பிரவேசிப்பதை குறித்த முறுமுறுப்பு (எண்‌ 13-14) 

௩ புதிய தலைவனை நியமித்துக்கொண்டூ எகிப்திற்கு திரும்பிப்போக தீர்மானித்தார்கள்‌ (14:4) 

* அவர்கள்‌ விரும்பினதை தேவன்‌ அவர்களுக்கு கொடுத்தார்‌. அடுத்த 40 ஆண்டுகள்‌ 
வனாந்தரத்திலேயே சுற்றிவந்து இறுதியில்‌ மடிந்துபோனார்கள்‌ (14:34-35) 


5. மோசே, ஆரோன்‌ ஆகியோரின்‌ தலைமைத்துவம்‌ குறித்த முறுமுறுப்பு (எண்‌ 16) 
* கோராகு கூட்டத்தை கூட்டி விரோதமாய்‌ எழும்பினான்‌. அவனும்‌ அவனது கூட்டமும்‌ 
உயிரோடே பாதாளத்தில்‌ இறங்கினார்கள்‌ (16:1-33) 


6. தண்ணீருக்காக முறுமுறுப்பு (எண்‌ 20:1-13) 
* இறுதியில்‌ தேவன்‌ சொன்னதை செய்யாமல்‌ மோசே கன்மலையை இரண்டு முறை அடித்ததால்‌ 
அவன்‌ வாக்களிப்பின்‌ நிலத்திற்குள்‌ பிவேசிப்பதை தேவன்‌ தடைசெய்தார்‌ (20:1-13) 


7. அப்பத்திற்காகவும்‌, தண்ணீருக்காவும்‌ முறுமுறுப்பு (21:4-9) 
௩ கர்த்தர்‌ கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார்‌; அவைகள்‌ 
ஜனங்களைக்‌ கடித்ததினால்‌ இஸரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள்‌ செத்தார்‌ 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadli 


ய 


Wilderness of Paran. 


Moseroth 
Et Hashmonah 
ளட Wilderness Mithkah 


Migdol?o Terah 
ம்ரி சர்கன்னை ~ Tahath 


Makheloth ' 


Haradah 
Baal-zephon?, Mt. Shepher 


Kehelathah 
EGYPT 


13) 


[4 


வீணாகிப்போன வாழ்வு 
(எண 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadi 


(6-1:66 122919) 
odie 119 ய 


ACA Church Avadi 


‘Pastor. Gabriel Thomasraj 


எணணாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


|. இஸ்ரவேல்‌ சீனாயில்‌ ஆயத்தப்படுதல்‌ 1:1-10:10 

௮. ஜனங்கள்‌ தொகையிடப்படுதல்‌ 1:1-4:49 

1. கோத்திரங்கள்‌ தொகையிடப்படுதல்‌ 1:1-54 

2. பயணத்தின்போதும்‌, பாளமிறங்கும்போதும்‌ கோத்திரங்களின்‌ வரிசை 2:1-34 

3. லேவியருக்கான இடம்‌ 3:1- 4:49 

b. ஜனங்கள்‌ சுத்தீகரிக்கப்படுதல்‌ 5:1-10:10 
தீட்டானவற்றிற்கு விலகியிருத்தல்‌ 5:1-31 
நசரேயவிரதம்‌ காத்தல்‌ 6:1-27 
தலைவர்களின்‌ காணிக்கைகள்‌ 7:1-89 
லேவியர்‌ பிரித்துவைக்கப்படுதல்‌ 8:1-26 
வனாந்தரத்தில்‌ முதலாவது பஸ்கா ஆசரிப்பு 9:1-14 
தேவனால்‌ வழிநடத்தபடுதல்‌ 9:15-10:10 


QO mn ASW IN 


11. இஸ்ரவேல்‌ காதேஸ்பர்னேயாவை நோக்கி பயணித்தல்‌ 10:11-12:16 
௮. பயணத்தின்‌ ஆரம்பம்‌ 10:11-36 
b. முறுமுறுப்புக்களின்‌ ஆரம்பம்‌ 11:1-12:16 
1.ஜனங்களின்‌ முறுமுறுப்பு (எழுபது மூப்பர்கள்‌ - காடைகள்‌) 11:1-35 
2.மிரியாம்‌, ஆரோன்‌ ஆகியவர்களின்‌ முறுமுறுப்பு (மிரியாமின்‌ குஷ்டம்‌) 12:1-16 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


எணணாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


111. காதேஸ்பர்னேயாவில்‌ இஸ்ரவேலர்‌ 13:1-20:13 
௮. தேவனுக்கு கீழ்படியாதிருத்தல்‌ 13:1-14:45 
1. தேசத்தை வேவு பார்த்தலும்‌ அறிக்கை சமர்ப்பித்தலும்‌ 13:1-33 
2. ஜனங்களின்‌ எதாவினையற்றலும்‌ தேவனின்‌ தர்ப்பிடலும்‌ 14:1-45 
b. தேவன்‌ கட்ளையிட்ட ஒழுங்குகள்‌ 15:1-20:13 
1. காணிக்கைகள்‌ குறித்த ஒழுங்குகள்‌, ஓய்வுநாளை கட்டளை மீறப்படுதல்‌, வஸ்திரத்தில்‌ 
உணடாக்கப்படவேண்டிய தொங்கலகள 15:1-4 
கோராகுவின்‌ எதிர்ப்பு 16:1-50 
ஆரோனின்‌ ஆசாரித்துவம்‌ உறுதிப்படுத்தபடுகல்‌: ஆரோனின்‌ கோல்‌ துளிர்த்தல்‌ 17:1-13 
லேவியர்களுக்கான பணிகளும்‌, பலன்களும்‌ 18:1-32 
பலிசெலுத்தப்படும்‌ சிவப்பான கிடாரி 19:1-22 
மோசே இழைத்த தவறு 20:1-13 


த ஆடம்‌ இட்திரை 


|v. இஸ்ரவேல்‌ மோவாபை நோக்கி பயணித்தல்‌ 20:14-21:35 

௮. ஏதோமின்‌ எதிர்ப்பு 20:14-22 0. ஆரோனின்‌ மரணம்‌ 20:23-29 

0. ஆராத்‌ தோறகடிக்கப்படல்‌ 21:1-3 0. இஸ்ரவேலர்‌ மீது ஒழுங்கு நடவடிக்கை. வெண்கல சர்ப்பம்‌ 21:4-9 
௦. சீகோன்‌, ஓக்‌ தோற்கடிக்கப்படல்‌ 21:10-35 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadli 


எணணாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


Vv. மோவாபின்‌ சமவெளியில்‌ இஸ்ரவேலர்‌ 22:1-36:13 
௮. இஸ்ரவேலை சபிக்க பாலாக்‌ பிலேயாமை கேட்டுக்கொள்ளல்‌ 22:1-41 
0. இஸ்ரவேலை பிலேயாம்‌ ஆசீர்வதித்தல்‌ 23:1-24:25 
௦. இஸ்ரவேலர்‌ பாகாலையும்‌, பேயோரையும்‌ வழிபடுதல்‌ 25:1-18 
0. புதிய சந்ததியார்‌ தொகையிடப்படுதல்‌ 26:1-65 
e. ஜனங்கள்‌ அறிவுறுத்தப்படுதல்‌ 27:1-30:16 
1. காணியாட்சி உரிமை குறித்த சட்டங்கள்‌ 27:1-11 
2. யோசுவாவின்‌ நியமனம்‌ 27:12-23 
3. காணிக்கைகள்‌, பண்டிகைகள்‌ குறித்த ஒழுங்குகள்‌ 28:1-29:40 
4. பொருத்தனைகள்‌ குறித்த கட்டளைகள்‌ 30:1-16 
1. மீதியானியர்களை தோற்கடித்தல்‌ 31:1-54 
0. இரண்டரை கோத்திரத்தார்‌ யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ குடியேறுதல்‌ 32:1-42 
1. எகிப்திலிருந்து மோவாப்‌ வரையான பயணம்‌ மீளாய்வு செய்யப்படுதல்‌ 33:1-49 
|. நிலத்தை கையகப்படுத்த அறிவுறுத்தல்கள்‌ 33:50-56 
|. கானான்‌ தேசத்தை பங்கிடுதல்‌ 34:1-36:13 
1. எல்லைகள்‌ 34:1-12 2. பகிர்ந்தளிப்பு 34:13-29 
3. லேவியர்களுக்கான பட்டணங்கள்‌ 35:1-8 4. அடைக்கலப்‌ பட்டணங்கள்‌ 35:9-34 
5. பெண்களுக்கான காணியாட்சி உரிமை 36:1-12 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadli 


உபாகமம்‌ 
மோசேயின்‌ இறுதியான புத்தகம்‌ 


“உபாகமம்‌” என்று அமைக்கப்பட காரணம்‌ 


* ஆங்கிலத்தில்‌ “Deuteronomy” என்னும்‌ சொல்லானது கிரேக்க மொழிச்‌ சொல்லான 
“Deuteronomion” என்னும்‌ சொல்லிலிருந்து வந்தது. 


* இதற்கு “இரண்டாம்‌ சட்டம்‌” அல்லது “மீள்‌ உரைக்கப்பட்ட சட்டம்‌ என்று பொருள்‌. 
* இந்தப்‌ புத்தகம்‌ “நினைவுகூர்தலின்‌ புத்தகம்‌' என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


* இஸ்ரவேலரின்‌ தலைவனாயிருந்த 120 வயதான மோசேயின்‌ பிரியாவிடை 
செய்திகளின்‌ தொடர்‌ உரைகள்‌ உபாகமத்தில்‌ இடம்பெற்றுள்ளன. 


Pastor. Gabriel Thomasraf | I | ACA Church Avadll 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* தோரா அல்லது ஐந்நூல்‌ (மேசேயின்‌ 5 புத்தகங்கள்‌) இதில்‌ 
ஐந்தாவதாக இடம்பெற்றுள்ள உபாகமத்தை எழுதியவர்‌ மோசே என்பது பாரம்பரிய 
நம்பிக்கை 

* மோசே எழுதினார்‌ என்றே உபாகமத்தில்‌ பல தடவைகள்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளது 
(1:2, 4:44, 29:1) 


* புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும்‌, பழைய எற்பாட்டு எழுத்தாளர்களும்‌ 
உபாகமத்திலிருந்து மேற்கோள்கள்‌ காட்டியுள்ளனர்‌. 


இதை மோசேயிடமிருந்து வந்ததாகவே அவர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
(1இரா 2:3, 2இரா 14:6, எஸ்றா 1:7, மல்கியா 4:4, மத்தேயு 19:7) 


* எழுதப்பட்ட காலம்‌ : கிமு 1407-1406 


* அதிகாரங்கள்‌ : 34 வசனங்கள்‌ : 957 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadll 


வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


௩ உ பாகமமானது இஸ்ரவேல்‌ ஜனஙகள ஒரு தேசமாக 40 ஆணடுகள்‌ அலைந்து 
திரிந்ததின்‌ முடிவில்‌ எழுதப்பட்டது. 

௩ உபாகமம்‌ சுமார்‌ | மாத காலத்தின்‌ சம்பவங்களை கொண்டது. 

* இந்த புத்தகத்தில்‌ சொல்லப்பட்ட சம்பவங்கள்‌ கானானாகிய வாக்களிக்கப்பட்ட 
நிலப்பரப்பிற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 40 நாட்களுக்கு முந்தியவை. 

* இந்த வேளையில்‌ இஸ்ரவேலர்‌ யோர்தானின்‌ கிழக்கே, மோவாபின்‌ சமவெளியில்‌, 
எரிகோ பட்டணத்திறகு எதிரே பாளயமிறங்கியிருந்தார்கள்‌ (உபா 1:2, 29:1) 

* எகிப்திலிருந்து குழந்தைகளாக புறப்பட்டவர்கள்‌ இப்போது வாலிபவயதுள்ள 
வர்களாகி வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை கைப்பற்று அதிலே குடியேற 
தயாராக இருந்தார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadll 


உ பாகமத்திற்கு முன்னான பிரதான நிகழ்வுகள்‌ 


யாத்திராகமம்‌ 

15-ம்‌ நாள - 1-ம்‌ மாதம்‌ - 1-ம்‌ வருடம்‌ 

முதலாம்‌ மாதமாகிய நிசான்‌ மாதத்தின்‌ (மார்ச்‌-ஏப்ரல்‌) பதினாந்தாம்‌ தேதியில்‌ இஸ்ரவேலர்‌ 
எகிப்தைவிட்டு புறப்பட்டார்கள்‌. (எண்‌. 33:3, யாத்‌. 12:2,15) 


* 1-ம்‌ நாள்‌ - 3-ம்‌ மாதம்‌ - 1-ம்‌ வருடம்‌ 
௩ மூன்றாம்‌ மாதமாகிய சிவான்‌ மாதத்தின்‌ (மே-ஜீன்‌) முதலாம்‌ தேதியில்‌ இஸ்ரவேலர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தை அடைந்தார்கள்‌. (யாத்‌ 19:1) 


* 1-ம்‌ நாள்‌ - 1-ம்‌ மாதம்‌ - 2-ம்‌ வருடம்‌ 
* இரண்டாம்‌ வருடத்தில்‌, முதலாம்‌ மாதமாகிய நிசான்‌ மாதத்தின்‌ (மார்ச்‌-ஏப்ரல்‌) முதலாம்‌ 
தேதியில்‌ ஆசரிப்புக்கூடாரம்‌ நிறுவப்பட்டது (யாத்‌ 40:17) 


லேவியராகமம்‌ 

* தேவனாகிய கர்த்தரின்‌ மகிமையானது ஆசரிப்புக்கூடாரத்தை நிரப்பியதற்கும்‌, ஜனங்கள்‌ 
வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை நோக்கி பயணிக்க ஆயத்தமானதற்கும்‌ இடையேயான ஒரு 
மாத இடைவெளியில, நிசான்‌ மாதத்தில்‌ (மார்ச்‌-ஏப்ரல்‌) லேவியராகமம்‌ வழங்கப்பட்டது. (எண்‌1:1, 
யாத. 40:17) 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadli 


உ பாகமத்திற்கு முன்னான பிரதான நிகழ்வுகள்‌ 


எண்ணாகமம்‌ 

* 1ம்‌ நாள்‌ - 2ம்‌ மாதம்‌ - 2ம்‌ வருடம்‌ 

* இரண்டாம்‌ வருடத்தில்‌, இரண்டாம்‌ மாதமாகிய ஐயார்‌ அல்லது சிவ்‌ மாதத்தின்‌ (ஏப்ரல்‌-மே) முதலாம்‌ தேதியில்‌ ஜனங்கள்‌ 
தொகையிடப்பட்டதோடு எண்ணாகமம்‌ ஆரம்பிக்கிறது (எண்‌ 1:1-2) 


* 20ம்‌ நாள்‌ - 2ம்‌ மாதம்‌ - 2ம்‌ வருடம்‌ 

* இரண்டாம்‌ வருடத்தில்‌, இரண்டாம்‌ மாதமாகிய ஐயார்‌ அல்லது சிவ்‌ மாதத்தின்‌ (ஏப்ரல்‌-மே) இருபதாம்‌ தேதியில்‌ சினாய்‌ 
வனாந்தரத்திலிருந்து மேகமானது ஜனங்களை வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை நோக்கி நடத்தும்படி முன்னாக சென்றது 
(எண்‌ 10:11) 


* காதேஸ்பர்னேயாவில்‌ ஜனங்கள்‌ பாவம்‌ செய்தார்கள்‌ (எண்‌ அதி13-14) அதினால்‌ 40 ஆண்டுகள்‌ வனாந்தரத்தில்‌ 
திரியவேண்டும்‌ என்ற தண்டனை வழங்கப்பட்டது (எண்‌! 14:33) 


* எண்ணாகமம்‌ 38 ஆண்டுகள்‌ 9 மாதங்களின்‌ சம்பவங்களை உள்ளடக்கியது (எண்‌ 1:1, உபா 1:3 இரண்டையும்‌ ஒப்பிடவும்‌) 


* 1ம்‌ நாள்‌ - 5ம்‌ மாதம்‌ - 40ம்‌ வருடம்‌ 
* நாற்பதாம்‌ வருடத்தின்‌, ஐந்தாம்‌ மாதமாகிய அபி மாதத்தின்‌ (ஜீலை-ஆகஸ்ட்‌) முதலாம்‌ தேதியில்‌ ஓர்‌ என்னும்‌ 
மலையில்‌ ஆரோன்‌ மரித்தான்‌. (எண்‌ 33:38) 


உபாகமம்‌ 

* 1ம்‌ நாள்‌ - 11ம்‌ மாதம்‌ - 40ம்‌ வருடம்‌ 

ஈ நாற்பதாம்‌ வருடத்தின்‌, பதினோராம்‌ மாதமாகிய சீபட்‌ மாதத்தின்‌ (ஜனவரி- பிப்ரவரி) முதலாம்‌ தேதியில்‌ - பயணம்‌ 
தொடங்கிய பதினோராம்‌ நாளில்‌ - யோர்தான்‌ நதியின்‌ கிழக்கில்‌ உபாகமம்‌ ஆரம்பமாகிறது. (உபா 1:1-3) 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


உபாகமம்‌: ஒரு பார்வை 


* வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை சுதந்தரித்துக்‌ கொள்வதே இஸ்ரவேலருக்கு முன்னிருந்த பிரதான பணி. 

* மோசே 120 வயதானதால்‌ தனது மரணம்‌ சீக்கிரத்தில்‌ நேரும்‌ என்று அறிந்திருந்தான்‌. 

* ஆகவே அடுத்த தலைமுறையினருக்கு தேவனுடைய உடன்படிக்கையை விளக்கவும்‌, அதற்கு கீழ்படிந்திருக்க 
வேண்டியதின்‌ அவசியத்தை உணர்த்தவும்‌, தனக்கு அடுத்து ஜனங்களை வழிநடத்துபவனாக யோசுவாவை 
நியமிக்கவும்‌ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான்‌. 

* உபாகமம்‌ இரண்டவது நியாயப்பிரமாணம்‌ அல்ல. அது சீனாய்‌ மலையருகே வழங்கப்பட்ட மூல 
நியாயப்பிரமாணத்தின்‌ சேர்க்கையும்‌, விரிவாக்கமும்‌. 

* இந்தப்‌ புத்தகத்தில்‌ மோசேயின்‌ இறுதி மூன்று பிரசங்ககளும்‌, இரண்டு தீர்க்கதரிசன 
பாடல்களும்‌ இடம்பெற்றுள்ளன. 


முதலாவது பிரசங்கம்‌ 1:1-4:3 
* இந்த பிரசங்கத்தில்‌ தற்போது உள்ள நாள்வரையுள்ள நாற்பது ஆண்டுகால வானாந்தர அலைந்து திரிதல்‌ 
மீண்டும்‌ நினைவுகொள்ளப்பட்டு, அதன்‌ முடிவில்‌ நியாயப்பிரமாணத்தை (அலலது உபதேசங்களை) 
கைக்கொள்ள வேண்டியதின்‌ அவசியம்‌ குறித்த அறிவுரை சொலலப்படூகிறது. நியாயப்பிரமாணம்‌ 
பின்னாட்களில்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ என்று அழைக்கப்பட்டது. 


* இரண்டாவது பிரசங்கம்‌ 4:44-26:19 
* இரண்டாவது பிரசங்கத்தில்‌ இஸ்ரவேலர்‌ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட யெகோவா தேவனுடைய 
கட்டளைகளையும்‌, உபதேசங்களையும்‌ பின்பற்றி நடப்பதை பொறுத்தே அவர்கள்‌ சுந்தரிக்கும்‌ நிலத்தில்‌ 
வாழமுடியும்‌ என்பது நினைவூட்டப்படுகிறது. 


Pastor. Gabriel Thomasra/ I =: பக | ACA Church Avadli 


உபாகமம்‌: ஒரு பார்வை 


* மூன்றாவது பிரசங்கம்‌ அதி 27-30 

இந்த மூன்றாவது பிரசங்கம்‌ ஒருவேளை இஸ்ரவேலர்‌ உணமையில்லாமல்‌ நடந்து தங்களது சுதந்திரமான 
நிலப்பரப்பை இழப்பார்களானால்‌, அவர்கள்‌ மனந்திரும்பும்‌ பட்சத்தில்‌ அதை மீண்டும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌ 
என்ற ஆறுதலை தருகிறது. 

முன்னர்‌ நிலத்தை கைப்பற்ற முடியாமல்‌ தோற்றுப்போனதன்‌ பின்னணியை கொண்டு பார்க்கையில்‌ இந்த 
பிரசங்கங்கள்‌ முக்கியம்‌ வாய்ந்தவை (உபா 1:19-46 பார்க்கவும்‌). 

* இப்போது வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பின்‌ எல்லைகளருகே வந்துவிட்டதால்‌ இம்முறை ஜனங்கள்‌ கீழ்ப்படிந்து 
நடப்பதை மோசே உறுதி செய்ய விரும்புகிறார்‌. 

* வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பிற்குள்‌ பிரவேசித்த பின்னர்‌ முன்செய்த தவறுகளை மீண்டும்‌ செய்யாதிருக்க 
எச்சரிக்கிறார்‌. 

* முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்‌ கானானை சுதந்தரிப்பதனால்‌ நிறைவேறும்‌. 

* ஆனால்‌ ஜனங்கள்‌ விக்கிரக வழிபாட்டில்‌ விழுந்தாலோ அல்லது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளத்‌ 
தவறினாலோ அவர்கள்‌ வாக்களிக்கப்பட்ட நிலத்தைவிட்டு வெளியேற்றப்படுவார்கள்‌. 


* கடைசி நான்கு அதிகாரங்கள்‌ 
* அதிகாரம்‌ 31: தலைமைத்துவம்‌ மோசேயிடமிருந்து யோசுவாவிற்கு மாறும்‌ நிகழ்வுகளை நினைவுகூருகிறது 
* அதிகாரம்‌ 32: மோசேயின்‌ பாடல்‌ 
* அதிகாரம்‌ 33: மோசேயின்‌ ஆசீர்வாதம்‌ 
* அதிகாரம்‌ 34: மோசேயின்‌ மரணம்‌ நேபோ மலையில்‌ 


Pastor. Gabriel Thomasra/ I =: பக | ACA Church Avadli 


SHEMA ISRAEL - இஸ்ரவேலே கேள்‌! 


உபா 6:4-5 இஸ்ரவேலே, கேள்‌: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே கர்த்தர்‌ ந உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உன்‌ 
முழு இருதயத்தோடும்‌, உன முழு ஆத்துமாவோடும்‌, உன முழுப்‌ பலத்தோடும்‌ அன்புகூருவாயாக. 


ஈ Shema Yisrael என்றால்‌ இஸ்ரவேலே, கேள்‌ 

* இந்த வேதபகுதிதான்‌ யூத மார்க்கத்தின்‌ அடிப்படை கோட்பாடு 

* இதுவே யூத மாக்கத்தின்‌ பிரதான ஜெபமாக இன்றுவரை ஓவ்வொரு நாளும்‌ இரண்டு முறைகள்‌ சொல்லப்பட்டு 
வருகிறது. 

* இந்த புத்தகத்தில்‌ சொல்லப்பட்ட யாவையும்‌ இது ஒருங்கிணைக்கிறது. 

* எபிரேய மொழியில்‌ 5h என்றால்‌ “கேள்‌” என்று அர்த்தம்‌. (வெறுமனே காதால்‌ கேட்பதல்ல கீழ்ப்படியும்படி 
கேட்பது) 

ஈ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ அன்புகூரும்படி அழைக்கிறது. இது உணர்ச்சி வசப்பட்டல்ல உண்மையான 
உள்ளத்தோடு (முழு இருதயத்தோடும்‌, முழு ஆத்துமாவோடும்‌, முழு பலத்தோடும்‌) அனபு௯ரும்படி 
அழைக்கிறது. 

ஈ விக்கிரக வழிபாடுகளும்‌, சடங்காச்சார முறைகளும்‌, பலதெய்வ வழிபாடுகளும்‌ கொண்ட ஒரு தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்து அதை சுதந்தரிக்க ஒரே தேவனாகிய கர்த்தருக்கே கீழ்படிந்திருப்பதும்‌, அவரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருப்பதும்‌ இன்றியமையாதது. 

* இருதயத்தை சரியாக்கிக்கொண்டால்‌ தேவனாகிய கர்த்தரை சேவிப்பதும்‌ அவரது கட்டளைகளை பின்பற்றி 
நடப்பதும்‌ பாரமானவைகளாக இருக்கப்போவதில்லை. 

* அடுத்த தலைமுறையினரை பார்த்தபோது மேசேயின்‌ இருதயத்தில்‌ இருந்த பாரம்‌ எத்தகையது என்பதை நம்மால்‌ 
எண்ணிப்பார்க்கமுடிகிறதல்லவா. 


Pastor. Gabriel Thomasraj | ACA Church Avadli 


ந போ மலையில்‌ 


மொசே 


Pastor. Gabriel Thomasra I | ACA Church Avadll 


௨ பாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. மோசேயின்‌ முதலாம்‌ உரை 
- வரலாற்றை மீளாய்வு செய்தல்‌ (1:6-30) 
- தேவனுக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டுகோள்‌ (அதி 4) 


2. மோசேயின்‌ இரண்டாம்‌ உரை 
- இஸ்ரவேலருடனான தேவனின்‌ உடன்படிக்கை (5:1-21) 
- முதலாம்‌ கற்பனை குறித்த செய்தி (6:1-9:6) 
- சீனாய்‌ மலையருகே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை குறித்த மதிப்பீடு (9:7-10:11) 
- தேவனின்‌ கட்டளைகள்‌ குறித்த நினைவூட்டல்‌ (10:11- அதி12) 


3. கட்டளைகள்‌ 
- பலியிடுதலுக்கான நியமங்கள்‌ (அதி 12) 
- விக்கிரக வழிபாடுகளில்‌ ஈடூபடூதல்‌ குறித்து (அதி 13) 
- புசிக்கதகுந்த மற்றும்‌ புசிக்க தகாத உணவுகள்‌ (14:3-21) 
- தசமபாகம்‌ செலுத்துதல்‌ குறித்து (14:22-29) 


Pastor. Gabriel Thomasra/ I | ACA Church Avadli 


௨ பாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


- விடுதலையின்‌ வருஷம்‌ ( அதி 28) 

- ஆடு, மாடுகளின்‌ தலையீற்றை குறித்த நியமங்கள்‌ (15:19-23) 

- வருடாந்தர பயணப்‌ பணடிகைளும்‌ மற்றைய பணடிகைகளும்‌ (16:1-17) 
- தேசத்தின்‌ நியாயாதிபதிகள்‌ (16:18-28:22) 

- அடைக்கலம்‌ கோருவதற்கான தகுதிகள்‌ (அதி 19) 

- யுத்தம்‌ செய்வதற்கான வழிகாட்டுதல்கள்‌ (அதி 20, 21:10-14, 23:9-14) 
- திருமணமும்‌, குடும்ப வாழ்வும்‌ ( அதி 21, 22, 24:1-4, 25:5-10) 

- சில மனிதாபிமான நியமங்கள்‌ ( அதி 21, 22, 24, 25) 

- ஜனத்தின்‌ மீதான ஆசீர்வாதங்களும்‌, சாபங்களும்‌ 


- கட்டளைகளை கைக்கொள்வதால்‌ அல்லது கைக்கொள்ளாததால்‌ ஏற்படும்‌ விளைவுகள்‌ (அதி 28) 


2. மோசேயின்‌ இறுதி நட்கள்‌ 
மோசேயின்‌ மூன்றாம்‌ உரை (அதி 29-30) 
மோசேயின்‌ இறுதி வார்த்தைகளும்‌ செய்கைகளும்‌ (அதி 31-33) 


Pastor. Gabriel Thomasra/ I I | ACA Church Avadli 


யோசுவா 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுதல்‌ 


“யோசுவா” என்று பெயர்பெற காரணம்‌ 


௩... இந்த புத்தகத்தில்‌ பிரதானமாக இடம்பெறும்‌ நபரின்‌ பெயரே இந்த புத்தகத்தினதும்‌ 
பெயரானது. 


* யோசுவா என்னும்‌ பெயருக்கு “கர்த்தர்‌ இரட்சிக்கிறவர்‌'” என்று பொருள்‌. 


* இந்தப்‌ பெயர்‌ கர்த்தரின்‌ கட்டளையின்படியே, இஸ்ரவேலரை நடத்திச்‌ சென்று 
வாக்களிக்கப்பட்ட நிலத்தை வெற்றிகரமாக யுத்தஞ்‌ செய்து சுதந்தரித்துக்‌ கொடூத்த 
ஒரு மனிதனுக்கு மிகப்‌ பொருத்தமானது. 


Pastor. Gabriel Thomasraf | | ACA Church Avadll 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* இந்தப்‌ புத்தகத்தின்‌ அதிகமான பகுதிகளை யோசுவாவோ அல்லது யோசுவாவின்‌ 
வழிகாட்டுதலின்‌ கீழ்‌ இன்னொருவரோ இதை எழுதியிருக்கலாம்‌. 


யோசுவா எழுதியதைக்‌ குறித்து இந்தப்‌ புத்தகத்தில்‌ சொல்லப்பட்டாலும்‌ (8:32, 
24:26), இந்தப்‌ புத்தகம்‌ யோசுவாவினால்‌ எழுதப்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை. 

* அடிக்கடி பயன்படுத்தபட்டூள்ள ““இந்நாள்வரைக்கும்‌” என்ற சொற்தொடரை 
(4:9,5:9,6:25) கவனத்தில்‌ கொண்டு பார்க்கும்போது நடைபெற்ற நிகழ்வுகள்‌ இந்த 


புத்தககதில்‌ பதிவு செய்யப்பட்டதற்கும்‌, பின்பு முழுமையாக எழுதி 
முடிக்கப்பட்டதற்கும்‌ இடையில்‌ ஒரு கால இடைவெளி இருப்பதை காணமுடிகிறது. 


* யோசுவாவின்‌ மரணத்திற்கு பின்பு பிரதான ஆசாரியனான எலேயாசரோ அல்லது 
பினேகாசோ தேசத்தை கைப்பற்றிய பின்னர்‌ நடந்தவற்றை சேர்த்து 
எழுதியிருக்கலாம்‌. (15:13-19, 19:47, 24:29-33) 


* எழுதப்பட்ட காலம்‌ : கிமு 1400ல்‌ எழுத ஆரம்பிக்கபட்டது 


* அதிகாரங்கள்‌ : 24 வசனங்கள்‌ : 658 


Pastor. Gabriel Thomasraj 5 பக | ACA Church Avadli 


வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


38 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ இடம்பெற்ற சம்பவங்கள்‌ மோசேயின்‌ மரணம்‌ நிகழ்ந்த சில நாட்களில்‌ 
ஆரம்பித்து இருபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றை சொல்லுகிறது (யோசுவா 1:1) 
யோசுவாவின்‌ புத்தகம்‌ முழுவதும்‌ கானானுக்குள்‌ பிரவேசித்தல்‌, அதை கைப்பற்றுதல்‌, 
அதில்‌ குடியேறுதல்‌ குறித்தே சொல்லுகிறது. 

தேசத்தை கைப்பற்றுவதற்கான வாக்குத்தத்தை குறித்த அறிவிப்போடு இது 
ஆரம்பமாகிறது (1:2-3) 

தேசத்தை கைப்பற்றுவதற்கான வாக்குத்தத்தம்‌ நிறைவேறியதை குறித்த 

அறிவிப்போடு இது முடிவடைகிறது (23:24) 

தேசத்தை கைப்பற்றும்‌ நிகழ்வுகள்‌ 7 ஆண்டுகள்‌ நடந்தன. இஸ்ரவேலர்‌ 30க்கும்‌ 
மேற்பட்ட வெவ்வெறு சேனைகளோட௫ூ யுத்தம்‌ செய்தார்கள்‌ 


இதிலே 3 யுத்த முன்னெடுப்புகள்‌ செய்யப்பட்டன 


1வது - கானானின்‌ மத்திய பகுதியில்‌ (யோசுவா அதி 6-8) 


2வது - கானானின்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ (யோசுவா அதி 9-10) 


3வது - கானானின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ (யோசுவா அதி 11-12) 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadl 


யோசுவாவின்‌ புத்தகம்‌ -- பிரதான நிகழ்வுகள்‌ 


அதி 1-5 யோசுவா 
யோசுவா மோசேக்கு அடுத்த தலைவனாகுதல்‌ இஸ்ரவேலை நடத்திச்செல்லுதல்‌ 


அதி 6-12 கானானியர்களோடான யுத்தம்‌ 

* ௮. எரிகோ - கர்த்தர்‌ யாவற்றையும்‌ செய்வார்‌ 

* 0. ஆயி - ஆகானின்‌ ஆகாத காரியத்தால்‌ தோல்வி 

* ௦. கிபியோனியர்கள்‌ - யோசுவா கர்த்தரிடம்‌ கேட்காமல்‌ சமாதான உடன்படிக்கை செய்தல்‌ 
0, கானானின்‌ தெற்கு, வடக்கு இராஜாக்களோடூ செய்த 31 யுத்தங்கள்‌ 


அதி 13-22 யோசுவா இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களுக்கு பங்கிடப்பட்ட காணியாட்சியின்‌ விபரம்‌ 


அதி 23-24 யோசுவாவின்‌ இறுதி வார்த்தைகள்‌ 

மோசேயின்‌ பிரியாவிடை செய்திக்கு ஒத்தது- தேவனுடைய உடன்படிக்கைக்கு உணமையாயிருந்து 
அவரது கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க அழைப்பு 

* கீழ்படியாமை குறித்த எச்சரிப்பு 

“யாரைச்‌ சேவிப்பீர்கள்‌ என்று இன்று தெரிந்துகொள்ளுங்கள்‌ ” 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadl 


அடுத்த தலைமுறைத்‌ தலைவனான யோசுவா 


எப்பிராயீம்‌ கோத்திரத்தை சேர்ந்தவன்‌ 

85வது வயதில்‌ இஸ்ரவேலின்‌ தலைவனானவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை 25 ஆண்டுகள்‌ வழிநடத்தியவன்‌ 
110வது வயதில்‌ மரித்தான்‌ 


RK XK XX 


தேவன்‌ தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவர்‌ 
தேவன்‌ தமது நோக்கத்தை நிறைவேற்ற உணமையுள்ளவர்களை தேடுகிறார்‌ 


38 


3 


ஐந்நூலின்‌ காரியங்கள்‌ முடிவுற்ற பின்னர்‌ உடனடியாக யோசுவாவின்‌ புத்தகம்‌ வருகிறது. 
“முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்‌” 

முதலில்‌ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது (ஆதி 12:1-3) 

பின்பு ஆபிரகாமின்‌ குமாரனான ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டது (ஆதி 12:2-4) 

அதன்‌ பின்பு ஆபிரகாமின்‌ பேரனான யாக்கோபுவுக்கு கொடுக்கப்பட்டது (ஆதி 12:13-15) 


RK XX XK  & 


* 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தமது ஜனத்தை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வாக்களிக்கப்பட்ட 
நிலப்பரப்பிற்கு வழிகாட்டி அழைத்து வர தேவன்‌ மோசேயை தெரிந்துகொண்டார்‌ (யாத்‌ 3:6-8, 6:2-8) 

* இப்பொழுது அநேக ஆண்டுகள்‌ வனாந்தர அலைதலின்‌ பின்‌ அந்த நிலப்பரப்பிற்‌ குள்‌ தமது ஜனத்தை 
அழைத்துச்‌ செல்லவும்‌, அதை கையகப்படுத்தவும்‌, அதை தேவன்‌ அவர்களுக்கு அளிக்கும்‌ சுகந்திரவீதமாய்‌ 
பகிர்ந்தளிக்கவும்‌ “புதிய மோசே”யான யோசுவா தெரிந்துகொள்ளபடுதிறான்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப ACA Church Avadli 


தலைமைத்துவத்திற்கான பாடங்கள்‌ 


1. தலைவர்கள்‌ காலத்தோடு 
வளருகிறவர்கள்‌ 

* தலைவர்கள்‌ தோன்றுகிறவர்கள்‌ அல்ல. 

* அவர்கள்‌ காலத்தால்‌ 
உருவாக்கப்படுகிறவர்கள்‌ 

ஈ யோசுவா எகிப்தில்‌ அடிமையாக பிறந்தான்‌ 

ஈ கானானிலோ வெற்றி வீரனானான்‌ 

* இளமைக்காலத்தில்‌ மோசேக்கு 
உதவியாளாக சேவகம்‌ புரிந்தான்‌ 

௩ மோசேயின்‌ இறுதிக்காலத்தில்‌ தேவன்‌ 
அவனை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்‌ 
அழைத்துச்‌ செல்லும்‌ தலைவனாக்கினார்‌. 

தலைவர்கள்‌ தங்களுக்கு கொடுக்கப்படும்‌ 
சிறிய பணிகளில்‌ தங்களை 
நிரூபிக்கிறவர்கள்‌. 

சீனாய்‌ தீபகற்பத்தில்‌ 
அமேக்கியர்களுடனான 
யுத்தத்தில்‌ இஸ்ரவேலின்‌ சேனைக்கு 
தலைமையேற்று வெற்றிக்கு இட்டுச்‌ 
சென்றவன்‌ யோசுவா (யாத்‌ 17:8-13) 


டாப... ~~~ EE னன அத்த தக AE Se = ரம அ vad 


தலைமைத்துவத்திற்கான பாடங்கள்‌ 


2. தலைவர்கள்‌ தலைவர்களை 
பின்பற்றுவார்கள்‌ 

* தலைவர்கள்‌ தங்களுக்கு முன்னிருந்த 
தலைவர்களோடு உறுதியான பிணைப்பை 
கட்டியெழுப்பிக்கொள்வார்கள்‌ 

மோசே கற்பலகைகளில்‌ எழுதப்பட்ட 
கட்டளைகளை பெற பரிசுத்த பர்வதத்திற்கு 
ஏறிச்‌ சென்றபோது உடன்‌ செல்ல யோசுவா 
மாத்திரமே அனுமதிக்கப்பட்டான்‌ (யாத்‌ 
24:13-14) 

* மோசேயால்‌ நிறுவப்பட்ட தற்காலிக 
கூடாரத்தைவிட்டு பிரியாமல்‌ அதை காவல்‌ 
காப்பவனாக நின்றவன்‌ யோசுவா (யாத்‌ 33:11) 


மோசேக்கும்‌ யோசுவாவுக்குமான ஒற்றுமைகள்‌ 

௮. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வலியுறுத்துதல்‌ 

0. எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்க அனுப்புதல்‌ 
(மோசே செய்தது போல்‌) 

௦. சிவந்த சமுத்திரம்‌ பிரிந்ததைபோல்‌ ஜோர்தான்‌ 
நதியைப்‌ பிரித்தல்‌ 


Pastor. Gabriel Thomasra] ACA Church Avadli 


தலைமைத்துவத்திற்கான பாடங்கள்‌ 


3. தலைவர்கள்‌ கர்த்தருக்கு 

உணமையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌ 

தலைவர்கள்‌ பெரும்பான்மையின்‌ பக்கம்‌ நிற்காமல்‌ 

அவர்கள்‌ தேவனின்‌ பக்கமே நிற்பார்கள்‌ 

* இதற்கு முந்திய ஐந்து புத்தகங்களின்‌ (தோரா) 
பல இடங்களிலும்‌ இஸ்ரவேலர்‌ தேவனுக்கும்‌, 
மோசேக்கும்‌ எதிராய்‌ நின்றபோது இருவருக்கும்‌ 
விசுவாசமாய்‌ நடந்துகொண்டவன்‌ யோசுவா 

இஸ்ரவேலர்‌ பொன்கன்றுக்குட்டியை ஆராதிக்க 
திரும்பின வேளையில்‌ அதில்‌ 
பங்கெடுத்துகொள்ளாதவன்‌ யோசுவா (யாத்‌ 32:17-19) 

* வாக்குப்பணணப்பட்ட தேசத்தை முனபாகயவே சென்று 
பாத்துவர மோசேயினால்‌ அனுப்பப்பட்ட பன்னிரண்டு 
வேவுகாரரில்‌ யோசுவா ஒருவனாயிருந்தும்‌ தேவன்‌ 
தேசத்தை சுதந்தரிக்கச்‌ செய்வார்‌ என்று உறுதியாய்‌ 
விசுவாசித்தவன்‌ யோசுவா (எண்‌ 14:6-9) 


Pastor. Gabriel Thomasra] 


தலைமைத்துவத்திற்கான பாடங்கள்‌ 


4. தலைவர்களும்‌ தவறக்கூடியவர்களே 

* தலைவர்களுக்குளளும்‌ குறைபாடுகள்‌ உண்டு 

* யோசுவா அதி 9 - நேரடியான, மறைமுகமான தாக்குதல்‌ 

* ஏத்தியர்‌, எமோரியர்‌, கானானியர்‌, பெரிசியர்‌, ஏவியர்‌, எபூசியர்‌ 
ஆகிய இனக்குழுக்கள்‌ யோசுவாவோடும்‌ இஸ்ரவேலரோடும்‌ 
யுத்தம்பணண வந்தார்கள்‌. இது நேரடியான தாக்குதல்‌ 

* ஆனால்‌ கிபியோனியர்கள்‌ தொடுத்ததோ மறைமுகமான 
தாக்குதல்‌ 

* அவர்கள்‌ தங்களை ஸ்தானாதிபதிகள்போலக்‌ காண்பித்து, 
பழைய பைகளையும்‌, பீறலும்‌ பொத்தலுமான பழைய 
திராட்சரசத்‌ துருத்திகளையும்‌ தங்கள்‌ கழுதைகள்மேல்‌ 
வைத்து, பழுதுபார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளைத்‌ 
தங்கள்‌ கால்களில்‌ போட்டு, பழைய வஸ்திரங்களை 
உடூத்திக்கொண்டார்கள்‌; அவர்களது அப்பங்கள்‌ உலர்ந்ததும்‌ 
பூசணம்‌ பூத்ததுமாயிருந்தது. 

* “நாங்கள்‌ தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள்‌, எங்களோடே 


உடன்படிக்கை பண்ணுங்கள்‌” என்றார்கள்‌. 
* யோசுவாவும்‌, இஸரவேலரும்‌ “கர்த்தருடைய வாக்கைக்‌ 


கேளாமல்‌” (9:14) செயற்பட்டார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra/ I | ACA Church Avadli 


நியாயாதிபதிகள்‌ 


கானானில்‌ இஸ்ரவேலர்‌ 


“நியாயாதிபதிகள்‌” என்று பெயர்பெற காரணம்‌ 


எபிரேய பெயரான நரம என்னும்‌ சொல்லுக்கு “நீதிபதிகள்‌ அல்லது 
விடுவிக்கிறவர்கள்‌”” என்று பொருள்‌. 

* சாமுவேலின்‌ காலத்திற்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பிய பல்வேறு 
வகையான எதிரிகளிடமிருந்து காக்க தேவன்‌ 13 நியாயாதிபதிகளை எழுப்பினார்‌. 

* நியாயாதிபதிகளின்‌ புத்தகத்தில்‌ அவர்களின்‌ பதவிப்பெயர்‌ “நியாயாதிபதி”: என்று 
குறிப்பிடப்படுகிறது (நியா 2:11-19) 

* ஆனால்‌ அவர்கள்‌ நியாயதிபதிகள்‌ என்று அழைக்கப்படாமல்‌ 
விடுதலையாக்குகிறவர்கள்‌ என்ற அர்த்தத்தில்‌ இரட்சகர்கள்‌ என்று 
அழைக்கப்பட்டார்கள்‌ 

* நாம்‌ நினைக்கிறபடி நியாயாதிபதிகள்‌ சட்டம்‌ சம்பந்தப்பட்ட காரியங்களை மாத்திரம்‌ 
கவனிக்காமல்‌ இராணுவம்‌ மற்றும்‌ நிர்வாகம்‌ சம்பந்தபட்ட காரியங்களையும்‌ 
கவனிக்க வேண்டியிருந்தது. 


Pastor. Gabriel Thomasraf | = | ACA Church Avadll 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* தீர்க்கதரிசியாகிய சாமுவேல்‌ இதை எழுதினார்‌ என்பது யூதப்பராரம்பரியத்தின்‌ 
நம்பிக்கை. 

* நியாயாதிபதிகளின்‌ புத்தகத்தை எழுதியவர்‌ இஸ்ரவேலில்‌ மன்னராட்சி ஏற்பட்ட 
ஆரம்ப காலங்கள்‌ வரையில்‌ நிச்சயமாக வாழ்ந்திருக்கிறார்‌. 


* அடிக்கடி பயன்படுத்தப்படும்‌ “அந்நாட்களில்‌ இஸ்ரவேலிலே ராஜா இல்லை” 
என்னும்‌ வாக்கியம்‌ (நியா 17:6, 18:1, 19:1, 21:25) இந்த புத்தகத்தில்‌ 
சொல்லப்பட்டுள்ள சம்பவங்கள்‌ எழுதப்பட்ட காலத்தின்‌ சம்பவங்களோடு 
ஒப்பிடுகையில்‌ உள்ள வித்தியாசத்தை சுட்டிக்காட்ட பயன்படுத்தபட்டுள்ளது. 


* எழுதப்பட்ட காலம்‌ : கிமு 1045-1000 காலப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ 
* அதிகாரங்கள்‌ : 21 


* வசனங்கள்‌ : 618 


Pastor. Gabriel Thomasraj 5 பக | ACA Church Avadli 


வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


* நியாயாதிபதிகளின்‌ காலம்‌ கிமு 14ம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ யோசுவாவின்‌ 
மரணத்திற்கு(யோசுவா 24:29) பின்‌ ஆரம்பித்து, 

ஈ கிபி 1051ல்‌ சவுல்‌ இஸ்ரவேலின்‌ அரசனாக தார்க்கதரிசியாகிய சாமுவேலால்‌ 
முடிசூட்டப்பட்ட(1 சாமு 10:24) காலம்‌ வரையுள்ள 300 ஆணடுகள்‌ வரலாற்றை 
கொண்டூளளது. 

* நியாயாதிபதிகளின்‌ புத்தகத்தின்‌ நிகழ்வுகள்‌ தேசத்தின்‌ நிலப்பரப்பில்‌ இருந்த 
பல்வேறு நகரங்களிலும்‌, பட்டணங்களிலும்‌, யுத்தக்களங்களிலும்‌ நடந்தவை. 

* சில நியாயாதிபதிகள்‌ ஒரே சமயத்தில்‌ வெவவேறு பிரதேசங்களை ஆளுகை 
செய்தார்கள்‌ என்று வேதாகம அறிஞர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadl 


நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ -- ஒரு பார்வை 


* முதல்‌ இரண்டு அதிகாரங்களும்‌ யோசுவாவின்‌ மரணத்தையும்‌ அவனது மரணத்திற்கு பின்னான 
சந்ததியாரைக்‌ குறித்தும்‌ சொல்லுகிறது. ““கர்த்தரையும்‌, அவர்‌ இஸ்ரவேலுக்காகச்‌ செய்த 
கிரியையையும்‌ அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்குப்பின்‌ எழும்பிற்று” (நியா 2:10) 

* நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ முழுவதிலும்‌ தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேலின்‌ அதிபதி என்பதே 
அடிப்படை பிரச்சினையாக இருந்தது. அதிலும்‌ குறிப்பாக அவரது ஆளுகையை ஏற்றுக்கொண்டு 
அவருக்கு உணமையாயிருத்தல்‌ என்பதே பிரச்சினையாயிருந்தது. 

* இஸ்ரவேலின்‌ மீதான தேவனின்‌ இராஜாீக ஆளுகை என்பது சிறப்பான முறையில்‌ சீனாய்‌ 
உடன்படிக்கையிலும்‌ (யாத்‌ அதி 19-24) பின்பு மோசேயினால்‌ மோவாபின்‌ சமவெளிகளில்‌ 
புதுப்பிக்கப்பட்டதினாலும்‌ (உபா 29) அதன்‌ பின்பு யோசுவாவினால்‌ சீகேமில்‌ 
நினைவூட்டப்பட்டதினாலும்‌ (யோசுவா 24) உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. 

* இஸ்ரவேலர்‌ தேவனின்‌ இராஜாரீக ஆளுகையை திரும்பத்‌ திரும்ப தள்ளிவிட்டதை குறித்து இந்த 
புத்தகத்தை ஆக்கியோன்‌ குற்றஞ்‌ சாட்டுகிறார்‌. 

* கர்த்தருடைய யுத்தங்களை செய்வதை நிறுத்திவிட்டு தங்கள்‌ குடும்பங்களின்‌, கால்நடைகளின்‌, 
நிலங்களின்‌ நன்மைக்காக கானானிய தெய்வங்களை நோக்கி திரும்பி ஒவ்வொரு நாள்‌ 
வாழ்க்கையில்‌ கைக்கொள்ளவேண்டிய கர்த்தரின்‌ கட்டளைகளை கைவிட்டார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ -- ஒரு பார்வை 

இந்தப்‌ புத்தகத்தின்‌ சம்பவங்கள்‌ ஒரு வட்டச்‌ சுழற்சியின்‌ ஒழுங்கில்‌ அமைந்திருக்கிறதை 
அவதானிக்லாம்‌. 

1. இஸரவேலர்‌ பாவம்‌ செய்தல 

2. அவர்களை ஒடுக்க தேவன்‌ எதிரிகளை எழுப்புதல்‌. அந்த எதிரிகளை ஒரு குறிக்கப்பட்ட காலம்‌ 
வரையில்‌ சேவித்தல்‌. 

தேவனை நோக்கி கதறி மன்னிக்கும்படி விண்ணப்பித்தல்‌. 

அவர்களை விடூவிக்க தேவன்‌ இரட்சகர்களை (நியாயாதிபதிகளை) எழுப்புதல்‌. 
நியாயாதிபதிகள்‌ எழும்பி எதிரிகளுடன்‌ யுத்தம்‌ செய்து விடுவித்தல்‌. 


கெ சே மெ 


மீண்டும்‌ பாவம்‌ செய்து அதே வட்டச்‌ சுழற்சி ஆரம்பிக்கும்‌ வரை கொஞ்சக்காலம்‌ சமாதானம்‌ 
நிலவுதல்‌. 

- ஆனால்‌ ஓவ்வொரு வட்டச்‌ சுழற்சியின்போதும்‌ இஸ்ரவேலரின்‌ நிலை தாழந்துபோனதும்‌ 
அல்லாமல்‌, அவர்களதும்‌, நியாயதிபதிகளினதும்‌ தார்மீக ஒழுக்கங்கள்‌ தொடர்ந்து 
சார்கெட்டுப்போனது. 

- இந்த புத்தகத்தின்‌ முடிவு இந்த சீர்கேட்டை பதிவுசெய்கிறது. 

* - இந்த புத்தகத்தின்‌ இறுதி வசனமே இதற்கான சான்று. “அந்நாட்களிலே இஸ்ரவேலில்‌ 

ராஜா இல்லை; அவனவன்‌ தன்தன்‌ பார்வைக்குச்‌ சரிப்போனபடி செய்துவந்தான்‌” (நியா 21:25) 


Pastor. Gabriel Thomasra/ | ACA Church Avadli 


நியாயாதிபதிகளின்‌ பட்டியல்‌ 


பெயர்‌ ட விபரம்‌ 
1 ஒஓத்னியேல்‌ (3:7-11) யோசுவாவின்‌ மணைத்திற்கு பின்‌ 1வது நியாயாதிபதி 
2 ஏகூத்‌ (3:12-30) மேவாபியரோட யுத்தம்‌ செய்தான்‌ 
3 சம்கார்‌ (3:31) பெலிஸ்தருக்கெதிரான யுத்தத்தில்‌ இஸ்ரவேலை நடத்தியவன்‌ 
ம ெல்்ோோன்‌ (கரு அ அம தம்‌ ப ணவஹம்‌,  காணாணயறுக்கு எதிரான யுத்ததில்‌ பாராக்னக 
வழிநடத்தியவளுமான ஒரே பெண நியாயாதிபதி 
5 கிதியோன்‌ (6-8) 300 பேரைக்‌ கொண்டு மீதியானியரை முறியடித்தான்‌ 
6 அபிமெலேக்கு (9) தந்திரத்தினால்‌ தலைமைக்கு வந்த ஒரே நியாயாதிபதி 
/ தோலா (10:1-5) இஸ்ரவேலை 23 வருடங்கள்‌ நியாயம்‌ விசாரித்தான்‌ 
6 யாவீர்‌ (10:1-5) இஸ்ரவேலை 22 வருடங்கள்‌ நியாயம்‌ விசாரித்தான்‌ 
9 


யெப்தா (10:17-12:7) அம்மோனியரை முறியடித்தான்‌ 
10 இப்சான்‌ (12:8-15) இஸ்ரவேலை 7 வருடங்கள்‌ நியாயம்‌ விசாரித்தான்‌ 
11 ஏலோன்‌ (12:8-15) இஸ்ரவேலை 10 வருடங்கள்‌ நியாயம்‌ விசாரித்தான்‌ 
12 அப்தோன்‌ (12:8-15) இஸ்ரவேலை 8 வருடங்கள்‌ நியாயம்‌ விசாரித்தான்‌ 
13 சிம்சோன்‌ (13-16) பெலிஸ்தியரை தனியாளாக முறியடித்தான்‌ 
14 ஏலி (1 5கa௱பஎ 1:9) சீலோ ஆசரிப்பு ஸ்தலத்திலிருந்து நியாயம்‌ விசாரித்த ஆசாரியன்‌ 
15 சாமுவேல்‌ சவுல்‌ அரசான ஏற்படுத்தபடும்‌ வரை நியாயம்‌ விசாரித்த கடைசி நியாயாதிபதி 
BES Gabriel Thomasraj | ACA Church Avadi 


யப்வங்கள்‌ 


னிய தெ 


மூன்று அன்‌ 


பாகால 


ACA Church Avadl 


[2] 


Pastor. Gabriel Thomas 


மூன்று அன்னிய தெய்வங்கள்‌ 


* முக்கிய சமூக பிரச்சினையானது இஸ்ரவேலர்‌ தேவனுடைய கட்டளையை மீறி கானானியர்களை 
துரத்திவிட தவறியதால்‌ உருவானது. 

* இஸ்ரவேலர்‌ காானியர்களை கலப்புத்திருமணம்செய்து அவர்களது முறைமை களின்படி 
நடந்தார்கள்‌ 

* கானானிய கலாச்சாரம்‌ இஸரவேலர்களுக்குள்‌ வந்தபோது அதனால்‌ உருவான விக்கிரக வழிபாடு 
ஒரு மிகப்பெரிய வழிபாட்டுச்‌ சிக்கலை உண்டாக்கியது. 


கானானியரின்‌ மூன்று முக்கிய தெய்வங்கள்‌ 

1. பாகால்‌ 

* செழிப்பின்‌ தெய்வம்‌ என்று கருதப்பட்ட பாகால்‌ ஒரு கற்தூணினால்‌ ஆக்கப்பட்டு பெரும்பாலும்‌ 
தோப்புகளில்‌ வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. 

* பல தருணங்களில்‌ பாகால்‌ வழிபாட்டில்‌ விபச்சாரமும்‌ (எரே 7:9), தங்களை தாங்களே 
காயப்படுத்திக்‌ கொள்வதும்‌ (1இரா 18:28), மனித உயிர்கள்‌ பலி கொடுக்கப்படுவதும்‌ 
(எரே19:5) இடம்பெறுவதுணடு. 

ஈ பல தடவைகள்‌ பழைய ஏற்பாட்டில்‌ தேவனுடைய ஜனங்களுக்கான கண்ணியாக பாகால்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadli 


மூன்று அன்னிய தெய்வங்கள்‌ 


2. அஸ்தரோத்‌ 

௩ எப்போதும்‌ பாகாலுடன்‌ இணைத்தே சொல்லப்படும்‌ கானானியர்களின்‌ காதலுக்கான பிரதான 
பெண்தெய்வம்‌ 

* உயரமான இடங்களில்‌ வைக்கப்படும்‌ மரத்தினாலான கம்பமே இதன்‌ அடையாளம்‌ 


3. தாகோன 

* சிம்சோன்‌ இறுதியாக தாகோனின்‌ கோயிலையே தனது பலத்தினால்‌ இடித்துப்போட்டான்‌. 

மனித முகமும்‌, மனிதக்‌ கைகளும்‌, மீன்வடிவ உடலும்‌ கொண்டது பெலிஸ்திய தெய்வமான 
தாகோன்‌. 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadll 


ஆறு அன்னிய ஆக்கிரமிப்புக்கள்‌ 


* நியாயாதிபதிகளின்‌ புத்தகத்தில்‌ அன்னிய அதிகாரங்களால்‌ இஸ்ரவேலர்‌ ஆக்கிரமிக்கப்படுவது 
அடிக்கடி நிகழ்வதை படிக்கலாம்‌. 

ஈ ஜனங்கள்‌ கர்த்தரை நோக்கி கதறுவார்கள்‌, அவர்களது நெருக்கத்திலிருந்து விடுவிக்க 
ஒரு இரடசகனை அனுப்புவார்‌. 

* விடுவிக்கப்பட்டு சமாதானம்‌ உண்டான கொஞ்சக்காலத்தில்‌ மறுபடியும்‌ பழையபடி விக்கிரக 
வழிபாடுகளுக்கு சென்றுவிடுவார்கள்‌. 


1. வடகிழக்கில்‌ இருந்து வந்த மெசொப்பொத்தாமியரின்‌ ஆக்கிரமிப்பு (நியா 3:8-11) 
* முதலாவது ஆக்கிரமிப்பு வடகிழக்கில்‌ இருந்து வந்த மெசொப்பொத்தாமியரின்‌ 
ஆக்கிரமிப்பு. இதிலிருந்து ஒத்தினியேல்‌ ஜனங்களை விடுவித்தான்‌. 


2. தென்கிழக்கில்‌ இருந்து வந்த மோவாபியரின்‌ ஆக்கிரமிப்பு (நியா 3:12-20) 

* இரண்டாவது ஆக்கிரமிப்பு தென்கிழக்கில்‌ இருந்து வந்த மோவாபியரின்‌ 
ஆக்கிரமிப்பு. இதிலிருந்து இடதுகைப்‌ பழக்கமுள்ளவனான ஏகூத்‌, மோவாபிய ராஜாவான 
எக்லோனை கொன்று ஜனங்களை விடுவித்தான்‌. 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadl 


ஆறு அன்னிய ஆக்கிரமிப்புக்கள்‌ 


3. கானானிய தலைவர்களான யாபீன்‌ மற்றும்‌ சிசெரா (நியா அதி 4-5) 

* மூன்றாவது ஆக்கிரமிப்பு கானானிய தலைவர்களான யாபின்‌ மற்றும்‌ சிசெராவால்‌ வந்தது. 

* தெபோராள்‌ கானானியர்களிடமிருந்து இஸ்ரவேலை விடுவித்தாள்‌. பெண்‌ நியாயாதிபதியாக இவள்‌ ஒருவளே 
குறிப்பிடப்படுகிறாள்‌. 

ஈ சிசெரா கேனியனான ஏபேரின்‌ மனனவியான யாகேல்‌ என்னும்‌ பெண்ணினால்‌ கொல்லப்பட்டது கூடுதல்‌ 
சுவாரசியம்‌. 


4. தென்கிழக்கில்‌ இருந்து வந்த மீதியானரின்‌ ஆக்கிரமிப்பு (நியா அதி 6-9) 

௩ தென்கிழக்கில்‌ இருந்து வந்த மோவாபியரின்‌ ஆக்கிரமிப்பு 7 அண்டுகள்‌ நீடித்தது. கிதியோனின்‌ பலத்த 
தலைமையினால்‌ அது முடிவுக்கு வந்தது. 

5. கிழக்கில்‌ இருந்து வந்த அம்மோனியரின்‌ ஆக்கிரமிப்பு (நியா 10:6-11:40) 

* கிழக்கில்‌ இருந்து வந்த அம்மோனியரின்‌ ஆக்கிரமிப்பை யெப்தா முறியடித்தாலும்‌ அவனது அறிவற்ற 
பொருத்தனையின்‌ காரணமாக அவனது குமாரத்தி உயிரிழக்க நேரிட்டது. 

6. தென்மேற்கில்‌ இருந்து வந்த பெலிஸ்தரின்‌ ஆக்கிரமிப்பு (நியா 13) 

* ஆறாவது தென்மேற்கில்‌ இருந்து வந்த பெலிஸ்தரின்‌ ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்பு ஒரு முறை 
மாத்திரமல்லாது தொடர்ந்து பலதடவைகள்‌ நடைபெற்ற ஆக்கிரமிப்பு. 

* சுமார்‌ 200 ஆண்டுகாலப்‌ பகுதியில்‌ இஸ்ரவேல்‌ பெலிஸ்தியரின்‌ ஆக்கிரமிப்பிலிருந்து சம்கார்‌, சிம்சோன்‌, சவுல்‌, 
தாவீது போன்றவர்களால்‌ விடுவிக்கப்பட்டார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadl 


குரூரமான கொடூமை நிகழ்வுகள்‌ 


௩ இந்த புத்தகத்தில்‌ சித்தரிக்கப்பட்டிருக்கும்‌ சம்பவங்களின்‌ கொடூரம்‌ தேவனுடைய ஜனத்தின்‌ 
பாவத்தினால்‌ வந்தது அல்ல. 

௩ ஏகூத்‌ எக்லோனை கொலைசெய்து அவனை மனிதக்கழிவோடு பிணமாக விட்டுவிட்டான்‌. 

* யெப்தா கர்த்தருக்கு செய்த பொருத்தனையின்‌ நிமித்தமாக தனது ஒரே குமாரத்தியை தகனபலியாக 
செலுத்தினான்‌. 

ஈ சிம்சோன்‌ வேசியோடு இரவைக்‌ கழித்தான்‌. 

* ஒரு லேவியன்‌ கற்பழிக்கப்பட்டு, கொலைசெய்யப்பட்ட தனது மறுமனையாட்டியின்‌ உடலை துண்டு 
துண்டாக்கி இஸ்ரவேலின்‌ பல இடங்களுக்கும்‌ அனுப்பி அதன்‌ மூலம்‌ யுத்தத்தை தூண்டினான்‌. 

* ஆனால்‌ பாவத்திலிருந்து விடுவித்த தேவனுடைய இரட்சிப்பின்‌ மகிமையானது அவருடைய 
பொறுமையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌, அன்பினாலும்‌, சத்தியத்தினாலும்‌ உண்டானது (யாத்‌ 34:6) 

* இந்த பாவத்தினால்‌ விளைந்த கொடுமைகளை காட்டிலும்‌ இந்த நியாயாதிபதிகளின்‌ மூலமாக 
வெளிப்பட்ட தேவனுடைய இரட்சிப்பின்‌ மகிமை பெரிதாயிருந்தது. இது சில வழிகளில்‌ இயேசு 
கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadli 


இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ விழுந்துபோன நிலை 


* மோசேயின்‌ நாட்களில்‌ வானந்தரத்தில்‌ சஞ்சரித்த இஸ்ரவேல்‌ சந்ததியும்‌, யோசுவாவின்‌ நாட்களில்‌ 
தேசத்தை கைப்பற்றிய இஸ்ரவேல்‌ சந்ததியும்‌, தங்களை விடூதலையாக்க தேவன்‌ காண்பித்த 
பெரிய அடையாளங்களையும்‌, அற்புதங்களையும்‌ தங்கள்‌ கண்களினால்‌ கண்டிருந்தார்கள்‌. 

* ஆனால்‌ “கர்த்தரையும்‌, அவர்‌ இஸ்ரவேலுக்காகச்‌ செய்த கிரியையையும்‌ அறியாத வேறொரு 
சந்ததி அவர்களுக்குப்பின்‌ எழும்பிற்று” (நியா 2:10) 

* யோசுவாவின்‌ காலத்திய சந்தியாருக்கு பின்வந்த சந்ததியாரிலிருந்து இஸ்ரவேலில்‌ மன்னராட்சி 
ஏற்பட்ட காலம்‌ வரையுள்ள சந்ததி கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்தது (நியா 
2:11) 

இஸ்ரவேலின்‌ விழுந்துபோன நிலைக்கு காரணங்கள்‌ என்ன? 

1. தேவனுடைய அற்புதங்களையும்‌, அடையாளங்களையும்‌ கண்டவர்கள்‌ தங்கள்‌ முழு மனதோடு 
தேவனைப்‌ பிறபற்றவில்லை. 

2. தேவன்‌ அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடி அவருடைய அதிசயங்களையும்‌, அவருடைய 
வழிகளையும்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்கவில்லை. 

3. தேவன்‌ தம்மை நினைவுகூரும்படி ஏற்படுத்தியிருந்த வாரத்திற்கான ஓய்வுநாள்‌ கட்டளையையும்‌, 
வருஷாந்திர பண்டிகைகளையும்‌ பின்பற்ற தவறினார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadli 


தேவனின்‌ உணமையான அன்பு 


* பாவத்திற்கு தேவன்‌ தண்டனை வழங்காமல்‌ விடமாட்டார்‌ என்பதே நியாயாதிபதிகள்‌ புத்தகத்தின்‌ 
அடிப்படையான செய்தி. 

* யாத்திராகமம்‌ இஸ்ரவேலர்‌ தேவனுடைய ஜனம்‌ என்றும்‌, அவரே அவர்களுடைய இராஜா என்றும்‌ 
உறுதிப்படூத்தியது. 

௩ சீனாய்‌ மலையருகே உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கையை மறந்தார்கள்‌. 

* நியாயாதிபதிகளிலோ அன்னிய தெய்வங்களை வழிபட்டதற்காகவும்‌, அவரது பலிசெலுத்தும்படியான 
கட்டளைகளுக்கு கீழ்படியாததற்காகவும்‌, அப்பட்டமான ஒழுக்கக்கேடுகளுக்காவும்‌, பல சமயங்களில்‌ 
அவர்களால்‌ உண்டான சீர்கேட்டுக்காவும்‌ தேவன்‌ அவர்களை தண்டித்தார்‌. 

* இதன்‌ விளைவாக தேவனுடைய யுத்த வீரர்களாக, வரப்போகும்‌ அவரது ராஜ்யத்தின்‌ விசுவாசமான 
குடிமக்களாக, தேவனால்‌ தெரிந்தகொள்ளப்பட்டு அமைக்கப்பட்ட, தேவனுடைய ஜனம்‌ என்ற சிறப்பு 
அந்தஸ்தைவிட்டு விலகினார்கள்‌. 

* கானானியர்களின்‌ வேளாண்மை முறைமைகளுக்கும்‌, சமுதாய வழக்கங்களுக்கும்‌ உடனடியாக 
ஒத்துப்போனதைபோல, கானானிய ஜனங்களோடும்‌, அவர்களது முறைமை களோடும்‌, 
தெய்வங்களோடும்‌, வழிபாட்டு நம்பிக்கைகளோடும்‌, வழிபாட்டு சடங்குகளோடும்‌ ஒன்றிப்போனார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadli 


இந்த காரியங்களை தேவன்‌ வேதாகமத்தில்‌ பதிவு செய்தது ஏன்‌? 


மனிதனின்‌ இழிவான, விழுந்துபோன நிலையை காண்பிக்கவும்‌, அதிலிருந்து தேவன்‌ 
ஒருவரே அவனை மீட்டு இரட்சிக்க வல்லவர்‌ என்பதை உணர்த்தவும்‌ 

* மனிதன்‌ மீது இரங்கி அவனை மன்னித்து, அவனை மீண்டும்‌ புதுப்பிக்கும்‌ தமது 
மனவுருக்கத்தை வெளிப்படுத்தவும்‌ 

* நமக்கான ஒரு எச்சரிக்கையாகவும்‌ 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadli 


நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ குறித்து ஒரு பார்வை 


முன்னுரை: முழுமை பெறாக கையப்படுத்தலும்‌ விசுவாச துரோகமும்‌ (1:1-3:6) 

* அதி 1 - யூதா, சிமியோன்‌ கோத்திரத்தார்‌ கானானியரோ௫ யுத்தம்‌ செய்தல்‌. யூதா கோத்திரத்தார்‌ 
கானானியரை முறியடித்து எருசலேமை கைப்பற்றுதல்‌. யோசேப்பின்‌ புத்திரர்‌ பெத்தெலை 
கைப்பற்றியபோதும்‌ கானானியரை முற்றிலும்‌ துரத்தாமல்‌ போதல்‌. 

* அதி 2 - கர்த்தருடைய தூதனானவரின்‌ எச்சரிப்பு. யோசுவா காலத்திய சந்ததியார்‌ மரித்த பின்னர்‌ 
இஸ்ரவேலர்‌ தேவனுக்கு கீழ்படியாமல்‌ பாகாலை சேவித்தார்கள்‌. தேவன்‌ அவர்களுக்கு விரோதமாக 
எதிரிகளை எழுப்பி அவர்களால்‌ இஸ்ரவேலரை தண்டித்தார்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேலரை விடுவிக்க 
அவரே நியாயாதிபதிகளை எழுப்புதல்‌. 

ஒடுக்கதலும்‌ விடுதலையும்‌ (3:7-16:31) 

* அதி 3 - இஸ்ரவேலர்‌ கலப்புத்திருமணங்கள்‌ செய்ததோடு தவறான தெய்வ வழிபாட்டிலும்‌ 
ஈடுபட்டார்கள்‌. நியாயதிபதிகளான ஒத்னியேல்‌, ஏகூத்‌, சம்கார்‌ அவர்களை 
மற்ற இனக்குழுக்களிடமிருந்து விடுவித்தல்‌ 

* அதி 4 - இஸ்ரவேலர்‌ பொல்லாப்பானதை செய்தல்‌. யாபீன்‌ அவர்களை ஓடூக்கினான்‌. தேவன்‌ 
தெபோராளை நியாயாதிபதியாக எழுப்பி பாராக்கை கொண்டு விடூவித்தல்‌. 

அதி 5 - தெபோராளும்‌, பாராக்கும்‌ கானானிய சேனைகளை ஹஜெயித்ததை குறித்து பாடல்‌ 
பாடி௫டுதல. 


Pastor. Gabriel Thomasral I | | ACA Church Avadli 


நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ குறித்து ஒரு பார்வை 


* அதி 6 - இஸ்ரவேலர்‌ பொல்லாப்பானதை செய்து 7 வருடங்கள்‌ மீதியானரை சேவித்தார்கள்‌. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ நியாயாதிபதியாகிய கிதியோனுக்கு துணை நிற்பதாக வாக்களித்தார்‌. 
கிதியோன்‌ பாகாலின்‌ பீடங்களை தகர்த்தல்‌. 

* அதி 7 - தேவனுடைய அறிவுறுத்தலின்படி கிதியோன்‌ 300 பேரை மாத்திரம்‌ அனுப்பினான்‌. அவர்கள்‌ 
மீதியானர்களுடைய பாளையத்தை சேதப்படுத்தினார்கள்‌. கிதியோனின்‌ இராணுவம்‌ மீதியானியர்களை 
தோறகடித்தல்‌. 

* அதி 8 - எப்பிராயீம்‌ மனுஷர்‌ முதல்‌ முறை பொறாமை கொண்டு கிதியோனுடன்‌ வாக்குவாதம்‌ 
பண்ணுதல்‌. கிதியோன்‌ இராஜாவாக மறுத்தல்‌. கிதியோனின்‌ மரணம்‌. 40 வருடம்‌ சமாதானம்‌. 
தேவனை விட்டு பின்வாங்குகல்‌. 

* அதி 9 - அபிமெலேக்கு தனது சகோதரர்களை கொன்று இஸ்ரவேலை ஆளுதல்‌. காகால்‌ 
அவனுக்கு எதிராய்‌ எழும்புதல்‌. அபிமெலேக்கு பெண்ணினால்‌ காயப்படுதல்‌. இறத்தல்‌. 

* அதி 10 - நியாயாதிபதிகளான தோலாவும்‌, யாவரும்‌. இஸ்ரவேலர்‌ பொல்லாப்பானதை செய்தல்‌. 
தேவன்‌ அவர்களை பெலிஸ்தியர்கள்‌, அம்மோனியர்கள்‌ கைகளில்‌ ஓப்புக்கொடுத்தல்‌ 

* இஸ்ரவேலர்கள்‌ தேவனிடம்‌ ஒத்தாசைக்காக கதறுதல்‌. 

* அதி 11- நியாயாதிபதியான யெப்தா அம்மோன்‌ புத்திரரை முறியடித்தான்‌. அவன்‌ செய்த அறிவற்ற 
பொருத்தனையினால்‌ தனது குமாரத்தியை தகனபலியாக செலுத்துல்‌. 


Pastor. Gabriel Thomasral | | ACA Church Avadli 


நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ குறித்து ஒரு பார்வை 


* அதி 12 - எப்பிராயீம்‌ மனுஷர்‌ இரண்டாம்‌ முறை பொறாமை கொள்ளுதல்‌. கீலேயாத்‌ மனுஷா 
எப்பிராயீம்‌ மரை முறியடித்தல்‌. யெப்தா 6 வருடங்கள்‌ நியாயம்‌ விசாரித்தல்‌. 
நியாயாதிபதிகளான இப்சான்‌, ஏலோன்‌, அப்தோன்‌. 

* அதி 13 - பெலிஸ்தியர்கள்‌ இஸ்ரவேலரை ஆளுதல்‌. கர்த்தருடைய தூதனானவர்‌ மனோவாவின்‌ 
மனைவியிடம்‌ ஒரு இரட்சகனை கர்ப்பம்‌ தரிப்பதை அறிவித்தல்‌. சிம்சோன்‌ பிறத்தல்‌ 

* அதி 14 - நியாயாதிபதியான சிம்சோன்‌ பெலிஸதரில்‌ பெண்‌ கொள்ளல்‌. சிங்கத்தை கொல்லுதல்‌. 
விடுகதை சொல்லுகல்‌. சிம்சோனின மனைவி வேறோருவனுக்கு கொடுக்கப்படுகல்‌. 

* அதி 15 - சிம்சோனின்‌ பழிவாங்கும்‌ பராக்கிரம செயல்கள்‌. பெலிஸ்தரின்‌ விளைச்சலை கொழுத்திப்‌ 
போடுதல்‌. இஸ்ரவேலர்‌ அவனை கட்டிப்போடுதல்‌. அவன்‌ 1000 பெலிஸ்தியரை கொன்றுபோடுகல்‌. 

* அதி 16 - சிம்சோன்‌ காசாவிலிருந்து தப்புதல்‌. சிம்சோன்‌ தெலலாளை நேசித்தல்‌. அவள்‌ இவனது 
தலைமுடியை சிரைப்பித்தல்‌. பெலிஸ்தியர்களின்‌ கோயிலை தகர்த்து தானும்‌ மடிதல்‌. 


Pastor. Gabriel Thomasral I | | ACA Church Avadll 


நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ குறித்து ஒரு பார்வை 


முடிவுரை: வழிபாட்டுச்‌ சீர்கேடும்‌ ஒழுக்கச்‌ சீர்கேடும்‌ 


* அதி 17 - மீகாவின்‌ வழிபாட்டுச்‌ சீர்கேடு. தனது தாயின்‌ வெள்ளிகாசினால்‌ விக்கிரகத்தை செய்வித்தல்‌ 
இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன்‌ தன்தன்‌ பார்வைக்குச்‌ சரிப்போனபடி செய்துவருதல்‌. மீகா 
லேவியன்‌ ஒருவனை ஆசாரியனாக நியமித்தல்‌. 

* அதி 18 - தாண்‌ கோத்திரத்தார்‌ தங்கள்‌ சுதந்திர நிலத்தையும்‌ விக்கிரக வழிபாட்டையும்‌ விட்டு 
தங்களுக்கான நிலத்திற்காக வேவுபார்க்க ஆட்களை அனுப்பினார்கள்‌. தாண்‌ கோத்திரத்தார்‌ மீகாவின்‌ 
சுரூபத்தையும்‌ அவன்‌ நியமித்த ஆசாரியனையும்‌ கொண்டுபோதல்‌. லாகீஸை கைப்பற்றி அதற்கு தாண்‌ 
என்று பெயரிடுதல்‌. 

* அதி 19 - கிபியாவின்‌ ஒழுக்கச்‌ சீர்கேடு. லேவியன்‌ ஒருவனும்‌ அவனது மறுமனையாட்டியும்‌ கிபியாவுக்கு 
வருதல்‌. அந்த பட்டணத்தின்‌ மனுஷர்‌ அவளை கற்பழித்ததால்‌ அவள்‌ இறந்துபோதல்‌. அந்த லேவியன்‌ 
அவளை துண்டங்களாக்கி ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ ஒவ்வொரு துண்டத்தை அனுப்பிவைத்தல்‌. 

* அதி 20 - பென்யமீன்‌ புத்திரர்‌ கிட்டதட்ட அவர்களது சுதந்திர நிலத்தை இழத்தல்‌. கிபியாவை 
தாக்க இஸ்ரவேலர்‌ ஒன்றுகூடுதல்‌. 400000 இஸ்ரவேலர்‌ பென்யமீன்‌ கோத்திரத்திற்கு எதிராக யுத்தம்‌ 
செய்தல்‌. பென்யமீனர்கள்‌ தோற்கடிக்கப்படதல்‌. பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ கிட்டதட்ட அழிக்கப்பட்டு 600 
பேர்‌ மாத்திரமே மீந்திருத்தல்‌. 

அதி 21 - இஸ்ரவேலர்‌ மிஸ்பாவிலே கூடுதல்‌. பென்யமீன்‌ புத்திரருக்கு இளம்பெண்கள்‌ கொடுத்து அந்த 
கோதிரம்‌ அழியாமல்‌ காக்கப்படுதல்‌. 


Pastor. Gabriel Thomasral | I | ACA Church Avadli 


ரூத்தின்‌ சரித்திரம்‌ 


மீட்பின்‌ கதை 


“ரூத்தின்‌ சரித்திரம்‌” என்று பெயர்பெற காரணம்‌ 


* இந்தப்‌ புத்தகம்‌ இதில்‌ வரும்‌ பிரதான நபரான, மோவாபிய இளம்‌ பெண்ணான 
ரூத்தின்‌ பெயரையே புத்தகத்தின்‌ பெயராக கொண்டுள்ளது. 


* ரூத்‌ என்பதற்கு நணபன என்று பொருள. 


* அவள்‌ தாவீதின்‌ கொள்ளுப்பாட்டியாகி இயேசுவின்‌ வம்சவரலாறில்‌ இடம்பெறுகிறாள்‌. 
(4:21-22, மத்‌ 1:1,5) 


ஈ* பெண்ணின்‌ பெயரை கொண்டுள்ள இன்னுமொரு வேதாகம புத்தகம்‌ எஸ்தர்‌. 


Pastor. Gabriel Thomasraf | = | ACA Church Avadll 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


எழுதியவர்‌ யாரென்று அறியப்படவில்லை. 

* தீர்க்கதரிசியாகிய சாமுவேல்‌ இதை எழுதினார்‌ என்பது யூதப்பராரம்பரியத்தின்‌ 
நம்பிக்கை. 

* தாவீதைப்‌ பற்றிய குறிப்பு (4:17,22) வருவதால்‌ சாமுவேல்‌ எழுதியிருக்க 
வாய்ப்பில்லை. அதற்கு பிந்திய காலத்திலேயே எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 


* மேலும்‌ இதற்கு பயன்படுத்தபட்டூுள்ள இலக்கிய வடிவம்‌ இது மன்னராட்சி 
ஏற்படுத்தபட்ட பின்னரே எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌ என்பதை காண்பிக்கிறது. 


* எழுதப்பட்ட காலம்‌ : கிமு 1000 - 950 இடைப்பட்ட காலம்‌ 
* அதிகாரங்கள்‌ : 4 


* வசனங்கள்‌ : 85 


Pastor. Gabriel Thomasral | I | ACA Church Avadll 


வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


* இந்த புத்தகத்தில்‌ இடம்பெறும்‌ சம்பவங்கள்‌ நியாயாதிபதிகளின்‌ 
காலத்தில்‌ இடம்பெற்றது. 

* நியாயாதிபதிகளின்‌ புத்தகத்தில்‌ காண்கிறபடி வழிபாட்டுச்‌ சீர்கேடும்‌, ஒழுக்கக்‌ 
குறைவும்‌, தேசத்தின்‌ ஒற்றுமையின்மையும்‌, அன்னிய ஆக்கிரமிப்புகளும்‌ நடந்த 
காலம்‌. 

* யோசுவாவின்‌ புத்தகத்திலும்‌, நியாயாதிபதிகளின்‌ புத்தகத்திலும்‌ சொல்லப்பட்ட 
நிகழ்வுகளான வன்முறைகளோடும்‌, எதிரிகளின்‌ படையெடுப்புகளோடும்‌ ஒப்பிடுகையில்‌ 
புயலின்‌ மத்தியில்‌ நிலவும்‌ அமைதியை போன்றதொரு அருமையான புத்தகம்‌. 

* இஸ்ரவேலருக்கும்‌, மோவாபியருக்கும்‌ இடையே சமாதானம்‌ நிலவிய காலத்தில்‌ இந்த 
சம்பவம்‌ நடந்தது (நியா 3:12-30 காலத்திற்கு முற்றிலும்‌ நேரெதிரானது) 

* 1 சாமு அதி 1-2ல்‌ விபரிக்கப்பட்டள்ளதைபோல ஒரு இஸ்ரவேலின்‌ குடும்பத்தின்‌ 
தனிப்பட்ட வாழ்க்கையின்‌ உள்ளரங்கங்களை வெளிப்படுத்துகிறது. 

* நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ காணப்பட்ட இருண்ட நிலைக்கு சற்று மாற்றாக 
ஆறுதலையும்‌, மகிழ்ச்சியையும்‌ தரும்‌ வண்ணம்‌ மீதியாயுள்ளவர்களின்‌ விசுவாசமும்‌ 
தாழ்மையும்‌ சொல்லப்படுகிறது. 


Pastor. Gabriel Thomasraj I பக | ACA Church Avadli 


ரூத்தின்‌ சரித்திரத்தின்‌ சுருக்கம்‌ 


௩ 1. யூதேயா தேசத்தில்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டதால்‌ பெத்லெகேம்‌ ஊரானாகிய எலிமெலேக்கு தனது 
மனைவியோடும்‌ இரு மகன்களோடும்‌ மோவாப்‌ தேசத்திற்கு போனான்‌. இரு மகன்களும்‌ மோவாபிய பெண்களான 
ரூத்தையும்‌, ஒர்பாளையும்‌ மணந்து கொண்டார்கள்‌. 

ஈ 2. பத்து வருடங்களின்‌ முடிவில்‌ மூன்று பெண்களும்‌ விதவைகளானார்கள்‌. நகோமி பெத்லெகேமுக்கு திரும்ப 
தீர்மானிக்கிறாள்‌. நகோமி சம்மதிக்காதபோதும்‌ ரூத்‌ அவளுடன்‌ பெத்லெகேமுக்கு போவதில்‌ உறுதியாயிருந்தாள்‌. 
ரூத்‌ நகோமிக்கும்‌ இஸரவேலின்‌ தேவனுக்கும்‌ தன்னை அர்ப்பணித்திருந்ததை 1:16-17 வசனங்களில்‌ காணலாம்‌. 
“நான்‌ உம்மைப்‌ பின்பற்றாமல்‌ உம்மைவிட்டுத்‌ திரும்பிப்போவதைக்குறித்து, என்னோடே பேசவேண்டாம்‌; நர்‌ 
போகும்‌ இடத்திற்கு நானும்‌ வருவேன்‌: நீர்‌ தங்கும்‌ இடத்திலே நானும்‌ தங்குவேன்‌; உம்முடைய ஜனம்‌ 
என்னுடைய ஜனம்‌; உம்முடைய தேவன்‌ என்னுடைய தேவன்‌. நர்‌ மரணமடையும்‌ இடத்தில்‌ நானும்‌ 
மரணமடைந்து, அங்கே அடக்கம்பண்ணப்படுவேன்‌; மரணமேயல்லாமல்‌ வேறொன்றும்‌ உம்மை விட்டு என்னைப்‌ 
பிரித்தால்‌, கர்த்தர்‌ அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்‌ என்றாள்‌”. 

* 3. வாற்கோதுமை அறுப்பு காலத்தில்‌ அவர்கள்‌ பெத்லெகேமுக்கு வந்தார்கள்‌. ரூத்‌ போவாஸ்‌ என்பவனது 
வயலில்‌ கதிர்களை பொறுக்கச்‌ சென்றாள்‌. போவாசின்‌ நற்குணங்களை அவன்‌ தனது வேலைக்காரர்களை 
நடத்திய விதத்திலிருந்து அறியக்கூடியதாயுள்ளது (ரூத்‌ 2:4). யூத சட்டத்தின்படி தனது இறந்துபோன கணவனின்‌ 
நெருங்கிய உறவினன்‌ தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள ரூத்தினால்‌ வலியுறுத்த முடியும்‌. போவாஸ்‌ ரூத்தின்‌ 
இறந்துபோன கணவனுக்கு உறவினன்‌ என்றபோதும்‌, அவளை மனைவியாக்கிக்கொள்ள விரும்பியபோதும்‌, 
அவனை விடவும்‌ நெருங்கிய உறவினன்‌ ஒருவன்‌ இருந்ததால்‌ சில முறைமைகளும்‌, சட்டங்களும்‌ நிறைவேறிய 
பின்னரே அவளை சட்டபூர்வமான மனைவியாக்கிக்கொள்ள முடியும்‌. 

ஈ 4. அவ்வாறு அவன்‌ அவளை அயலகத்தரின்‌ ஆசிகளோடு தனக்கு மனைவியாக்கி ஓபேத்திற்கு 
பெற்றோரானர்கள்‌. ஓபேத்து தாவீதிற்கு பாட்டனானான்‌. 


Pastor. Gabriel Thomasraj I ப ACA Church Avadli 


தேவன்‌ மீட்கிறவர்‌ 


ரூத்தின்‌ அறிக்கை 

ரூத்‌ 1:16-17 அதற்கு ரூத்‌: நான்‌ உம்மைப்‌ பின்பற்றாமல்‌ உம்மைவிட்டுத்‌ திரும்பிப்போவகைக்குறித்து, 

என்னோடே பேசவேண்டாம்‌; நர்‌ போகும்‌ இடத்திற்கு நானும்‌ வருவேன்‌: நர்‌ தங்கும்‌ இடத்திலே நானும்‌ 

தங்குவேன்‌; உம்முடைய ஜனம்‌ என்னுடைய ஜனம்‌; உம்முடைய தேவன்‌ என்னுடைய தேவன்‌. நர்‌ 

மரணமடையும்‌ இடத்தில்‌ நானும்‌ மரணமடைந்து, அங்கே அடக்கம்பண்ணப்படுவேன்‌; மரணமேயல்லாமல்‌ 

வேறொன்றும்‌ உம்மை விட்டு என்னைப்‌ பிரித்தால்‌, கர்த்தர்‌ அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ 

எனக்குச்‌ செய்யக்கடவர்‌ என்றாள்‌. 

* ரூத்தின்‌ இந்த வார்த்தைகள்‌ தேவனிடத்திலும்‌, மனிதனிடத்திலும்‌ உள்ள அன்பையும்‌, அர்ப்பணிப்பையும்‌ 
வெளிப்படுத்துகின்றன. தேவன்‌ அவளது அர்ப்பணிப்பை அவளை மீட்கிறவனான போவாஸை அனுப்பி 
கனம்பண்ணினார்‌. 


போவாசின்‌ சாட்சி: 

ரூத்‌ 2:12 உன்‌ செய்கைக்குத்தக்க பலனைக்‌ கர்த்தர்‌ உனக்குக்‌ கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின்‌ 

தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின்கீழ்‌ அடைக்கலமாய்‌ வந்த உனக்கு அவராலே நிறைவான 

பலன்கிடைப்பதாக என்றான்‌. 

* ரூத்தின்‌ புத்தகம்‌ தாவீதின்‌ வம்சத்தில்‌ வெளிப்பட்ட மேசியாவின்‌ வம்சவரலாற்றில்‌ இடம்பெற்ற 
மோவாபிய பெண்ணான ரூத்‌ எவ்வாறு இடம்பெறுகிறாள்‌ என்பதை காட்டுகிறது. 

* உண்மைக்கும்‌, உத்தமதற்கும்‌ தேவன்‌ பலனளிக்கிறவர்‌ என்பதற்கு இந்தப்‌ புத்தகம்‌ ஒரு எடுத்துக்காட்டு. 


Pastor. Gabriel Thomasraj | ACA Church Avadli 


ரூத்தின்‌ சரித்திரம்‌ குறித்து ஒரு பார்வை 


முன்னுரை: நகோமியின்‌ இழப்பு (1:1-5) 

நகோமி மோவாபிலிருந்து திரும்புதல்‌ (1:6-22) 

ஈ ரூத்‌ நகோமியை பற்றிக்கொள்ளல்‌ (1:6-18) 

ஈ ரூத்தும்‌ நகோமியும்‌ பெத்தலெகேமழுக்கு திரும்புதல்‌ (1:19-22) 


ரூத்தும்‌ போவாசும்‌ அறுப்பின்‌ வயலில்‌ சந்தித்தல்‌ (அதி 2) 
* ரூத்‌ வேலையை தொடங்குதல்‌ (2:1-7) 

* போவாஸ்‌ ரூத்திற்கு இரக்கம்‌ காண்பித்தல்‌ (2:8-16) 

* ரூத்‌ நகோமியிடம்‌ திரும்புதல்‌ (2:17-23) 


நகோமி ரூத்தை போவாசின்‌ தூற்றும்‌ களத்திற்கு அனுப்புதல்‌ (அதி 3) 
* நகோமி ரூத்திற்கு அறிவுரை கூறுதல்‌ (3:1-5) 

ஈ போவாஸ்‌ அவளை மீட்டுக்கொள்வதை உறுதிகூறுதல்‌ (3:6-15) 

* ரூத்‌ நகோமியிடம்‌ திரும்புதல்‌ (3:16-18) 


போவாஸ்‌ தனது உறுதிகூறுதலை நிறைவேற்ற முயலுதல்‌ (4:1-12) 

* பெயர்‌ குறிப்பிடப்படாத உறவினனை எதாகொள்ளல்‌ (4:1-8) 

* போவாஸ்‌ நகோமியின்‌ சுதந்திரத்தை மீட்டுக்கொண்டு ரூத்தை மனைவியாக்கிக்‌ கொள்வதை அறிவித்தல்‌ (4:9-12) 
* ரூத்தை மனைவியாக்கிக்‌ கொள்ளுதல்‌ (4:13-17) 


முடிவுரை: தாவீதின்‌ வம்சவரலாறு (4:18-22) 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadl 


சாமுவேலின்‌ முதலாம்‌ புத்தகம்‌ 


மாற்றங்களின்‌ புத்தகம்‌ 


“சாமுவேல்‌” என்று பெயர்‌ பெற காரணம்‌ 


* சாமுவேல்‌ என்ற பெயருக்கு “தேவனின்‌ நாமம்‌” அல்லது “ தேவன்‌ 
கேட்டருளினார்‌” என்று பொருள்‌. 


ஈ எபிரேய வேதாகமத்தில்‌ 1,2 சாமுவேலின்‌ புத்தகங்கள்‌ ஒரே புத்தகமாக 
“சாமுவேலின்‌ புத்தகம்‌” என்று வைக்கப்பட்டூள்ளது. 


* Septuagint என்று அழைக்கப்படும்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பில்தான்‌ முதல்‌ 
முறையாக இந்தப்‌ புத்தகம்‌ இரண்டு பத்தகங்களாக பிரிக்கப்பட்டது. 


Pastor. Gabriel Thomasraf | = | ACA Church Avadll 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* இந்த புத்தகத்தின்‌ இடம்பெறும்‌ முக்கிய நபர்களில்‌ சாமுவேலும்‌ ஒருவர்‌. இவர்‌ இளவயதுள்ள 
தீர்க்கதரிசியாகவும்‌, இஸ்ரவேலின்‌ கடைசி நியாயாதிபதியாகவும்‌, சவுல்‌, தாவீது 
என்னும்‌ இராஜாக்களை அபிஷேகம்‌ செய்த ஆசாரியராகவும்‌ இருந்தார்‌. 


* இந்த புத்தகத்தின்‌ இடம்பெறும்‌ முக்கிய நபரான சாமுவேலின்‌ பெயரினால்‌ இந்த புத்தகம்‌ 
அழைக்கப்பட்டாலும்‌ இந்தப்‌ புத்தகத்தை எழுதியவர்‌ இன்னார்‌ என்பது குறிப்பிடப்படவில்லை. 


சாமுவேல்‌ இதை எழுதியிருக்கலாம்‌ அல்லது 1சாமு1:1-24:22 பகுதிகள்‌ அவரது 
மரணம்வரையுள்ள சரிதத்தை கூறுவதால்‌ அதற்கான தகவல்களை அவர்‌ கொடுத்திருக்கலாம்‌. 


தாவீது ராஜாவின்‌ நடவடிக்கைகளை சாமுவேலும்‌, நாத்தானும்‌, காத்தும்‌ எழுதிவைத்தாக 
1 நாளா 29:29-30ல்‌ வாசிக்கிறோம்‌. 


* இவற்றில்‌ எழுதப்பட்ட காரியங்களின்‌ சாட்சியங்களின்‌ அடிப்படையில்‌ பார்க்கும்போது 1,2 


சாமுவேலின்‌ புத்தகங்கள்‌ சாமுவேலும்‌, நாத்தானும்‌, காத்தும்‌ எழுதிவைத்தவற்றை 
பயன்படுத்திய தீர்க்கதரிசிகளின்‌ குழுவை சேர்ந்த ஒருவரால்‌ தொகுக்கப்பட்டிருக்ககூடும்‌. 


* அதிகாரங்கள்‌ : 31 


* வசனங்கள்‌ : 810 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


ஈ 1 சாமுவேல்‌ புத்தகம்‌ 110 ஆண்டு கால வரலாற்றை சொல்லுகிறது. 

* சாமுவேல்‌ பிறந்த (கிமு 1120) நியாயாதிபதிகளின்‌ காலம்‌ முடியும்‌ 
நாட்களில்‌ இருந்து, சவுலின்‌ மரணம்‌ சம்பவித்த காலம்‌ (கிமு 1011) வரையுள்ள 
காலத்தின்‌ சம்பவங்கள்‌ சொல்லப்பட்டுள்ளது. 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


சாமுவேலின்‌ முதலாம்‌ புத்தகம்‌ குறித்து ஒரு பார்வை 


1வது மாற்றம்‌: 

ஈ இரண்டு நியாயாதிபதிகளுக்கிடையே தலைமைத்துவத்தில்‌ மாற்றம்‌. 

* ஆசாரியனான ஏலியிடம்‌ இருந்து நியாயாதிபதியான சாமுவேலிடம்‌ தலைமைத்துவம்‌ மாறுகிறது. 

2வது மாற்றம்‌: 

* இஸ்ரவேல்‌ தேவனை மையமாய்‌ கொண்டிருந்த முறையில்‌ இருந்து அரசனை மையமாய்‌ 
கொண்டிருக்கும்‌ முறைக்கு மாறுதல்‌. நியாயதிபதியான சாமுவேலிடத்திலிருந்து அரசனான 
சவுலிடத்திற்கு தலைத்துவம்‌ மாறுகிறது. 

3வது மாற்றம்‌: 

* அரசனான சவுலிடத்திலிருந்து அரசனான தாவீதிற்கு தலைத்துவம்‌ மாறுகிறது. 


ஈ அதி 1-8: இஸ்ரவேலின்‌ கடைசி நியாயாதிபதியான சாமுவேலின்‌ பிறப்பும்‌ உயர்வும்‌ குறித்து 
* அதி 9-15: சவுல்‌ : தெரிவு - அபிஷேகம்‌ - ஆட்சி - தள்ளப்படூதல்‌ 

* அதி 16-30: தாவீதின்‌ வருகை 

* அதி 31: காயப்பட்ட சவுல்‌ தற்கொலை செய்துகொள்ளல்‌ 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadli 


தேவனின்‌ சுபாவம்‌ வெளிப்படுத்தப்படுூதல்‌ 


1. கேட்கிற தேவன்‌ 
* அன்னாளின்‌ ஜெபம்‌ கேட்கப்பட்டது 
* தங்களுக்கு இராஜா வேண்டும்‌ என்கிற ஜனங்களின்‌ சத்தம்‌ கேட்கப்பட்டது 


2. நியாயம்‌ தீர்க்கும்‌ தேவன்‌ 
* ஏலியின்‌ குடும்பத்தாருக்கான நியாயத்தீர்ப்பு 
* சவுலுக்கான நியாயத்தீர்ப்பு 


3. இளைப்பாறாத தேவன்‌ 


* ஏலியின்‌ குடும்பத்திற்கு பதிலாக சாமுவேலின்‌ நியமனம்‌ 
* சவுலுக்கு பதிலாக தாவீதின்‌ நியமனம்‌ 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


தவறிழைத்த அரசன்‌ 


1. சவுலின்‌ மேட்டிமை (துணிகரமான கீழ்ப்படியாமை) 

1வது சோதனை: கில்காலுக்கு போ. பெலிஸ்தியர்களுடன்‌ யுத்தத்திற்கு ஆயத்தம்‌ செய்‌. ஆனால்‌ 
7 நாட்கள்‌ காத்திரு. 

1சாமு 13:8-11 பழியை ஜனங்கள்‌ மீது போடுவதில்‌ தேர்ந்தவன்‌. 12ம்‌ வசனத்தில்‌ “என்று எண்ணித்‌ 

துணிந்து”. 

* வேது சோதனை: அமலேக்கியர்களோடூ யுத்தத்திற்கு போ. ஆனால்‌ எதையும்‌ எடுத்துவராகே. 

1சாமு 15:19-21 தலைமைப்பண்பில்‌ உள்ள குறைகள்‌ வெளிப்படுதல்‌. பழியை 

வேறோருவர்‌ மீது போடுதல்‌, மனிதனுக்குப்‌ பயப்படுதல்‌, தலைமைக்கும்‌ தலைமையினால்‌ 

வழிநடத்தப்படுபவர்களுக்கும்‌ இடையே தொடர்பின்மை. 

* தன்னைக்குறித்த பிம்பத்தை வளர்ப்பதற்கு முக்கியத்துவம்‌ அளித்தல்‌. 


2. சவுலின்‌ பொறாமை 


* குறைபாடுகளுக்கான முனனுதாரணம்‌ 
* ஒப்பிடுதல்‌ - போட்டிபோடூதல்‌ - இச்சித்தல்‌ 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadll 


தவறிழைத்த அரசன்‌ 


1சாமு 18:9 ““அந்நாள்முதற்கொண்டு சவுல்‌ தாவீதைக்‌ காய்மகாரமாய்ப்‌ பார்த்தான்‌” 
வச 12-16 - சவுல்‌ தேவன்‌ தாவீதோடிருக்கிறதை கண்டான்‌ 

* ஜனங்கள்‌ தாவீதை நேசித்தார்கள்‌ 

* சவுலின்‌ குமாரனும்‌, குமாரத்தியும்‌ தாவீதை நேசித்தார்கள்‌ 


3. சவுலின்‌ மறைமுகமான வஞ்சனை 

* தனது குடும்பத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்தல்‌ 

* மனம்வருந்தவோ, மன்னிப்புக்கேட்கவோ விரும்பாதிருத்தல்‌ 
18:17 தாவீதின்‌ திருமணத்தில்‌ சதி செய்தல்‌ 

வச 22-24 தாவீதை தீங்கின்‌ பாதையில்‌ வைத்தல்‌ 


Pastor. Gabriel Thomasral I | | ACA Church Avadll 


சாமுவேலின்‌ முதலாம்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


. கர்த்தரின்‌ தீர்க்கதரிசி, ஆசரியன்‌, நியாயாதிபதி (அதி 1-8) 
8. சாமுவேலின்‌ பிறப்பு (அதி 1-2) 
1. அன்னாள்‌ ஜெபித்தலும்‌, ஜெபம்‌ கேட்கப்படுதலும்‌ (அதி 1) 
2. அன்னாளின்‌ தீர்க்கதரிசன ஜெபம்‌: ஆலயத்தில்‌ சிறுவனான சாமுவேல்‌ (அதி 2) 


0. சாமுவேலின்‌ அழைப்பு (அதி 3) 


0. கடைசி நியாயாதிபதியின்‌ பணியும்‌, முதல்‌ தீர்க்கதரிசியின்‌ பணியும்‌ (அதி 4-8) 

1. பெலிஸ்தர்களால்‌ தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படுகல்‌: சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட 
தேவனுடைய வார்த்தை நிறை: ஏலி மரணித்தல்‌: அவனது குமாரர்‌ கொல்லப்படுதல்‌ (அதி 4) 

2. தேவனுடைய பெட்டியின்‌ நிமித்தமாய்‌ பெலிஸதர்‌ தேவனால்‌ தண்டிக்கப்படுதல்‌: தேவனுடைய 
பெட்டி பெத்ஷிமேசிற்கு வருதல்‌ (அதி 5,6) 

3. சாமுவேல்‌ முதலாவது மறுமலர்ச்சிக்கு தலமையேற்றல்‌- விக்கிரகங்களை விட்டூ கர்த்தரிடமாய்‌ 
திரும்ப அறைகூவல்‌: எபினேசரில்‌ வெற்றியீட்டல்‌ (அதி 7) 

4. இஸ்ரவேலர்‌ தேவனை தள்ளிவிட்டு ஒரு இராஜாவை கோருதல்‌: சாமுவேல்‌ எச்சரிக்கை 
செய்தாலும்‌ இராஜாவை வாக்குப்பண்ணுதல்‌ (அதி 8) 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadl 


சாமுவேலின்‌ முதலாம்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. சவுல்‌ (அதி 9-15) 


8. சவுல்‌ ஏற்றுக்கொள்ளப்படுதல்‌ (அதி 9-10) 
1. இராஜாவாக தெரிவுசெய்யப்படுதல்‌ (அதி 9) 
2. இராஜாவாக அபிஷேகம்‌ செய்யப்படுதல்‌ (அதி 10) 


0. சவுலின்‌ ஆட்சி (அதி 11) 
1. சவுல்‌ அம்மோனியர்களை வெற்றிகொள்ளல்‌ (அதி 11) 
2. அதிகாரம்‌ சாமுவேலிடமிருந்து சவுலுக்கு மாறுதல்‌ (அதி 12) 


0. சவுல்‌ அங்கீகாரத்தை இழத்தல்‌ (அதி 13-15) 

1. சவுல்‌ தேவனுக்கு எதிராக செயற்படுதல்‌ (அதி 13) 

2. யோனத்தானால்‌ பெலிஸ்தியருக்கு எதிரான யுத்தத்தில்‌ வெற்றி உண்டாகிறது. ஆனால்‌ 
அதற்கான பெருமையை சவுல்‌ எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (அதி 14) 

3. ஆகாகின்‌ காரியத்தில்‌ சவுலின்‌ துணிகரமான எதிர்ப்பும்‌, கீழ்ப்படியாமையும்‌ (அதி 15) 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadl 


சாமுவேலின்‌ முதலாம்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


111. தேவனின்‌ மனிதனான தாவீது - பிசாசின்‌ மனிதனான சவுல்‌ (அதி 16-31) 
8. சவுல்‌ ஏற்றுக்கொள்ளப்படுதல்‌ (அதி 9-10) 


0. தாவீது பயிற்றுவிக்கப்படுதல்‌ (அதி 17-18) 

1. காத்தூரானாகிய இராட்சசனை தாவீது கொல்லுதல்‌ (அதி 17) 

2. யோனத்தானும்‌ தாவீதும்‌ உடன்படிக்கை செய்தல்‌: சவுல்‌ தனது குமாரத்தி மீகாளை தாவதிற்கு 
கொடுத்தல்‌ (அதி 18) 


0. தாவீது தண்டிக்கப்படுதல்‌ (அதி 19-30) 

1. சவுல்‌ மீண்டும்‌ தாவீதை கொல்ல முயலுதல்‌ (அதி 19) 

2. தாவீது தப்ப யோனத்தான்‌ உதவுதல்‌ (அதி 20) 

3. தாவீது நோபுக்கும்‌, காத்திற்கும்‌ ஓடிப்போதல்‌ (அதி 21) 

4. தாவீது தனக்கான சேவகர்களை சேர்த்தல்‌: சவுல்‌ கர்த்தரின்‌ ஆசாரியர்களை கொன்றுபோடூதல்‌ 
(அதி 22) 

5. தாவீது பெலிஸ்தரோடு யுத்தம்‌ செய்தல்‌: சவுல்‌ தாவீதை பின்தொடர்தல்‌: யோனத்தானும்‌ 
தாவீதும்‌ உடன்படிக்கை செய்தல்‌ (அதி 23) 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadl 


சாமுவேலின்‌ முதலாம்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


என்கேதியில்‌ தாவீது சவுலை கொல்லாமல்‌ தப்பவிடுகல்‌ (அதி 24) 

சாமுவேலின்‌ மரணம்‌: தாவீதும்‌ அபிகாயிலும்‌ (அதி 25) 

சீப்‌ வனாந்தரத்தில்‌ மீண்டும்‌ தாவீது சவுலை கொல்லாமல்‌ தப்பவிடுதல்‌ (அதி 26) 

. பெலிஸ்தரின்‌ தேசத்தில்‌ உள்ள சிக்லாகிற்கு தாவீது ஒளிந்துகொள்ளும்படி போகுதல்‌ (அதி 27) 
10. சவுல்‌ எந்தோரில்‌ உள்ள குறிசொல்லுகிறவளிடத்தில்‌ செல்லுதல்‌ (அதி 28) 

11. பெலிஸ்தர்‌ யுத்தத்திற்கு தங்களோடு வரும்‌ தாவீதை நம்புவதற்கு மறுத்தல்‌ (அதி 29) 

12. அமலேக்கியர்‌ சிக்லாக்கை கொள்ளையிட்டதால்‌ தாவீது அவர்களோடு யுத்தம்செய்தல்‌ (அதி 30) 


oxo 


0. சவுல்‌ யுத்தத்தில்‌ பலத்த காயம்பட்டு, தற்கொலை செய்துகொண்டு மரித்தல்‌ (அதி 31) 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadll 


_ CHALLENGE - 


சாமுவேலின்‌ இரண்டாம்‌ புத்தகம்‌ 


தாவீதின்‌ வெற்றிகளும்‌, பிரச்சினைகளும்‌ 


“சாமுவேல்‌” என்று பெயர்‌ பெற காரணம்‌ 


-CHALLENGE — 


* சாமுவேல்‌ என்ற பெயருக்கு “தேவனின்‌ நாமம்‌” அல்லது “ தேவன்‌ 
கேட்டருளினார்‌” என்று பொருள்‌. 


ஈ எபிரேய வேதாகமத்தில்‌ 1,2 சாமுவேலின்‌ புத்தகங்கள்‌ ஒரே புத்தகமாக 
“சாமுவேலின்‌ புத்தகம்‌” என்று வைக்கப்பட்டூள்ளது. 


* Septuagint என்று அழைக்கப்படும்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பில்தான்‌ முதல்‌ 
முறையாக இந்தப்‌ புத்தகம்‌ இரண்டு பத்தகங்களாக பிரிக்கப்பட்டது. 


Pastor. Gabriel Thomasraj aE I க க்கல்‌ 1 அத ACA Church Avadl 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* இவற்றில்‌ எழுதப்பட்ட காரியங்களின்‌ சாட்சியங்களின்‌ அடிப்படையில்‌ பார்க்கும்போது 
1, 2 சாமுவேலின்‌ புத்தகங்கள்‌ சாமுவேலும்‌, நாத்தானும்‌, காத்தும்‌ 
எழுதிவைத்தவற்றை பயன்படுத்தி, தீர்க்கதரிசிகளின்‌ குழுவை சேர்ந்த ஒருவரால்‌ 
தொகுக்கப்பட்டிருக்கக்கூடும்‌. 

* இந்த புத்தகத்தில்‌ இடம்பெறும்‌ முக்கிய நபர்‌ தாவீது 

௩ 1 சாமுவேலில்‌ இடம்பெற்ற முக்கிய நபர்களான தீர்க்கதரிசியாகிய சாமுவேல்‌, சவுல்‌, 
அவனது குமாரன்‌ யோனத்தான்‌ ஆகியோர்‌ மரித்துப்போனார்கள்‌. 


ஈ 2 சாமுவேலில்‌ யோவாப்‌, பச்சேபாள்‌, நாத்தான்‌, அப்சலோம்‌ ஆகியவர்கள்‌ 
குறிப்பிடத்தக்கவர்கள்‌. 

* எழுதப்பட்ட காலம்‌: கிமு 960-க்குப்‌ பின்‌ 

அதிகாரங்கள்‌ : 24 


* வசனங்கள்‌ : 695 


Pastor. Gabriel Thomasraj 5 ப த ACA Church Avadli 


வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


ஈ 1 சாமுவேல்‌ புத்தகம்‌ சுமார்‌ 100 ஆண்டு கால வரலாற்றை சொல்லுகிறது. 

௩ 2 சாமுவேல்‌ புத்தகம்‌ மேலும்‌ 40 ஆண்டு கால வரலாற்றை சொல்லுகிறது. 

* சவுலும்‌, யோனத்தானும்‌ மரித்த நிகழ்வோடும்‌, தாவீது ஜனங்கனை தொகையிட்டு 
அதற்காக கர்த்தரிடத்தில்‌ தண்டனை பெற்ற நிகழ்வோடூம்‌ ஆரம்பிக்கிறது. 

* தாவீதின்‌ 40 ஆண்டுகால ஆட்சியில்‌ 

* எப்ரோனிலிருந்து யூதாவை ஆட்சி செய்தது 7. ஆண்டுகள்‌ 

* எருசலேமிலிருந்து யூதாவையும்‌, இஸ்ரவேலையும்‌ ஆட்சி செய்தது 33 ஆண்டுகள்‌ 


* தாவீதின்‌ வாழ்க்கையை குறித்து 1சாமுவேல்‌ புத்தகம்‌ நிறுத்திய இடத்திலிருந்து 
2சாமுவேல்‌ புத்தகம்‌ தொடருகிறது. 


Pastor. Gabriel Thomasral | | ACA Church Avadll 


தாவீதின்‌ வெற்றிகளும்‌, பிரச்சினைகளும்‌ ்‌ 2 
20/0 010/2 
861410) 08912 
_CHALLENGE— 


தேசத்தின்‌ விரிவாக்கத்தையும்‌ தனிமனிதனின்‌ வீழ்ச்சியையும்‌ சொல்லும்‌ புத்தகம்‌ 

ஈ 1 சாமுவேல்‌ புத்தகம்‌ இஸ்ரவேலில்‌ மன்னராட்சி ஆரம்பித்தை சொன்னது 

ஈ 2 சாமுவேல்‌ புத்தகம்‌ தாவீதின்‌ அரசாட்சியையும்‌, தேவனால்‌ தெரிவு செய்யப்பட்ட தலைமையின்‌ 
கீழ்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ விரிவுபடுத்தப்படுவதையும்‌ சொல்லுகிறது. 

* இந்தப்‌ புத்தகத்தில்‌ இஸ்ரவேல்‌ தாவீதின்‌ முழுமையான ஆளுகைக்குள்‌ கையளிக்கப்பட்டூள்ளது 
சொல்லப்படுகிறது. 

* கிட்டத்தட்ட இந்தப்‌ புத்தகத்தின்‌ அரைப்பகுதி ராஜாவாகிய தாவீதின்‌ வெற்றிகளையும்‌ மீதி 
அரைப்பகுதி அவனது தோல்விகளையும்‌ சொல்லுகிறது. 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


2 சாமுவேலில்‌ முக்கிய பகுதிகள்‌ (அதி 1-10) 7, 
ட [225 DA 
—-CHALLEN - E — 


1. சவுலின்‌ வீட்டாரின்‌ மீதான தாவீன்‌ பெரிய வெற்றி - அதி 1-4 


௮. சவுலுக்காவும்‌, யோனத்தானுக்காகவும்‌ தாவீது துக்கித்தல்‌ அதி 1 
0. தாவீதுக்கும்‌, இஸ்போசேத்திற்கும்‌ இடையே யுத்தம்‌ அதி 2-4 


* முதலாவதாக யூதாவின்‌ கோத்திரத்தார்‌ எப்ரோனில்‌ தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள்‌ அதி 1-4 

௩ யூதாவிற்கு தாவீது ராஜாவானபோதும்‌ வடபகுதியான (இஸ்ரவேல்‌) தேவனைவிட்டு விலகி தங்கள்‌ 
வழக்கத்தின்படி சவுலின்‌ குமாரனான இஸ்போசேத்தை தங்களுக்கு ராஜாவாக தெரிந்துகொண்டார்கள்‌. 

மீதியான கோத்திரத்தாரும்‌ சவுலின்‌ உயிரோடிருந்த குமாரனாகிய இஸ்போசேத்‌ கொல்லப்பட்ட பின்பு 
தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள்‌ (5:1-5) 

* இஸ்போசேத்‌ கொல்லப்பட்ட பின்பு வடக்கில்‌ இருந்த கோத்திரத்தார்கள்‌ தாவீதை முழு தேசத்தையும்‌ 
ஆளும்படி கேட்டுக்கொண்டார்கள்‌. 

௩ தாவீது புதிய தலைநகர்‌ பட்டணமாக எருசலேமை உருவாக்கி ஒரு சோகமான நிகழ்விற்கு பின்பதாக 
தேவனுடைய பெட்டியை அதற்குள்‌ கொண்டுவந்தான்‌. 


Pastor. Gabriel [வொ வ/ | | ACA Church Avadll 


2 சாமுவேலில்‌ முக்கிய பகுதிகள்‌ (அதி 1-10) 2 
Rea. 7.6 2 721 

191210) GEV 

2. தாவீதின்‌ வலிமையான ஆட்சி அதி 5-7 -CHALLENGE- 

8. தாவீது இராஜ்யத்தை ஒன்றுபடுத்துதல்‌ அதி 5 

0. தாவீது தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்குள்‌ கொண்டுவருதல்‌ அதி 6 


இ டு ச டி! 
144 ச்‌ த 


௦. தாவீதுக்கு தேவன்‌ கொடுத்த பெரிய வாக்குத்தத்தம்‌ அதி 7 

* தாவீதின்‌ தலைமைத்துவம்‌ தீர்க்கமானதாகவும்‌, செயல்‌ நிறைந்ததாகவும்‌ இருந்தது 

* எபூசியர்களிடம்‌ இருந்த எருசலேமைக்‌ கைப்பற்றி அதை இராஜதானி பட்டணமாகவும்‌ 
அவனது குடியிருப்பாகவும்‌ மாற்றினான்‌ (5:6-13) 

* சிறிது காலத்திற்கு பின்பு அபினதாபின்‌ வீட்டிலிருந்த தேவனுடைய பெட்டியை 


எருசலேமுக்கு கொண்டூவந்ததினால்‌ தனமீதும்‌, தேசத்தின்‌ மீதும்‌ ஆளுகை 
செய்கிறவர்‌ தேவனே என்பதை வெளியரங்கமாக அங்க்கரித்தான்‌ (அதி 6; சங்‌ 132:3-5) 


* தாவீதின்‌ ஆளுகையின்‌ கீழ்‌ தேவன்‌ தேசத்தை செழிக்கச்‌ செய்தார்‌. 
* தேவன்‌ வாக்குப்பண்ணியபடியே எதிரிகளை முறியடித்தான்‌ (ஆதி 15:18-21 பார்க்கவும்‌) 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


2 சாமுவேலில்‌ முக்கிய பகுதிகள்‌ (அதி 1-10) 


3. தேவனுடைய எதிரிகள்‌ மீதான தாவீதின்‌ பெரிய வெற்றி அதி 8-10 

8. தாவீது மோவாப்பையும்‌, பெலிஸ்தியாவையும்‌, சோபாவையும்‌, சீரியாவையும்‌ 
தோற்கடித்தல்‌ அதி 8 

0. தாவீது மேவிபோசேதிற்கு கருணை காட்டுதல்‌ அதி 9 

௦. தாவீது அம்மோனிய, சீரிய கூட்டணியை தோற்கடித்தல்‌ அதி 10 


பது 
மு [25 Dude 
— - ட H FA LLE N ம்‌ E- ன 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadl 


தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன்‌ 
“பின்பு சவுலைத்‌ தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின்‌ குமாரனாகிய தாவீதை என்‌ இருதயத்துக்கு ஏற்றவனாகக்‌ 
கண்டேன்‌; எனக்குச்‌ சித்தமானவைகளையெல்லாம்‌ அவன்‌ செய்வான்‌ என்று அவனைக்குறித்துச்‌ சாட்சியுங்‌ கொடுத்தார்‌”. அப்‌.13:22 


1. தாவீது கர்த்தரை நேசித்தான்‌ - அவரை ஆராதித்தான்‌ 
எருசலேமுக்குள்‌ தேவனுடைய பெட்டியை கொண்டுவருகையில்‌ ராஜாவாகிய தாவீது “தன்‌ 
முழுப்பலத்தோடும்‌ கர்த்தருக்கு முன்பாக நடனம்‌ பண்ணினான்‌” 2சாமு 16:14-21 


2. தாவீது கர்த்தரை நம்பி அவரிடத்தில்‌ விசாரித்தான்‌ 

1வது விசாரிப்பு: கேகிலாவைக்‌ குறித்து 1சாமு 23:1-3 

2வது விசாரிப்பு: தாவீது கர்த்தரை நோக்கி: நான்‌ அந்தத்‌ தண்டைப்‌ பின்தொடர வேண்டுமா? அதைப்‌ 
பிடிப்பேனா என்று கேட்டான்‌. 1 சாமு 30:8-9 

3வது விசாரிப்பு: தாவீது கர்த்தரை நோக்கி: நான்‌ யூதாவின்‌ பட்டணங்கள்‌ ஒன்றிலே போய்‌ இருக்கலாமா 
என்று விசாரித்தான்‌ 2சாமு 2:1-2 

4வது விசாரிப்பு: பெலிஸ்தருக்கு விரோதமாய்ப்‌ போகலாமா, அவர்களை என்‌ கையில்‌ ஓப்புக்‌ 
கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தபோது 2சாமு 5:17-21 

5வது விசாரிப்பு: பெலிஸ்தர்‌ திரும்பவும்‌ வந்து, ரெப்பாயீம்‌ பள்ளத்தாக்கிலே இறங்கி னார்கள்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்ததற்கு, 2சாமு 5:22-25 

6வது விசாரிப்பு: தாவீதின்‌ நாட்களில்‌ மூன்று வருஷம்‌ ஓயாத பஞ்சம்‌ உண்டாயிருந்தது; அப்பொழுது 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ விசாரித்தான்‌. 2சாமு 21:1 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadll 


தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன்‌ 


3. தாவீது தன்னை தாழ்தினான்‌, மனம்வருந்தினான்‌ 

* மிகப்‌ பாரதூரமான பாவத்தை தாவீது செய்திருந்தபோதும்‌ அவன்‌ தேவனுக்கு முன்பாக தன்னை 
தாழ்த்தி மனம்வருந்தினான்‌ சங 51 

* ஜனங்களை தொகையிட்ட பாவத்திற்காக மனம்வருந்தினான்‌ 2சாழு 24:14-17 


4. தாவீது மனதுருக்கமும்‌, தாராள குணமுள்ளவனாயுமிருந்தான்‌ 

* யோனத்தானின்‌ குடும்பத்தை பாதுகாப்பதாக வாக்களித்திருந்தான்‌ 1சாமு 20:15-16 

* பின்னாட்களில்‌ மீந்திருக்கிற சவுல்‌, யோனத்தான்‌ குடும்பத்தாருக்கு தான்‌ எந்தவிதத்தில்‌ 
உதவிசெய்யலாம்‌ என்ற விசாரித்தான்‌(வச1) அவ்வாறே செய்தான்‌ (வச11-12) 2சாழு 9:1-13 


2 
(edd 170 Bibl 


ணக - 


Pastor. Gabriel Thomasral I | | ACA Church Avadl 


சொந்த வாழ்க்கையின்‌ வீழ்ச்சி 


தாவீதின்‌ அநேக மனைவிகள்‌ ்‌ 5, 62 
மீகாள்‌ - சவலின்‌ குமாரத்தி (1சாமு 18:27) ILC 4 

ஸ்ர | கூ" ச a | RATT 

. யெஸரயேல்‌ ஊராளான அகினோவாம்‌ (1சாமு 25:43) (01 :240/ (015815 


1. 

2 [ AVS 
3. கார்மேல்‌ ஊராளான அபிகாயில்‌ (நாபாலின்‌ முன்னாள மனைவி) (1சாமு 25:42) ரை நனை 
4. கேசூரின்‌ ராஜாவான கல்மாய்‌ குமாரத்தியாகிய மாக்காள்‌ (சாமு 3:3) க ததை சை 
5. ஆக்த்‌ (சோமு 3:4) 

6. அபித்தால்‌ (சாமு 3:4) 

7. எக்லாள்‌ (சாமு 3:5) 

8. எலியாமின்‌ மகளான பத்சேபாள்‌ (2சாமு 12:24) 

மேலும்‌ பல மறுமனையாட்டிகளும்‌ இருந்தார்கள்‌ (1நாளா 3:9) 


1 நாளா 3:1-4 
* தாவீதின்‌ முதல்‌ 7 மனைவிகளும்‌ எப்ரோனில்‌ 6 பிள்ளைகளை பெற்றார்கள்‌ 
ஈ 8வது மனைவியான பத்சோபள்‌ எருசலேமில்‌ 1வது குமாரனின்‌ இறப்பிற்கு பின்பதாக 4 குமாரர்களை பெற்றாள்‌ 
* மற்ற மனைவிகள்‌ மேலும்‌ 9 குமாாரர்களை பெற்றார்கள்‌ 
௩ தாவீதிற்கு பிறந்தவர்கள்‌ - 19 குமாரர்களும்‌, பல குமாரத்திகளும்‌ (குமாரத்திகளில்‌ ஒருத்தி தாமார்‌) 
* முதலாவது தாவீது திருமணமான பெண்ணான பத்சேபாளுடன்‌ விபச்சாரப்‌ பாவத்தில்‌ ஈடுபட்டான்‌. அவள்‌ 
கர்ப்பவதியானாள்‌. 
* இது பல காரியங்களுக்கான தொடக்கமாகி தாவீதின்‌ குடும்பம்‌ சீட்டுக்கட்டுப்போல சரிந்தது. 
* தாவீது பாவத்திற்காக மனம்வருந்தியதை சங்‌ 51 சொல்லுகிறது. ஆனாலும்‌ பாவத்தின்‌ விளைவுகள்‌ தொடர்ந்தன. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


குடும்ப வாழ்க்கையின்‌ வீழ்ச்சி 


அதிகாரங்கள்‌ 11முதல்‌ 24வரை இராஜாவாகிய தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ அவன்‌ செய்த பாவங்களையும்‌ அவை 
தேசத்தை எவ்வாறு பாதித்தது என்பதையும்‌ பார்க்கிறோம்‌. 


௩ தாவீதிற்கு பிறந்த குழந்தை மரித்தல்‌ 2சாமு 12:18 
௩ தாவீதின்‌ குமாரனாகிய அம்னோன்‌ அவனது சகோதரனால்‌ கொல்லப்படுதல்‌ 2சாழு 13:21-38 
ஈ தாவீதின்‌ குமாரத்தியாகிய தாமார்‌ கற்பழிக்கப்படுதல்‌ 2சாமு 13:14 
* தாவீதிற்கு எதிராக அவனது பாசத்திற்குரிய குமாரன்‌ அப்சலோம்‌ எழும்பி அரசாட்சிக்கு எதிராக சூம்ச்சி 
செய்தல்‌ அதி 14-19 
* தாவீது குறிப்பிட்ட காலம்வரை அரசாட்சியை இழத்தல்‌ 
* தாவீதின்‌ குமாரன்‌ அதோனியா அவனது சகோதரன்‌ சாலொமோனால்‌ கொல்லப்படுதல்‌ 
௩ தாவீது பத்சேபாளோடூ விபச்சாரம்‌ செய்து தேவனுக்கு விரோதமாக பாவம்‌ செய்ததால்‌ இவைகள்‌ சம்பவித்தது 
* இந்த பாவத்திற்கான தண்டனை: “பட்டயம்‌ என்றென்றைக்கும்‌ உன்‌ வீட்டைவிட்டு விலகாதிருக்கும்‌ ”. 
“உனக்குப்‌ பிறந்த பிள்ளை நிச்சயமாய்ச்‌ சாகும்‌” 2சாமு 12:10-15 
௦ அம்னோன்‌ தாமாரை கற்பழித்தான்‌ 
௦ அப்சலோம்‌ அம்னோனைக்‌ கொன்றான்‌ 
௨ சாலொமோன்‌ அதோனியாவை கொன்றான்‌ 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadli 


2 சாமுவேலில்‌ முக்கிய பகுதிகள்‌ (அதி 11-24) 


* தாவீது விபச்சாரம்‌ செய்தலும்‌ கொலை செய்தலும்‌ அதி 11 22722 (22௮. DUO 
* தாவீதின்‌ மீது தேவனின்‌ நியாயத்தீர்ப்பு 12:1-23 161410) 651 
* சாலொமோனின்‌ பிறப்பு 12:24-25 -CHALLENGE- 


* அம்மோனியர்களின்‌ தோல்வி 12:26-31 

* தாமாரின்‌ கற்பழிப்பும்‌, அம்னோனின்‌ மரணமும்‌ அதி 13 
ஈ சேபாவின்‌ எதிர்ப்பு அதி 20 

* மூன்று ஆண்டுகள்‌ பஞ்சம்‌ 21:1-14 

௩ பெலிஸ்தர்களின்‌ தோல்வி 21:15-22 


தாவீதின்‌ பெரிய விசுவாசம்‌, பெரிய பலம்‌, பெரிய பாவம்‌ (அதி 22-24) 


8. பெரிய விசுவாசம்‌: தாவீதின்‌ துதியின்‌ சங்கீதம்‌ 22:1-23:7 
0. பெரிய பலம்‌: தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ 23:8-39 
௦. பெரிய பாவம்‌: ஜனங்களை தொகையிட்டதினால்‌ உண்டான தண்டனை அதி 24 


Pastor. Gabriel [வொ வ/ | | I | ACA Church Avadll 


_ CHALLENGE - 


இராஜாக்களின்‌ முதலாம்‌ புத்தகம்‌ 
இஸ்ரவேலின்‌ வீழ்ச்சியின்‌ ஆரம்பம்‌ 


“இராஜாக்களின்‌ புத்தகம்‌'' என்று பெயர்‌ பெற காரணம்‌ Aad, (2 0 
ள்‌ 


* 1ம்‌, 2ம்‌ இராஜாக்களின்‌ புத்தகங்கள்‌ ஆரம்பத்தில்‌ எழுதப்பட்டபோது ஒரே 
புத்தகமாகவே இருந்தது. 

* எபிரேய வேதாகமத்தில்‌ சாமுவேலின்‌ புத்தகம்‌ 
நிறுத்திய இடத்திலிருந்து இராஜாக்களின்‌ புத்தகம்‌ சம்பவங்களை விபரிக்கிறது. 


* கிரேக்க மொழிபெயர்ப்பான Setயagint இதை இரண்டு புத்தகங்களாளக பிரித்தது. 
ஜெரோம்‌ அவர்களால்‌ இலத்தீன்‌ மொழியில்‌ மொழிபெயர்க்கப்பட்ட Vயlsate என்று 
அழைக்கப்படும்‌ வேதாகமத்தில்‌ இந்தப்‌ புத்தகத்திற்கு இராஜாக்கள்‌ என்று 
பெயரிட்டார்‌. அதை தழுவி ஆங்கில மொழிபெயர்ப்பில்‌ “ஈiறூ5” என்று 
அழைக்கப்பட்டதை தமிழில்‌ இராஜாக்களின்‌ புத்தகம்‌ என்று அழைக்கிறோம்‌. 


Pastor. Gabriel Thomasraf | = | ACA Church Avadll 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* 1ம்‌, 2ம்‌ இராஜாக்களின்‌ புத்தகங்கள்‌ யாரால்‌ எழுதப்பட்டவை என்று 
அறியப்படவில்லை. எஸ்றா, எசேக்கியேல்‌, எரேமியா ஆகியவர்களில்‌ ஒருவர்‌ இதை 
எழுதியிருக்கலாம்‌ என்று சில வேத விளக்கவுரையாளர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


௩ 400 ஆண்டுகளுக்கு மேலான கால வரலாற்றை உள்ளடக்கியிருப்பதால்‌ இதை 
தொகுப்பதற்கு பல்வேறு மூல ஆவணங்களும்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
* அதிகாரங்கள்‌ 22 


* வசனங்கள்‌ 816 


Pastor. Gabriel Thomasral I | | ACA Church Avadll 


வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


* 1 இராஜாக்களின்‌ புத்தகம்‌ 120 ஆண்டுகால சம்பவங்களை சொல்லுகிறது. 

* 2 சாமுவேலின்‌ புத்தகம்‌ ராஜாவாகிய சவுல்‌ மரணத்தோடு ஆரம்பிக்கிறது. 

ஈ 1 இராஜாக்களின்‌ புத்தகம்‌ ராஜாவாகிய தாவீது மரணத்தோடு ஆரம்பிக்கிறது. 

* சவுல்‌ யுத்தக்களத்தில்‌ தற்கொலை செய்துகொண்டு இறந்தான்‌. 

* ஆனால்‌ தாவீதோ தனது படுக்கையில்‌ மரித்து எருசலேமில்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டான்‌. 

* 1 இராஜாக்களின்‌ புத்தகம்‌ சாலொமோனின்‌ ஆளுகையில்‌ ஆரம்பித்து (கிமு 971) 
அகாசியாவின்‌ ஆளுகை (கிமு 851) வரையுள்ள வரலாற்றை பதிவுசெய்துள்ளது. 

* இந்த காலப்பகுதியில்‌ கிமு 931 முக்கிய இடத்தை பெறுகிறது. இந்த 
ஆண்டிலேதான்‌ தாவீது, சாலொமோன்‌ 
காலத்தில்லக்கியமாய்‌ இருந்த இராஜ்யம்‌ இரண்டு இராஜ்யங்களாக பிளவுபட்டது. 

* இஸ்ரவேலாகிய வடக்கு இராஜ்யம்‌ - 10 கோத்திரங்கள்‌ 

* யூதாவாகிய தெற்கு இராஜ்யம்‌ - 2 கோத்திரங்கள்‌ 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadli 


| த்‌ 

பொதுவான பார்வை (el ile Bill 
1461210167 
பபபல. 


1. தாவீதின்‌ மரணம்‌ அதிகாரங்கள்‌ 1-2 
A. அதோனியாவின்‌ திட்டத்தின்‌ தோல்வியும்‌, சாலொமோன்‌ ராஜாவாகுதலும்‌ அதி 1 
B. சாலொமோனுக்கு தாவீதின்‌ ஆலோசனையும்‌, தாவீதின்‌ மரணமும்‌, தலைமைத்துவ மாற்றமும்‌ 
அதி 2 
11. சாலொமோனின்‌ அரசாட்சியின்‌ மேன்மை அதி 3-11 
A. ஞானத்திற்காக சாலொமோன்‌ ஜெபித்தல்‌ அதி 3-4 
B. ஆலயத்தை கட்டுதல்‌ அதி 5-8 
C. சாலொமோனின்‌ புகழ்‌ அதி 9-10 
19. சாலொமோனின்‌ வீழ்ச்சியும்‌, மரணமும்‌ அதி 11 
111. இஸ்ரவேல்‌, யூதா என்று இரண்டு இராஜ்யங்களாக பிரிதல்‌ அதி 12-15 
IV. எலியாவின்‌ வருகையும்‌ ஆகாப்‌ ராஜாவுடனான முரண்பாடும்‌ அதி 16-21 
V. ஆகாப்‌ ராஜாவின்‌ மரணம்‌ அதி 22 


வடி... ர அது RES 00 ACA Church Avadi 


இஸரவேல, யூதா எனனும்‌ இரண்டு இராஜயங்கள்‌ 


* பென்யமீன்‌ கோத்திரத்தை சேர்ந்த சவுலை, சாமுவேல்‌ முதலாவது இராஜாவாக 
அபிஷேகித்தல்‌. 12 கோத்திரத்தார்‌ இணைந்து இஸ்ரவேல்‌, யூதா என்னும்‌ 
ஐக்கிய இராஜ்யத்தை உருவாக்குதல்‌. 


* சவுலின்‌ ஆட்சி இடைநிறுத்தப்பட்டு அவனது ஆளுகை இன்னொரு ராஜவம்சத்திற்கு 
கொடுக்கப்படுதல்‌. 


* யூதா கோத்திரத்தானான தாவீது தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டு சாமுவேலால்‌ 
அபிஷேகிக்கப்படுகல. 

* சவுலும்‌ அவனது 3 குமாரர்களும்‌ மரித்துப்போன பின்‌ மீதியிருந்த குமாரனான இஸ்போசேத்‌ 
11 கோத்திரத்தாரை ஆளுகை செய்தான்‌. 

* தாவீது யூதா கோத்திரத்திற்கு ராஜாவானான்‌. 

* இஸ்போசேத்‌ கொல்லப்படுவதற்கு முன்‌ இரண்டு ஆண்டுகள்‌ மாத்திரமே ஆட்சி செய்தான்‌. 

* இஸ்போசேத்தின்‌ மரணத்திற்கு பின்பு தாவீது இஸ்ரவேலின்‌ 12 கோத்திரங்கள்‌ இணைந்த 
ஐக்கிய இராஜ்யத்தின்‌ ராஜாவானான்‌. 

* தாவீதின்‌ குமாரனான சாலொமோன்‌ தாவீதிற்கு பின்பு பதவிக்கு வந்து ஐக்கிய இராஜ்யத்தை 
40 ஆண்டுகள்‌ ஆண்டான. 

* சாலொமோனின்‌ குமாரனான ரெகொபெயாமின்‌ நாட்களில்‌ இராஜ்யம்‌ இரண்டாய்‌ பிளவுபட்டது. 


Pastor. Gabriel Thomasra/ | ACA Church Avadll 


இஸரவேல, யூதா எனனும்‌ இரண்டு இராஜயங்கள்‌ A he BAe 


EVES 

* 10 கோத்திரங்களுடன்‌ சீகேம்‌, சமாரியா பட்டணங்களை உள்ளடக்கிய இஸ்ரவேலாகிய 
வடக்கு இராஜ்யமாகவும்‌, 2 கோத்திரங்களுடன்‌ எருசலேமை தலைநகராகக்கொண்டு 
யூதாவாகிய தெற்கு இராஜ்யமாகவும்‌ பிளவுபட்டது. 

* இஸ்ரவேலாகிய வடக்கு இராஜ்யம்‌ 19 ராஜாக்களாலும்‌, யூதாவாகிய 
தெற்கு இராஜ்யம்‌ 19 ராஜாக்களாலும்‌ 1 ராணியாலும்‌ ஆளப்பட்டது. 

* இஸ்ரவேலாகிய வடக்கு இராஜ்யம்‌ 5 வெவ்வேறு ராஜவம்சங்களாலும்‌, யூதாவாகிய 
தெற்கு இராஜ்யம்‌ தாவீதின்‌ வழிவந்த ஒரே ராஜவம்சத்தாலும்‌ ஆளப்பட்டது. 

* இஸ்ரவேல்‌, யூதா இராஜ்யங்களின்‌ ராஜாக்களில்‌ அதிகமானவர்கள்‌ கர்த்தருக்கு 
தொடர்ந்து கீழ்ப்படியாதவர்களாகி விக்கிரக வழிபாடூகளுக்குள்‌ விழுந்தார்கள்‌. 

* இஸ்ரவேலாகிய வடக்கு இராஜ்யம்‌ (இது இஸ்ரவேல்‌ அலலது சமாரியா அல்லது 
எப்ராயீம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌) அசீரிய பேரரசினால்‌ கிமு 731ல்‌ கைப்பற்றபட்டது. 

* யூதாவாகிய தெற்கு இராஜ்யம்‌ (இது யூதா என்றும்‌ அழைக்கப்படும்‌) பாபிலோனிய 
பேரரசினால்‌ கிமு 731ல்‌ கைப்பற்றபட்டது. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப த ACA Church Avadli 


 ASSYRAN EMPIRE” 


Danas ௦ 


பிளவுபட்ட இராஜ்யம்‌ ONC / ததத a 


ARAM-DAMASCUS , 


Oo Umomim 
Mediterranean HE 


Sea 


ARAMEAN 


AMMON 
௦ஷ்ண்‌ Ammon 


NABATU TRIBES 


KINGDOM OF EDOM 


1 இராஜாக்களில்‌ உள்ள பிளவுபட்ட இராஜ்யத்தின்‌ ராஜாக்கள்‌ 


THE UNITED KINGDOM (120 Yrs) 


யூதாவாகிய தெற்கு இராஜ்யம்‌ - 345375 


| 1. ரெகோபெயாம்‌ - சாலொமோனின்‌ குமாரன்‌ 17 yrs 


2. அபியா - ரெகோபெயாமின்‌ குமாரன்‌ 


3. ஆசா - அபியாமின்‌ குமாரன்‌ 


4. யோசபாத்‌ - ஆசாவின்‌ குமாரன்‌ 


5. யோராம்‌ - யோசபாத்தின்‌ குமாரன்‌ 
அத்தாலியாளின்‌ கணவன்‌ 


6. அகாசியா - யோராமின்‌ குமாரன்‌ 


Pastor. Gabriel Thomasral 


தாவீது சாலொமோன்‌ | 


ல்‌ 
(40 years) mm (40 years) = (40 years) 


இஸ்ரவேலாகிய வடக்கு இராஜ்யம்‌- 210 Yா5 


1. யெரோபெயாம்‌ - இஸரவேலை 


பிரிவினைக்கு இட்டுசசென்றவன்‌ 22 yrs 


2 yrs 
24 yrs 
2 yrs 
7 days 
12 yrs 


7. ஆகாப்‌ - உம்ரியின்‌ குமாரன்‌ யேசபேலின்‌ கணவன்‌ 22 yrs 


8. அகசியா - ஆகாபின்‌ குமாரன்‌ 2 vrs 


9. யோராம்‌ - ஆகாபின்‌ குமாரன்‌ 


12 yrs 


ACA Church Avadi - 


்‌] 
THE DIVIDED KINGDOM A 


அ 


ச. 
எடி சவூதி 
பதத க. ௪ 
. ர 
ன்‌ அ அணி. 
.... அது ட அவை. 
1-2. 
22737 - Ke 
த = 
௯ 
இ 
அத... 
௫. 
௯ இ 
௫ 
உ 
ட 
ட 
A 
த - 
பூ ப்‌ ச ௫ 
ன 
ஸ்ரீ 
ன்‌ 
௬ இ 
இத. 
ய்‌ 


ரூ 
Mediterranean Sea த 


ராஜாவாகிய சாலொமோனின்‌ வீழ்ச்சி 


1. அளவுக்கதிகமான பெருக்கம்‌ -CHALLENGE - 
* பொன்னும்‌, வெள்ளியும்‌: சாலொமோன்‌ பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ திரளாக சேர்த்தான்‌ (10:14-21,27) 
* ஆயிரக்கணக்கான குதிரைகள்‌: சாலொமோன்‌ எகிப்திலிருந்து திரளாக குதிரைகளை வாங்கிச்‌ சேர்த்தான்‌ (10:26,28-29) 


* ஆயிரம்‌ மனைவிகள்‌: சாலொமோன்‌ வேறுதேசத்து ராஜாக்களின்‌ குமாரத்திகள்‌ 700 பேரை திருமணம்‌ செய்திருந்தான்‌. 
அவனுக்கு 300 மறுமனையாட்டிகளும்‌ இருந்தார்கள்‌ (11:1-3) 


தேவன்‌ மோசேயைக்‌ கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தபோது எதிர்காலத்தில்‌ உருவாகும்‌ தேசம்‌ தனக்கு ஒரு ராஜா 
வேண்டுமென்று கேட்பார்கள்‌ என்பதை அறிந்திருந்தார்‌. ஆகவே ராஜாக்களுக்கான கட்டளைகளையும்‌ தேவன்‌ கொடுத்திருந்தார்‌ 


உபா 17:14-20 

1. “அவன்‌ அநேக குதிரைகளைச்‌ சம்பாதியாமலும்‌, அநேக 
எகிப்திற்குப்‌ போகப்பண்ணாமலும்‌ இருக்கக்கடவன்‌ ” 

2. “அவன்‌ இருதயம்‌ பின்வாங்கிப்‌ போகாதபடி அவன்‌ அநேகம்‌ ஸ்திரீகளைப்‌ படைக்கவேண்டாம்‌; ” 

“வெள்ளியும்‌ பொன்னும்‌ தனக்கு மிகுதியாய்ப்‌ பெருகப்பண்ணவும்‌ வேண்டாம்‌”. 

4. “அவன்‌ தன்‌ சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கும்போது.... அவன்‌ இருதயம்‌ பின்வாங்கிப்‌ போகாதபடி.....இந்த நியாயப்பிரமாணத்தின்‌ 
எல்லா வார்த்தைகளையும்‌, இந்தக்‌ கட்டளைகளையும்‌ கைக்கொண்டு, இவைகளின்படி செய்வதற்காகத்‌ தன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும்பொருட்டு.... நியாயப்பிரமாண நூலைப்பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி, 
தன்னிடத்தில்‌ வைத்துக்கொண்டு, தன்‌ ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ அதை வாசிக்கக்கடவன்‌ ” 


நதிமொழிகள்‌:30:7-9 


7. இரண்டு மனு உம்மிடத்தில்‌ கேட்கிறேன்‌; நான்‌ மரிக்கும்பரியந்தமும்‌ அவைகளை எனக்கு மறுக்காமல்‌ தாரும்‌. 8. மாயையையும்‌ 
பொய்வசனிப்பையும்‌ எனக்குத்‌ தூரப்படுத்தும்‌; தரித்திரத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ எனக்குக்‌ கொடாதிருப்பீராக.9. நான்‌ பரிபூரணம்‌ 
அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ யார்‌ என்று சொல்லாதபடிக்கும்‌; தரித்திரப்படுகிறதினால்‌ திருடி, என்‌ தேவனுடைய நாமத்தை 
வீணிலே வழங்காதபடிக்கும்‌, என்‌ படியை எனக்கு அளந்து என்னைப்‌ பங்குப்‌ 


குதிரைகளைச்‌ தனக்குச்‌ சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களைத்‌ திரும்ப 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadll 


ராஜாவாகிய சாலொமோனின்‌ வீழ்ச்சி eta [ihe Bd 


2. தாராளவாத இறையியல்‌ -CHLLENGE - 
*சாலொமோன தேவனுடைய ஆலயத்தை கட்டினான்‌ 1இரா 6:1-14 

சாலொமோன்‌ அஸ்தரோத்திற்கும்‌, மில்கோமிற்கும்‌, காமோசுக்கும்‌ மேடைகளை கட்டினான்‌ 1இரா 11:5,7 
ஈ*சாலொமோன்‌ தனது காலத்திய பாரம்பரிய அறிவைக்‌ காட்டிலும்‌ அதிக அறிவுடைய வனாயிருந்து, தாராளவாத கருத்தியல்‌ 
சிந்தனை கொண்டவனாக தனது நம்பிக்கைகளில்‌ சமரசம்‌ செய்துகொண்டான்‌. 

* அவனது ககப்பனாகிய தாவீது தேவனைவிட்டு பின்வாங்கிப்போய்‌ விசுவாசத்துரோகம்‌ செய்வதை குறித்த எற்கனவே 
எச்சரித்திருந்தான்‌. 

* ந என்ன செய்தாலும்‌, ந எங்கே போனாலும்‌, எல்லாவற்றிலும்‌ புத்திமானாயிருக்கிறதற்கும்‌, கர்த்தர்‌ என்னைக்குறித்து: உன்‌ 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு ஆத்துமாவோடும்‌ எனக்கு முன்பாக உண்மையாய்‌ நடக்கும்படிக்குத்‌ 
தங்கள்‌ வழியைக்‌ காததுககொண்டால்‌, இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருககததகக புருஷன 
உனக்கு இல்லாமற்போவதில்லை என்று சொன்ன வார்த்தையைத்‌ கதிடப்படுத்துகிறதற்கும்‌, மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடி, ந உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, கற்பனைகளையும்‌, நியாயங்களையும்‌, சாட்சிகளையும்‌ 
கைக்கொள்ள, அவர்‌ வழிகளில்‌ நடக்கும்படிக்கு அவருடைய காவலைக்‌ காப்பாயாக. (1இரா 2:3-4) 

* மோசம்போகாதிருங்கள்‌; ஆகாத சம்பாஷணைகள்‌ நல்லொழுக்கங்களைக்‌ கெடுக்கும்‌. 1கொரி 15:33 

* அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன்‌ பிணைக்கப்படாதிருப்பீர்களாக; நீதிக்கும்‌ அநதிக்கும்‌ சம்பந்தமேது? ஒளிக்கும்‌ இருளுக்கும்‌ 
ஐக்கியமேது? 2 கொரி 6:14 

* ஆகையால்‌ கர்த்தர்‌ சாலொமோனை நோக்கி: நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்ட என்‌ உடன்படிக்கையையும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ 
ந கைக்கொள்ளாமற்போய்‌ இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, அதை உன்‌ 
ஊழியக்காரனுக்குக்‌ கொடுப்பேன்‌. (1இரா 11:11) 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


ராஜாவாகிய சாலொமோனின்‌ வீழ்ச்சி Kaul ie 216 


_CHALLENGE-— 


3. அதிகார துஷ்பிரயோகம்‌ 
* ஆடம்பரத்தில்‌ பார்வோன்களைப்போல நடந்துகொண்டுதமல்லாமல்‌ பார்வோன்களைப்‌ போலவே மனிதர்களின்‌ பாடுகளை 
அவன்‌ கண்டுகொள்ளவில்லை. திரளான எண்ணிக்கையில்‌ ஜனங்களை மரங்களை வெட்ட காட்டிற்கு அனுப்பியதோடு, 
குவாரிகளில்‌ இருந்து கற்களை வெட்டியெடுக்கும்‌ கடின பணிக்கும்‌ அனுப்பினான்‌. 

* இஸரவேலரும்‌ கடின வேலைக்கு பலவந்தப்படுத்தபட்டார்கள்‌. 

* சாலொமோன்‌ ஆலயத்தை கட்டினாலும்‌ அது அவனுக்கு பெரிய செலவை உண்டுபண்ணவில்லை. ஆலயத்தை 
கட்டகூடாதபடி விலக்கப்பட்ட தாவீது ஆலயக்‌ கட்டுமானத்திற்கான பொருட்களை பெருமளவில்‌ ஏற்கனவே சேகரித்து 
வைத்திருந்ததோடு அதற்கான வேலையாட்களையும்‌ தயார்‌ செய்திருந்தான்‌. (1நாளா 22:2-4) 

* ஆலயத்தை கட்டுதல்‌ அதி 5-8 

ஈ 30,000 இஸ்ரவேலர்கள்‌ 150,000 கானானியர்கள்‌ 550 மேற்பார்வையாளர்கள்‌ 3500 உதவியாளர்கள்‌ 

* இரண்டாவது அரண்மனையை கட்டியதுதான்‌ பிரச்சினைக்கான மூலகாரணமாய்‌ அமைந்தது. 

சாலொமோன்‌ தனது தகப்பனின்‌ வீட்டில்‌ வாழுவது போதும்‌ என்று இராமல்‌ தனது 700 மனைவிகளுக்காகவும்‌ 300 
மறுமனையாட்டிகளுக்காகவும்‌ மிகப்‌ பிரமாண்டமான அரண்மனையை கட்டூவித்தான்‌ (1இரா 7:1-11) 


Pastor. Gabriel Thomasral | | ACA Church Avadll 


7/ 


ராஜாவாகிய சாலொமோனின்‌ வீழ்ச்சி RE Bibl 


_CHALLENGE — 


சாலொமோன்‌ கட்டிய வேறு கட்டுமானங்கள்‌ (அதி 7) 


3 


அவனது சொந்த அரணமனை (7:1) 

லீபனோன்‌ வனம்‌ என்னும்‌ மாளிகை (7:2) 

பார்வோனின்‌ குமாரத்திக்கான மாளிகை (7:8) 

தேவாலய வாசல்‌ மண்டபத்தின்‌ தூண்கள்‌ (7:21) 
ஆலயத்திற்காக வெண்கலக்‌ கடல்‌ என்னும்‌ தொட்டி (7:23) 
பத்து வெண்கலக்‌ கொப்பரைகள்‌ (7:38) 

ஆலயத்துக்குத்‌ தேவையான பணிமுட்டுகள்‌ (7:48,49) 


K XX XK XK % 


ஈ ஒரு ஒப்பீடு; அவனுக்கான அரண்மனையைக்‌ கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம்‌ 13 ஆண்டுகள்‌. ஆனால்‌ ஆலயத்தை 
கட்ட எடுத்துக்கொண்ட காலம்‌ 7 ஆணடுகள்‌ மட்டுமே 

* பார்வோன்‌ தனது குமாரத்திக்கு கொடுத்த வரதட்சணை (9:15-17) 

அவனது மனமகிழ்ச்சிக்காக ஜனங்களை ஓடுூக்கினான்‌. 

* அவனது அடங்காத ஆசை அவனது வீழ்ச்சிக்கு வழிகோலியதுமல்லாமல்‌ அவனைத்‌ தொடர்ந்து வந்த சந்ததியையும்‌ 
பாதித்தது. 

* இறுதியில்‌ இராஜ்யம்‌ இரண்டாக பிளவுபட்டுப்போக வழிவகுத்தது. 


Pastor. Gabriel [வொ வ/ | | ACA Church Avadll 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 1: 


தாவீது வயது முதிர்ந்தவனாகி பலவீனப்பட்டு படுக்கை கிடையானான்‌. அதோனியா என்னும்‌ அவனது குமாரன்‌ இந்த சந்தர்ப்பத்தை 
பயன்படுத்தி அரசாட்சிக்கு வர முயன்றான்‌. நாத்தானும்‌, பச்சேபாளும்‌ கொடுத்த அழுத்தத்தின்‌ நிமித்தமாய்‌ தாவீது சாலொமோனை 
ராஜாவாக்கினான்‌. 


அதிகாரம்‌ 2: 

தாவீது சாலொமோனுக்கு கொடுத்த கட்டளைகள்‌ (வச2,3) சாலோமோனைக்‌ குறித்த அவனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. 
அரண்மனையின்‌ சுகபோகங்களிலும்‌ ஆடம்பரங்களிலும்‌, சொகுசுகளிலும்‌ வளர்க்கப்பட்ட ஒருவனை தனது வாரிசாக நியமிப்பதற்கு 
தாவீதிற்கு இருந்த தயக்கத்தை வெளிப்படுத்துகிறது. தாவீதின்‌ மரணம்‌ ஒரு சோக நிகழ்வாக ஆவணப்படுத்தப்பட்டூள்ளது. 
அதோனியாவின்‌ சதித்திட்டம்‌ பதசேபாளிடத்தில்‌ அவன்‌ பண்ணிய விண்ணப்பத்தில்‌ வெளியானது. அதோனியா கொல்லப்பட்டான்‌. 
அபியத்தர்‌ ஆசாரிய பதவியிலிருந்து விலக்கப்பட்டான்‌, யோவாப்‌ தப்பியோடியபோதும்‌ பிடிக்கப்பட்டு கொலைசெய்யப்பட்டான்‌. 
சாலொமோன்‌ பெனாயாவை படைத்தலைவனாக்கி சாதோக்கை ஆசாரியனாக்கினான்‌. தாவீதை தூஷித்த சவுலின்‌ வீட்டானாகிய 
சிமேயி கொல்லப்பட்டான்‌. 


அதிகாரம்‌ 3: 

சாலொமோன்‌ பார்வோனின்‌ குமாரத்தியை திருமணம்‌ செய்தான்‌. ஆனால்‌ இந்த காலகட்டத்தில்‌ அவன்‌ தேவனை நேசித்தான்‌ 
(வச3). அவன்‌ சமரசபோக்கை கடைப்பித்ததை இந்த திருமணம்‌ காண்பிக்கிறதோடு தேசத்திலிரந்த விக்கிரகங்களையும்‌ அவன்‌ 
அகற்ற தவறினான்‌. சாலொமோன்‌ ஞானத்திற்காக வேண்டுதல்‌ செய்தான்‌. அவனது வேண்டுதல்‌ அரசியல்‌ 
ஞானத்திற்காக இருந்ததேயன்றி ஆவிக்குரிய பகுத்தறிவுக்காக இருக்கவில்லை. 


அதிகாரம்‌ 4: 

சமாதானமும்‌, செழிப்பும்‌ வார்த்தைகளாக இல்லாமல்‌ அனுபவங்களாயின (வச20,25,26). சாலொமோன்‌ சமாதானத்தின்‌ 
அதிபதியாக இருந்தான்‌. தாவீதோ யுத்தவீரனாக இருந்தான. சாலொமோனின்‌ ஞானம்‌ பிரசித்திபெற்றதாயிருந்தது. அவன்‌ எந்தத்‌ 
துறைகளில்‌ விஷேசமானவனாக இருந்தான்‌ என்பதை வச 32-34ல காண்க. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 5: 

சாலொமோன்‌ ஆலயத்தை கட்ட தீருவின்‌ ராஜாவான ஈராமின்‌ உதவியை நாடினான்‌. அவனது வேலையாட்கள்‌ கட்டிடகலை 
நிபுணர்களாயிருந்தார்கள்‌. அந்தப்‌ பணிக்கு 30,000 இஸ்ரவேலர்கள்‌ 150,000 கானானியர்கள்‌ 550 மேற்பார்வையாளர்கள்‌ 3500 
உதவியாளர்கள்‌ தேவைப்பட்டார்கள்‌. 


அதிகாரம்‌ 6: 

சாலொமோன்‌ ஆலய கட்டுமானபணியை ஆரம்பித்தல்‌. வனாந்திர ஆசாரிப்புக்கூடார வடிவமைப்பில்‌ கட்டப்பட்டாலும்‌ அதன்‌ அளவு 
அதைவிட இருமடங்காயிருந்தது. அது அலங்காரமானமாயும்‌, விரிவானதாயும்‌, பெரும்‌ பொருட்செலவு உள்ளதாயும்‌ இருந்தது. 
ஆலய கட்டுமானத்தின்‌ வர்ணனை வச 7ல்‌ குறிப்பிடப்படுகிறது. ஆலயத்தை கட்டிமுடிக்க 7 ஆண்டுகள்‌ பிடித்தது (வச38). மையப்‌ 
பகுதியில்‌ அமைந்த ஆலயத்தை சுற்றிலும்‌ பல கட்டிடங்கள்‌ எழுப்பப்பட்டன. ஆலயத்தின்‌ கட்டுமான பணிக்கு செலவான 
தொகையை இன்றைய அமெரிக்க டாலர்களில்‌ கணக்கிட்டால்‌ அது $2,450,000,000 முதல்‌ $4,900,000,000 வரை. 


அதிகாரம்‌ 7: 

சாலொமோன்‌ வேறு கட்டுமான பணிகளையும்‌ செய்தான்‌. அவனது சொந்த அரண்மனையை 13 ஆண்டுகள்‌ கட்டினான்‌ 
(7:1).லீபனோன்‌ வனம்‌ என்னும்‌ மாளிகை (7:2) பார்வோனின்‌ குமாரத்திக்கான மாளிகை (7:8) தேவாலய வாசல்‌ மண்டபத்தின்‌ தூ 
ண்கள்‌ (7:21) ஆலயத்திற்காக வெண்கலக்‌ கடல்‌ என்னும்‌ தொட்டி (7:23) பத்து வெண்கலக்‌ கொப்பரைகள்‌ (7:38) ஆலயத்துக்குத்‌ 
தேவையான பணிமுட்டுகள்‌ (7:48,49) போன்றவற்றை செய்தான்‌. 


அதிகாரம்‌ 8: 
தேவனுடைய பெட்டி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ கொண்டுவந்து வைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதும்‌ தேவனுடைய மகிமை 


ஆலயத்தை நிரப்பியது (வச10,11) 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 9: 

கர்த்தர்‌ சாலொமோனுக்கு இரண்டாம்‌ முறையாக தரிசனமானாகி (வச2) அவனை உற்சாகப்படுத்தினார்‌. கர்த்தர்‌ தாவீதைக்‌ 
கொண்டு ஒரு உயர்ந்த மனித அளவுகோலை ஏற்படுத்தியிருந்தார்‌. அந்த அளவுகோலைக்கொண்டே பின்பு வந்த ராஜாக்கள்‌ 
அளவிடப்பட்டார்கள்‌(வச4). சாலொமோனின்‌ கீர்த்தி உலகெங்கும்‌ பரவியது. ஈராம்‌ அளித்த பொருட்களுக்காக சலொமோன்‌ 
கொடுத்த பட்டணங்கள்‌ அவனுக்க திருப்தியளிக்கவில்லை. 


அதிகாரம்‌ 10: 

சேபாவின்‌ ராஜஸ்திரீயின்‌ வருகை சாலொமோன்‌ அன்றைய கால உலகிற்கு கர்த்தரை அறிவிப்பதில்‌ வெற்றிபெற்றிருந்தான்‌ 
என்பதை புலப்படுத்துகிறது (வச 24யும்‌ பார்க்கவும்‌). சாலொமோனின்‌ கீர்த்தி பரவியதால்‌ ஜீவனுள்ள மெய்யான தேவனை 
தொழுதுகொள்ள ஜனங்கள்‌ எருசலேமுக்கு வந்தார்கள்‌ (வச1) 


அதிகாரம்‌ 11: 

வேகத்தின்‌ பக்கங்களில்‌ சாலொமோன்‌ மிகப்பெரிய தோல்வியாளனாக இருக்கிறான்‌. எந்தகாலத்தில்‌ வாழ்ந்த மனிதர்களை 
எடுத்துக்கொண்டாலும்‌ அவனுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள்போல எவருக்கும்‌ வாய்த்திருக்கவில்லை. தவறான வழிபாடுகளை 
அகற்ற தவறுவதிலிருந்த அவனது விழுகை ஆரம்பமாகிறது (3:3). அவனது அந்தப்புரத்தில்‌ ஆயிரம்‌ பெண்கள்‌ (1-3). கர்த்தர்‌ 
அவன்மேல்‌ கோபமானார்‌ (வச9). தேவனுடைய நியாயத்தீர்ப்பின்படி இராஜ்யம்‌ இரண்டாய்‌ பிளவுபட இருந்தாலும்‌ தாவீதின்‌ 
நிமித்தமாக சாலொமோனின்‌ காலத்தில்‌ அதை தேவன்‌ செய்யவில்லை (வச 12,13). சாலொமோனால்‌ உயர்த்தப்பட்ட 
யெரொபெயாம்‌ அகியா தீர்க்கதரிசியின்‌ வார்த்தையின்படி வடக்கு இராஜ்யத்தின்‌ பத்து கோத்திரத்தாருக்கு தலைமை ஏற்று 
ஆடசிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான்‌ (வச 29-31). சாலொமோன்‌ இதை அறிந்து அவனை கொல்லுவதற்கு தேடியபோது அவன்‌ 
எகிப்திற்கு சென்று சாலொமோன்‌ மரணமடையும்வரை அங்கே யிருந்தான்‌. சாலொமோன்‌ 40 ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 12: 

சாலொமோனுக்கு பின்பு அவனது குமாரனாகிய ரெகொபெயாம்‌ ஆட்சிக்கு வந்தான்‌. யெரொபெயாம்‌ எகிப்திலிருந்த திரும்பிவந்து 
பத்து கோத்திரத்தாருக்கு தலைமை ஏற்று வரியை குறைக்கும்படி கேட்டுக்கொண்டான்‌. ரெகொபெயாம்‌ தனது தகப்பனாகிய 
சாலொமோனின்‌ ஆலோசனைக்காரர்களாயிருந்த முதியவர்களின்‌ ஆலோசனையை தள்ளிவிட்டு தனது 

வயதைஒத்த இளவயதுள்ளவர்களின்‌ ஆலோசனைக்கு செவிகொடுத்து வரியை குறைக்கும்படி கேட்டுக்கொண்ட பத்து 
கோத்திரத்தாரின்‌ கோரிக்கையை உதாசீனப்படுத்தினதுமன்றி வரியை உயர்த்தப்போவதாகவும்‌ அறிவித்தான்‌(வச10,11). அதனால்‌ 
ரெகொபெயாம்‌ பத்து கோத்திரத்தாருக்கு தலைமை ஏற்று கிளர்ச்சி செய்தான்‌. 1இராஜாக்களின்‌ புத்தகம்‌ இராஜ்ய பிரிவினையின்‌ 
காலத்தில எழுதப்பட்டது(வச19). ரெகொபெயாம்‌ தேசத்தை அரசியல்‌ ரீதியாகவும்‌, மத ரீதியாகவும்‌ பிரித்தான்‌. அவன்‌ பொன்னினால்‌ 
இரண்டு கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, ஒன்றைப்‌ பெத்தேலிலும்‌, ஒன்றைத்‌ தாணிலும்‌ ஸ்தாபித்தான்‌. வடக்கு இராஜ்யம்‌ விக்கிரக 
ஆராதனைக்குள்‌ விழுந்தது (வச 28-30) 


அதிகாரம்‌ 13: 

தேவன்‌ யெரொபெயாமுக்கு மனந்திரும்ப இன்னுமொரு சந்தர்ப்பம்‌ வழங்கும்படி ஒரு தீர்க்கதரிசியை ஒரு எச்சரிப்போடும்‌ ஒரு 
அடையாளத்தோடும்‌ அனுப்பினார்‌. யெரொபெயாம்‌ அந்த நேரத்திற்கு மனந்திரும்பியதுபோல காணப்பட்டாலும்‌ முடிவில்‌ 
விசுவாசத்துரோகத்திற்குள்‌ அமிழ்ந்து போனான்‌. 


அதிகாரம்‌ 14: 

யெரொபெயாமின்‌ மீதான தண்டனையை அகியா தீர்க்கதரிசி அறிவிப்பதோடு தாவீதின்‌ அளவுகோலைக்கொண்டு அவன்‌ 
அளவிடப்பட்டதையும்‌ தெரிவிக்கிறார்‌(வச8). யூதாவின்‌ ராஜாவான ரெகொபெயாம்‌ ஜனத்தை விக்கிர வழிபாட்டின்‌ பாவத்திற்கு இடடுச்‌ 
சென்றான்‌. ஓரினச்சேர்க்கை அதிக அளவில்‌ பெருகியிருந்தது (வச24). எகிப்தின்‌ ராஜாவாகிய சீஷாக்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
வந்து அதைக்‌ கைப்பற்றினான்‌. அவன்‌ நகரத்தை கொள்ளையிட்டு சாலொமோன்‌ செய்வித்த பொன்‌ பரிசைகளையும்‌ 
எடூத்துக்கொண்டான்‌. அவைகளுக்குப்‌ பதிலாக ரெகொபெயாம்‌ வெண்கலப்‌ பரிசைகளைச்‌ செய்வித்தான்‌. இராஜ்யம்‌ பிரிந்தது 
மாத்திரமல்லாமல்‌ சீரழிவை நோக்கி பயணித்தது. சாலொமின்‌ குமாரனாகிய ரெகொபெயாம்‌ மரித்தான்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 15: 

ரெகொபெயாமின்‌ குமாரனாகிய அபியாம்‌ தனது தகப்பனுக்கு பின்‌ ஆட்சிக்கு வந்தான்‌. அவனது தகப்பனைப்போலவே எல்லாப்‌ பாவங்களிலும்‌ 
அவன்‌ நடந்தான்‌. இஸ்ரவேலிலும்‌, யூதாவிலும்‌ ராஜாக்களுக்கான அளவுகோல்‌ தாவீது என்பது தொடர்ந்தது (வச5). (யெரொபெயாம்‌ 

வடக்கு இராஜ்யத்தின்‌ ராஜாக்களின்‌ துன்மார்க்கத்திற்கு அளவீடாயிருந்தான்‌). அபியாம்‌ நல்லதோ கெட்டதோ, சொல்லும்‌ படியாக எதுவும்‌ 
செய்திருக்கவில்லை. அவனது மரணம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. தெற்க இராஜ்யமான யூதாவில்‌ அபியாமிற்கு பின்பு ஆசா ராஜாவானான்‌. ஆசா 
தாவீதோட ஓப்பிடப்படுகிறான்‌ (வச11). தேசத்தின்‌ முதலாவது மறுமலர்ச்சியை ஆசா ஏற்படுத்தினான்‌. ஆசா சிரியாவின்‌ ராஜாவான பெனாதாத்திற்கு 
லஞ்சம்‌ கொடுத்து இஸ்ரவேல்‌ மீது தொடர்ந்து யுத்தம்‌ செய்ய வைத்தான்‌. ஆசாவிற்கு பின்‌ யோசபாத்‌ யூதாவின்‌ ராஜாவானான்‌. 
யெரொபெயாமிற்குப்‌ பின்பு அவனுடைய குமாரன்‌ நாதாப்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவானான்‌. அவன்‌ பொல்லாப்பாதை செய்தான்‌ (வச26). பாஷா 
அவனுக்கெதிராக சதிசெய்து, அவனைக்‌ கொன்று ராஜாவானான்‌ (வச27,28). பாஷாக்கும்‌ ஆசாவுக்கும்‌ இடையே யுத்தம்‌ தொடர்ந்தது (வச32). 


அதிகாரம்‌ 16: 

பாஷாவின்‌ பொல்லாப்பான ஆட்சி 25 ஆண்டுகள்‌ நடித்தது. அவனுக்குப்‌ பின்‌ அவனது குமாரனாகிய ஏலா 2 ஆண்டுகள்‌ ஆண்டான்‌. சிம்ரி என்னும்‌ 
ஏலாவின்‌ படைத்தலைவன்‌ அவன்‌ குடித்து வெறித்திருகையில்‌ அவனைக்‌ கொன்றுபோட்டான்‌. சிம்ரி பாஷாவின்‌ குடும்பத்தின்‌ ஆண்களையெல்லாம்‌ 
கொன்றுபோட்டான்‌. சிம்ரி எழு நாட்கள்‌ மாத்திரமே ஆட்சிசெய்தான்‌. உம்ரி என்னும்‌ இஸ்ரவேலின்‌ படைத்தலைவன்‌ திம்ரியை முற்றிகையிட்டு 
அதை கைப்பற்றினான்‌. சிம்ரி தான்‌ இருந்த வீட்டை தீக்கொளுத்தி தற்கொலை செய்துகொண்டான்‌. உம்ரியும்‌, திப்னியும்‌ நான்கு ஆண்டுகள்‌ 
தெற்கு இராஜ்யத்த பிரித்துக்கொண்டு ஆண்டார்கள்‌. உம்ரி சமாரியாவை தெற்கு இராஜ்யத்தின்‌ தலைநகராக கட்டியெழுப்பினான்‌. 

அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவம்‌ செய்யப்‌ பண்ணினான்‌ (வச25). அவன்‌ யெரொபெயாமின்‌ சகல பொல்லாத வழியிலும்‌ நடந்தான்‌ (வச26). உம்ரியின்‌ 
குமாரனாகிய ஆகாப்‌ அவனுக்கு பின்‌ ஆட்சிக்கு வந்தான்‌ (வச28). அவன்‌ தனது தகப்பனைப்‌ பார்க்கிலும்‌ பொல்லாப்பானவற்றை செய்து மிக 
மோசமான ராஜாவாக இருந்தான்‌ (வச30). அவன்‌ சீதோனியரின்‌ ராஜாவும்‌, பாகாலின்‌ பிரதான ஆசாரியனுமாயிருந்த ஏத்பாகாலின்‌ குமாரத்தி 
யேசபேலை விவாகம்பண்ணினான்‌. ஆகாப்‌ செய்ய நினைத்திராத துன்மாக்கத்தையெல்லாம்‌ யேசபேல்‌ செய்தாள்‌. 


அதிகாரம்‌ 17: 

ஆகாப்‌, யேசபேலின்‌ முற்றத்திற்கு வந்த எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாக்கில்லாமல்‌ இஸ்ரவேலில்‌ மூன்று வருடங்களுக்கு மழை பெய்யாது 
என்று தைரியம்‌ கொண்டூ அறிவித்தான்‌. அவனது வாக்கின்படியே மூன்று வருடங்கள்‌ மழை பெய்யவில்லை. அந்த இடத்திலிருந்து 
வியத்தகுமுறையில்‌ வெளியேறுகிறான்‌. கோரத்‌ ஆற்றங்கரையில்‌ அவன்‌ இளைப்பாறிக்கொண்டிருக்கையில்‌ அதன்‌ தண்ணீரைக்‌ குடித்தான்‌. காகங்கள்‌ 
அவனை போஷித்தன. கரீத்‌ ஆற்றின்‌ தண்ணீர்‌ வற்றும்வரை அங்கேயிருந்தான்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 18: 
எலியா பாகால்களின்‌ தீர்க்கதரிசிகளை சவாலுக்கு அழைத்தான்‌ (வச21-24). 1 எலியாவிற்கு எதிர்‌ நின்றவர்கள்‌ 450 பாகால்களின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌. பாகால்களின்‌ தீர்க்கதரிசிகளை கொன்றபின்‌ மத்தியதரைக்கடலில்‌ இருந்து பெருமழை வருகிறதை அறிவித்தான்‌. 


அதிகாரம்‌ 19: 

எலியா பாகால்களின்‌ தீர்க்கதரிசிகளை கொன்றதை யேசபேலுக்கு ஆகாப்‌ தெரிவித்தான்‌. அவள்‌ எலியாவை கொல்ல சபதம்‌ 
செய்கிறாள்‌. இதை எலியா அறிந்தபோது பெயர்செபாவுக்குப்‌ போய்‌, அங்கே தன்‌ வேலைக்காரனை நிறுத்திவிட்டு வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்போய்‌, ஒரு சூரைச்செடியின்‌ கீழ்‌ உட்கார்ந்து, தான்‌ சாகவேண்டும்‌ என்று கோரினான்‌. அப்போது கர்த்தர்‌ அவனைக்‌ 
கடிந்துகொண்டு அவனுக்கு முன்பாக மகத்துவமான காட்சியை வெளிப்படுத்தினார்‌. 

(1) பெருங்காற்று உண்டாயிற்று; ஆனாலும்‌ அந்தக்‌ காற்றிலே கர்த்தர்‌ இருக்கவில்லை; 

(2) பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று: பூமி அதிர்ச்சியிலும்‌ கர்த்தர்‌ இருக்கவில்லை. 

(3) அக்கினி உண்டாயிற்று; அக்கினியிலும்‌ கர்த்தர்‌ இருக்கவில்லை; 

அக்கினிக்குப்பின்‌ அமர்ந்த மெல்லிய சத்தம்‌ உண்டாயிற்று. இது எலியாவின்‌ நிலைக்கு முற்றிலும்‌ முரணான நிலை. ஆனால்‌ 
அந்த அமர்ந்த மெல்லிய சத்த்தில்‌ தேவன்‌ இருந்தார்‌. எலியா ஆபத்தான செயல்படும்‌ இடத்திற்கு திரும்பினான்‌. திரும்பும்‌ வழியில்‌ 
எலிசாவை அழைத்தான்‌. 


அதிகாரம்‌ 20: 

தேவன்‌ ஆகாபிற்கு இன்னுமொரு வாய்ப்பை வழங்கினார்‌. சீரியர்கள்‌ மீது வெற்றி கிட்டும்‌ என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
வாக்குப்பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ வெற்றியை கொடுத்தார்‌. அது ஒரு அசாதாரண வெற்றி. அந்த தீர்க்கதரிசி சீரியர்கள்‌ மீண்டும்‌ 
படையெடுத்து வருவார்கள்‌ ஆனாலும்‌ கர்த்தர்‌ மீண்டும்‌ வெற்றியை தருவார்‌ என்றும்‌ தெரிவித்தான்‌. தேவன்‌ சொன்னபடியே 
வெற்றியைக்‌ கொடுத்தும்‌ பெனாதாததை கொல்லாமல்விட்டு ஆகாப்‌ தவறு செய்தான்‌. ஆகாபின்‌ மேல்‌ தேவன்‌ தனது 
தண்டனையை கூறினார்‌ (வச42). 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 271: 

ஆகாப்‌ நாபோத்தின்‌ திராட்சைத்தோட்டத்தை வாங்க முயற்சித்தல்‌. ஆனால்‌ நாபோத்‌ விற்க மறுக்கிறான்‌. யேசபேல்‌ 
திராட்சைத்தோட்டத்தை பெற்றுதருவதாக வாக்களிக்கிறாள்‌. சதித்திட்டம்‌ தீட்டி நாபோத்‌ கொல்லப்பட்டான்‌. ஆகாப்‌ மகிழ்ச்சியுடன்‌ 
திராட்சைத்தோட்டத்தை எடுத்துக்கொள்‌ போனான்‌. கர்த்தர்‌ எலியாவை அனுப்பி அவனது கொடூஞ்செயலுக்கான தண்டனையை 
அறிவித்தான்‌(வச19). நாபோத்‌ இறந்ததைபோலசே ஆகாபும்‌ இறந்து நாய்கள்‌ நாபோத்தின்‌ இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே 
ஆகாபின்‌ இரத்தத்தையும்‌ நாய்கள்‌ நக்கும்‌. ஆகாப்‌ மனம்வருந்தினான்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ ஆகாபின்‌ மேலும்‌,யேசபேலின்‌ மேலும்‌ 
சொன்ன தண்டனையை தாமதித்தாரேயன்றி நிறைவேற்றாமல்‌ விடவில்லை. 


அதிகாரம்‌ 22: 

யோசபாத்‌ ஆசாவுடன்‌ கூட்டணி சேர்ந்து வித்தியாசமாக தோன்றினாலும்‌ அவனது குமாரன்‌ ஆகாப்‌, யேசபேலின்‌ குமாரத்தியை 
திருமணம்‌ செய்திருந்தான்‌ (2இரா 8:16-17). சீரியருக்கு எதிராக யோசபாத்‌ யுத்தம்‌ செய்வதற்கு முன்‌ ஒரு தீர்க்கதரிசியிடம்‌ 
விசாரிக்க வேண்டும்‌ என்று சொன்னான்‌ (வச5,7). மிகாயா என்ற கர்த்தரின்‌ தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டான்‌ (வச8,9). பாகாலின்‌ 
தீர்க்ககரிசிகளோ ஆகாப்‌ எதை கேட்க விரும்பினானோ அதை அவனுக்குச்‌ சொல்லியிருந்தார்கள்‌. மிகாயா ஆரம்பத்தில்‌ 
கிண்டலும்‌, கேலியுமாக ஆரம்பித்து (வச15) அபத்தமான ஒரு உவமையை சொன்னான்‌. தேவன்‌ எந்த சிருஷ்டியிடமாவது 
ஆலோசனை கேட்பதை கற்பனை செய்து பாருங்கள்‌. இது பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ பொய்யர்கள்‌ என்பதை ஒரு நுட்பமான 
விதத்தில்‌ தெரிவிப்பது. ஆகாப்‌ மிகாயாவை யுத்தம்‌ முடிந்து ஆவன்‌ வரும்வரையில்‌ சிறையிலடைக்க உத்தரவிட்டான்‌. 

மிகாயா இறுதியாய்‌ சொன்னது என்னவென்றால்‌ ஆகாப்‌ உயிரோடு திரும்புவதில்லை (வச28). ஆகாப்‌ யுத்தத்தில்‌ தப்பிக்க ஒரு 
தந்திரத்தை செய்தான்‌. ஒரு சாதாரண போர்வீரனின்‌ உடையை அணிந்துகொண்டூ யுத்ததத்தில்‌ பிரவேசித்தான்‌. யோசபாத்தோ 
ராஜஉடையோடு யுத்தத்தில்‌ பிரவேசித்தான்‌. ஆனாலும்‌ ஆகாப்‌ தப்பவில்லை. எலியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறியது (வச37,38). 
அவனுக்குப்‌ பின்‌ அவனது குமாரன்‌ அகசியா ராஜாவானான்‌. யோசபாத்‌ துக்கத்தோடூ வீட்டிற்கு திரும்பினாலும்‌ அறிவு 
பெற்றவனாய்‌ திரும்பினான்‌. அவன்‌ அகசியாவுடன்‌ கூட்டுச்சேர சம்மதிக்கவில்லை (வச49). 1 இராஜாக்களின்‌ புத்தகம்‌ இரண்டு 
ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்த அகசியா தனது தகப்பனாக ஆகாபின்‌ வழிகளிலேயே நடந்தான்‌ என்பதோடு நிறைவடைகிறது. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


/ 
ச இ 2 சீ. 7272 
242772 224. ரதத 
IT i 4 0 Q 62 Vy be, 


—- CHALLENGE - 


இராஜாக்களின்‌ இரண்டாம்‌ புத்தகம்‌ 


சிறைபிடிப்பு மட்டும்‌ இஸ்ரவேலின்‌ வீழ்ச்சி தொடர்கிறது 


[fA 
“இராஜாக்களின்‌ புத்தகம்‌'' என்று பெயர்‌ பெற காரணம்‌ Rec 7 Bi 


| _CHALLENGE 


* 1ம்‌, 2ம்‌ இராஜாக்களின்‌ புத்தகங்கள்‌ ஆரம்பத்தில்‌ எழுதப்பட்டபோது ஒரே 
புத்தகமாகவே இருந்தது. 

* எபிரேய வேதாகமத்தில்‌ சாமுவேலின்‌ புத்தகம்‌ 
நிறுத்திய இடத்திலிருந்து இராஜாக்களின்‌ புத்தகம்‌ சம்பவங்களை விபரிக்கிறது. 


* கிரேக்க மொழிபெயர்ப்பான Setயagint இதை இரண்டு புத்தகங்களாளக பிரித்தது. 
ஜெரோம்‌ அவர்களால்‌ இலத்தீன்‌ மொழியில்‌ மொழிபெயர்க்கப்பட்ட Vயlsate என்று 
அழைக்கப்படும்‌ வேதாகமத்தில்‌ இந்தப்‌ புத்தகத்திற்கு இராஜாக்கள்‌ என்று 
பெயரிட்டார்‌. அதை தழுவி ஆங்கில மொழிபெயர்ப்பில்‌ “ஈiறூ5” என்று 
அழைக்கப்பட்டதை தமிழில்‌ இராஜாக்களின்‌ புத்தகம்‌ என்று அழைக்கிறோம்‌. 


Pastor. Gabriel Thomasraf | = | ACA Church Avadll 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* 1ம்‌, 2ம்‌ இராஜாக்களின்‌ புத்தகங்கள்‌ யாரால்‌ எழுதப்பட்டவை என்று 
அறியப்படவில்லை. எஸ்றா, எசேக்கியேல்‌, எரேமியா ஆகியவர்களில்‌ ஒருவர்‌ இதை 
எழுதியிருக்கலாம்‌ என்று சில வேத விளக்கவுரையாளர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


௩ 400 ஆண்டுகளுக்கு மேலான கால வரலாற்றை உள்ளடக்கியிருப்பதால்‌ இதை 
தொகுப்பதற்கு பல்வேறு மூல ஆவணங்களும்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
* அதிகாரங்கள்‌ 25 


* வசனங்கள்‌ 719 


Pastor. Gabriel [வொ வ/ | | ACA Church Avadll 


வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


௩. 2 இராஜாக்களின்‌ புத்தகத்தில்‌ சொல்லப்பட்டுள்ள சம்பவங்கள்‌ 1 இராஜாக்களின்‌ 
புத்தகத்தின்‌ சம்பவங்களின்‌ தொடர்ச்சி. 

௩ 2 இராஜாக்களில்‌ அதிகாரங்கள்‌ 1-17 வரையுள்ள நிகழ்வுகள்‌ 
தெற்கு இராஜ்யமான இஸ்ரவேலின்‌ (10 கோத்திரங்கள்‌) 131 ஆண்டுகால 
ஆட்சியை சொல்லுகிறது. 

* இது அகசியா ராஜாவின்‌ காலத்தில்‌ ஆரம்பித்து இஸ்ரவேல்‌ அசீரியர்களால்‌ 
சிறையிருப்பிற்கு கொண்டுசெல்லப்பட்ட காலம்‌ வரையுள்ள நிகழ்வுகள்‌ (கிமு 
853-722) 

* அதிகாரங்கள்‌ 18-25 வரையுள்ள நிகழ்வுகள்‌ வடக்கு இராஜ்யமான யூதாவின்‌ (2 
கோத்திரங்கள்‌) 155 ஆண்டுகால ஆட்சியை சொல்லுகிறது. 

* இது எசேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌ ஆரம்பித்து யோயாக்கீன்‌ பாபிலோனில்‌ 
சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட காலம்‌ வரையுள்ள நிகழ்வுகள்‌ (கிமு 
715-560) 


Pastor. Gabriel Thomasraj = | ப த்‌ - ACA Church Avadli 


பொதுவான பார்வை சட்‌ ihe Dill 
ZO CRYE 


1. பிரிவுபட்ட இராஜ்யம்‌ 1:1-17:4 _CHALLENGE.— 
A. இஸ்ரவேலில்‌ அகாசியாவின்‌ ஆட்சி 1:1-18 


B. இஸ்ரவேலில்‌ யோராமின்‌ ஆட்சி 2:1-8:15 
1. எலியாவின்‌ மாற்றம்‌ 2:1-11 
2. எலிசாவின்‌ ஊழியத்தின்‌ ஆரம்பம்‌ 2:12-25 
3. யோராம்‌ மோவாபிற்கு எதிராய்‌ யுத்தம்‌ செய்தல்‌ 3:1-27 
4. எலிசாவின்‌ ஊழியம்‌ 4:1-8:15 

C. யூதாவில்‌ யோராமின்‌ ஆட்சி 8:16-24 

D. யூதாவில்‌ அகாசியாவின்‌ ஆட்சி 8:25-29 

E. இஸ்ரவேலில்‌ யெகூவின்‌ ஆட்சி 9:1-10:36 

F. யூதாவில்‌ அத்தாலியாளின்‌ ஆட்சி 11:1-16 

ப. யூதாவில்‌ யோவாஸின்‌ ஆட்சி 11:17-12:21 

H. இஸ்ரவேலில்‌ யோவாகாஸின்‌ ஆட்சி 13:1-9 

1. இஸ்ரவேலில்‌ யோவாஸின்‌ ஆட்சி 13:10-25 

1. யூதாவில்‌ அமத்சியாவின்‌ ஆட்சி 14:1-22 

K. இஸ்ரவேலில்‌ 2ம்‌ யெரொபெயாம்‌ ஆட்சி 14:23-29 

L. யூதாவில்‌ அசரியாவின்‌ (உசியா) ஆட்சி 15:1-7 

M. இஸ்ரவேலில்‌ சகரியாவின்‌ ஆட்சி 15:6-12 

14. இஸ்ரவேலில்‌ சல்லாமின்‌ ஆட்சி 15:13-15 

0. இஸ்ரவேலில்‌ மெனாகேமின்‌ ஆட்சி 15:16-22 

P. இஸ்ரவேலில்‌ பெக்காகியாவின்‌ ஆட்சி 15:23-26 

0. இஸ்ரவேலில்‌ பெக்காவின்‌ ஆட்சி 15:27-31 

R. யூதாவில்‌ யோதாமின்‌ ஆட்சி 15:32-38 

5. யூதாவில்‌ ஆகாசின்‌ ஆட்சி 16:1-20 

1. இஸ்ரவேலில்‌ ஓசெயாவின ஆட்சி 17:1-41 


Pastor. Gabriel Thomasral I | ACA Church Avadl 


்‌ ற்ற ற 
பொதுவான பார்வை 04776 Dil 
WZ VCEVE 


11. தன்னை தக்கவைத்துக்கொள்ள போராடும்‌ யூதாவின்‌ இராஜ்யம்‌ 18:1-25:30 —-GHALLENGE - 


A. எசேக்கியாவின்‌ ஆட்சி 18:1-20:21 
B. மனாசேயின்‌ ஆட்சி 21:1-18 
C. ஆமோனின்‌ ஆட்சி 21:19-26 
D. யோசியாவின்‌ ஆட்சி 22:1-23:30 
E. யோவாகாசின்‌ ஆட்சி 23:31-33 
F. யோயாக்கீமின்‌ ஆட்சி 23:34-24:7 
ப. யோயாக்கீனின்‌ ஆட்சி 24:8-16 
H. சிதேக்கியாவின்‌ ஆட்சி 24:17-25:21 
1. பாபிலோனுக்கு விரோதமான கலகமும்‌, 
ஆலயம்‌ அழிக்கப்படுதலும்‌ 24:17-25:10 
2. பாபிலோனுக்கு 3ம்‌ தவணையாக சிறைப்பட்டுப்போதல்‌ 25:11-21 
[. கெதலியா பொம்மை ஆளுனராக இருத்தல்‌ 25:22-26 
1. யோயாக்கீன்‌ பாபிலோனில்‌ சிறையிலிருந்து விடுவிக்கப்படுதல்‌ 25:27-30 


Pastor. Gabriel Thomasraj I | ACA Church Avadll 


இஸரவேல்‌, யூதா எனனும்‌ இரணடு இராஜயங்கள்‌ 


* ராஜாக்களான சவுல்‌, தாவீது, சாலொமோன்‌ ஆகியோர்‌ ஆண்ட ஐக்கிய இராஜ்யம்‌ 120 ஆண்டுகள்‌ 
நீடித்திருந்தது (கிமு 1053-933). 

* வடக்கு இராஜ்யம்‌ (இஸ்ரவேல்‌-10 கோத்திரங்கள்‌) 210 ஆண்டுகள்‌ நடித்திருந்து (கிமு 931-721) 
அசீரியர்களால்‌ கைப்பற்றப்பட்டது. 


* தெற்கு இராஜ்யம்‌ (யூதா,பென்யமீன்‌ கோத்திரங்கள்‌) 345 ஆண்டுகள்‌ நடித்திருந்தது. (கிமு 931-586) 
வடக்கு இராஜ்யத்தைக்‌ காட்டிலும்‌ 135 ஆண்டுகள்‌ அதிகமாக நடித்திருந்து பாபிலோனியர்களால்‌ 
கைப்பற்றப்பட்டது. 

ஈ மொத்த இராஜ்யமும்‌ 467 ஆண்டுகள்‌ நீடித்திருந்தது (கிமு 1053-586). 

வடக்கு இராஜ்யம்‌ 9 வம்சங்களால்‌ ஆளப்பட்டது. ஒரு வம்சத்தை தவிர மீதி வம்சங்கள்‌ அதற்கு முன்னுள்ள 
வம்சத்தை அழித்தே ஆட்சிக்கு வந்தது. 


* தெற்கு இராஜ்யத்தின்‌ ராஜாக்கள்‌ தாவீதின்‌ வம்சத்தில்‌ வந்தவர்கள்‌. யேசபேலின்‌ மகளான அத்தாலியாள்‌ 
தாவீதின்‌ வம்சத்தினரை கொன்றபோதும்‌ யோவாஸ்‌ தப்புவிக்கப்பட்டான்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


இஸரவேல்‌, யூதா எனனும்‌ இரணட இராஜ்யஙகள போ்‌ (AES 24 


CHALLENGE - 


சவுல்‌ தாவீது || சாலொமோன|| வட ராஜயம்‌ (210 Years) = அசீரிய சிறையிருப்பு 
(40 years) (40 years) (40 yea 5) Net ர RAEN பாபிலோனிய 


Pastor. Gabriel [வொ வ/ ACA Church Avadll 


 ASSYRAN EMPIRE” 


Danas ௦ 


பிளவுபட்ட இராஜ்‌ 
யம்‌ 


Tye 
PHOENCIAN 


STATES ரகக்‌ | 
Ac ன 


ARAM-DAMASCUS , 


Oo Umomim 
Mediterranean ep 


Sea 


ARAMEAN 


INGDOM OF TRIBES 
AMMON 
௦ஷ்ண்‌ Ammon 


 ODim 


=| 1 KINGDOM OF. 
‘“ MOAB | 
பிட 


NABATU TRIBES 
KINGDOM OF EDOM 


க 


ரதான நரச என்க! இரஸ்மத்தின்‌ ராஜாக்ண்‌ 1 


THE UNITED KINGDOM (120 Yrs) 


சாலொமேோ *.. ... 


க 
(40 years) (40 years) (40 years) 


இஸ்ரவேலாகிய வடக்கு இராஜ்யம்‌- 210 Yா5 


|. யெரோபெயாம்‌ - இஸ்வேலை 1-1 
yrs 1. 


2. அபியா - ரெகோபெயாமின்‌ பிரிவினைக்கு இட்டுசசென்றவன்‌ 
2. நாதாப்‌ - யெரோபெயாமின்‌ குமாரன்‌ 2 yrs | 
3. பாஷா - நாதாப்பை கவிழ்த்தவன்‌ 24 yrs | 


3. ஆசா - அபியாமின்‌ குமாரன்‌ 


4. யோசபாத்‌ - ஆசாவின்‌ றா ப: ள்‌ 
25 yrs ரன தத்‌ 
. . குமாரன்‌ 8. அகசியா - ஆகாபின்‌ குமாரன்‌ 


5. யோராம்‌ - யோசபாத்தின்‌ 
குமாரன்‌ அத்தாலியாளின்‌ 


6. அகாசியா - யோராமின்‌ 
குமாரன்‌ 


EEL PASO: Gabriel Thomasral - 


41 yrs 4. ஏலா - பாஷாவின்‌ குமாரன்‌ 
5. சிம்ரி ஏலாவை கவிழ்த்தவன்‌ 7 days 
6. உம்ரி - சிம்ரியை கவிழ்த்தவன்‌ 12 vrs 


22 yrs 


9. யோராம்‌ - ஆகாபின்‌ குமாரன்‌ 


12 yrs 


வரு 
னு. ஜு: 
[4 2) [4 2) 


ACA Church Avadi 2: 


ஆக்‌ கண்ணர்‌ வணக என்‌ செல லி 4 கடலி கலக 


2 இராஜாக்களில்‌ உள்ள பிளவுபட்ட இராஜ்யத்தின்‌ ராஜாக்கள்‌ 


கோளை அவ்ன்‌ வக்கிர களாகப்‌ னல களட்டி 


யூதாவாகிய தெற்கு இராஜயம்‌ - 34 இஸ்ரவேலாகிய வடக்கு இராஜ்யம்‌ - 210 ஆண்டுகள்‌ 


8. யோவாஸ்‌ - அகாசியாவின்‌ குமாரன்‌ 
9. அமத்சியா - யோவாஸின்‌ குமாரன்‌ 12. யோவாஸ்‌ - யோவாகாஸின்‌ 


10. உசியா - அமத்சியாவின்‌ குமாரன்‌ 

குமாரன்‌ 52375 [ 13. 2ம்‌ யெரொபெயாம்‌ - யோவாஸின்‌ 

11. யோதாம்‌ - உசியாவின்‌ குமாரன்‌ 

குமாரன்‌ 16975 ॥ 14. சகரியா - 2ம்‌ யெரொபெயாமின்‌ 

12. ஆகாஸ்‌ - யோதாமின்‌ குமாரன்‌ 

குமாரன்‌ | 
| குமாரன 16. மெனாகேம்‌ - சலலூாமைக்‌ | 
| 14. மனாசே - எசேக்கியாவின்‌ கவிழ்த்தவன்‌ 
| குமாரன்‌ 17. பெக்காகியா - மெனாகேமின்‌ 


15. ஆமோன்‌ - மனாசேயின்‌ குமாரன்‌ 
குமாரன்‌ 2375 | 18. பெக்கா - பெக்காகியாவைக்‌ 


| 16. யோசியா - ஆமோனின்‌ கவிழ்த்தவன்‌ 


“| குமாரன்‌ 31 yrs | 19. ஓசெயா - பெக்காவைக்‌ 
க கட்‌ 17. யோவாகாஸ்‌ - யோசியாவின்‌ கவிழ்த்தவன்‌ 


ஈமான்‌ பாபிலோனிய சிரையிருப்ப 


15. சல்லூம்‌ - சகரியாவை இத 3 
13. எசேக்கியா - ஆகாஸின்‌ பு கவிழ்த்தவன்‌ EE 


இராஜாக்களின்‌ புத்தகத்திலுள்ள தீர்க்கதரிசிகள்‌ 


தெற்கு இராஜயம்‌ வடக்கு இராஜ்யம்‌ 


யூதா) (இஸரவேல) 


யோசியாவால்‌ உண்டான மறுமலர்ச்சி - அதிகாரங்கள்‌ 22,23 


* யோசியா தனது 8வது வயதில்‌ ஆட்சிக்கு வந்து 31 ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தான (22:1). 


* சாலொமோனுக்கு பின்வந்த ராஜாக்களில்‌ சிறந்தவர்களாக இருந்தவர்களில்‌ இவனும்‌ ஒருவன்‌ 
(22:2). 
* தேவையாயிருந்த பெரிய மறுமலர்ச்சியை தேசத்தில்‌ ஏற்படுத்தினான்‌. 


* இல்க்கியா என்னும்‌ பிரதான ஆசாரியன்‌ இவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறவனாகவும்‌, உதவி 
செய்கிறவனாகவும்‌, வழிகாட்டுகிறவனுமாயிருந்தான்‌. 


மறுமலர்ச்சியின்‌ படிகள்‌ 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 
(6) 
(7) 


ஆலயம்‌ பழுதுபார்க்கப்பட்டது (22:3-6) 

கர்த்தரின்‌ வார்த்தைக்கு திரும்பினார்கள்‌ (22:8-10) 

பாவ உணாவடைந்தார்கள்‌ (22:11-13) 

விக்கிரகங்களை விலக்கினார்கள்‌ (23:4) 

இலச்சையானவற்றை அகற்றினார்கள்‌ (23:7) 

பஸ்காவை மீண்டும்‌ ஆசரித்தார்கள்‌ (23:21-23),நோளா 35:18) 
மேலும்‌ சீர்திருத்த நடவடிக்கைகள்‌ ட ட ட பலகலை 


Pastor. Gabriel Thomasraj I | ல - ACA Church Avadi 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 1: ஆகாப்‌, யேசபேலின்‌ குமரனாகிய அகசியா தன்‌ மேல்வீட்டிலிருந்து கிராதியின்‌ வழியாய்‌ விழுந்து, 
வியாதிப்பட்டிருக்கையில்‌ அவனது தாயின்‌ வழக்கங்களால்‌ உந்தப்பட்டவனாக வியாதி நீங்கிப்‌ பிழைப்பேனா என்று பாகாலிடம்‌ 
விசாரிக்க எக்ரோனுக்கு ஆட்களை அனுப்பினான்‌. தீர்க்கதரிசியாகிய எலியா தனது கடைசிதேவபணியாக தேவனால்‌ அனுப்பப்பட்டு 
பகாலிடம்‌ விசாரிக்கச்‌ சென்றவர்களை சந்தித்து கடுமையாக எச்சரித்ததோடு அகசியா சாவான்‌ என்றும்‌ சொன்னான்‌. அகசியா 
எலியாவை பிடித்துவர இரண்டு முறை ஜம்பது சேவகர்கள்‌ கொண்ட படையை அனுப்பினான்‌. அந்த படைகளை எலியாவின்‌ 
கட்டளையின்படி அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பட்சித்துப்போட்டது. மூன்றம்‌ முறை படைகள்‌ அனுப்பப்பட்டபோது எலியா 
அவர்களோடுபோய்‌ நேரடியாகவே அகசியாவிற்கு அவன்‌ சாவான்‌ என்று அறிவித்தான்‌. அது அவ்வாறே நடந்தது. 


அதிகாரம்‌ 2: இந்த அதிகாரம்‌ எலியாவின்‌ மாற்றத்தை பதிவுசெய்கிறது. எலியா எலிசாவையும்‌ அழைத்துக்கொண்டு 

கில்காலில்‌ இருந்து பெத்தேலுக்கும்‌, அங்கிருந்து எரிகோவிற்கும்‌, அங்கிருந்து யோர்தான்‌ நதிக்கும்‌ செல்லுகிறான்‌. எலியா தான்‌ 
எடுத்துக்‌ கொள்ளப்படுவதை எலிசா கண்டால்‌ எலியாவிடத்திலுள்ள ஆவியின்‌ வரம்‌ எலிசாவிற்கு இரட்டிப்பாய்க்‌ கிடைக்கும்‌ என்றான்‌. 
எலியா, தன்‌ சால்வையை எடுத்து முறுக்கித்‌ தண்ணீரை அடித்தான்‌; அது இருபக்கமாகப்‌ பிரிந்தது; இருவரும்‌ அக்கரைக்குப்‌ 
போனார்கள்‌. எலியா அக்கினி ரதத்தில்‌ ஏறிப்போனான்‌ (வச11) அதை எலிசா கண்டான்‌ (வச12). எலிசா யோர்தானுக்கு திரும்பி 
எலியாவின்‌ சால்வையால்‌ அதை அடித்தான்‌. அது இருபக்கமாகப்‌ பிரிந்தது. எரிகோவில்‌ கசப்பான தண்ணீரை சுவையுள்ளதாக 
மாற்றினான்‌. அவன்‌ பெத்தேலுக்கு திரும்பினபோது பிள்ளைகள்‌ அவனை கேலிசெய்தார்கள்‌. எலிசா அவர்களை சபித்தபோது கரடிகள்‌ 
பிள்ளைகளை பிறிப்போட்டது. 


அதிகாரம்‌ 3: ஆகாபின்‌ குமாரனாகிய அகசியாவிற்கு குமாரர்கள்‌ இல்லாததினால்‌ அவனது சகோதரன்‌ யோராம்‌ அவனுக்கு பின்‌ 
பதவிக்கு வந்தான்‌. மோவாபியர்‌ இஸ்ரவேலுக்கு எதிராக கலகம்‌ செய்தார்கள்‌. யோசபாத்‌ மோவாபியர்களோடூ யுத்தம்‌ செய்ய 
யோராமுடன்‌ சேர்ந்தான்‌. யோசபாத்‌ எலிசாவிடம்‌ விசாரித்தான்‌. எலிசா முதலில்‌ மறுத்தாலும்‌ யோசபாத்‌ நிமித்தம்‌ பதில்‌ சொன்னான்‌. 
தேவன்‌ அவர்களுக்கு மிகவும்‌ அவசியமாயிருந்த தண்ணீரையும்‌, மோவாபியர்‌ மீது வெற்றியையும்‌ தருவார்‌ என்று சொன்னான்‌. 
அப்படியே அவர்களுக்கு இரண்டும்‌ கிடைத்தது. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 4: இந்த அதிகாரத்தில்‌ எலிசா செய்த ஐந்து அற்புதங்கள்‌ சொல்லப்படுகின்றன. 

1. தீர்க்கதரிசி ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒருத்தி கடுமையான இக்கட்டில்‌ மாட்டிக்கொள்கிறாள்‌. அவளது இரு குமாரர்களும்‌ அடிமைகளாக 
விற்கப்பட இருந்தார்கள்‌. எலிசா ஒரு குடம்‌ எண்ணையை பெருகப்பண்ணினான்‌. 

2. சூனேம்‌ ஊராளாகிய கனம்பொருந்திய பெண்ணொருத்தி எலிசாவிற்கு உணவும்‌ உறைவிடமும்‌ அளித்து கவனித்துக்கொண்டாள்‌ (வச10). அவளுக்கு 
ஒரு குமாரன்‌ பிறப்பான்‌ என்று எலிசா வாக்குப்பண்ணுகிறான்‌. 


3. அந்த குமாரன்‌ பெரியவனானபோது இறந்து போனான்‌. எலிசா அவனை உயிர்ப்பித்தான்‌ (எலியா செய்ததைபோல செய்து) 
4. தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ கூழ்‌ சாப்பிட்டபோது அதில்‌ விஷமிருந்தது. எலிசா அந்த விஷம்‌ நீங்கச்‌ செய்தான்‌. 
5. ஒரு நபருக்கு மாத்திரமே போதக்கூடிய உணவைக்கோண்டூ எலிசா நூறுபேருக்கு உணவளித்தான்‌. 


அதிகாரம்‌ 5: சீரியாவின்‌ படைத்தலைவனாகவும்‌, சமூதாயத்தில்‌ பெரிய மனுஷனுமாயிருந்த நாகமான்‌ குஷ்டரோகியாயிருந்தான்‌. இஸ்ரவேிலிருந்து 
சிறைபிடிக்கப்பட்டு நாகமானின்‌ மனைவிக்குப்‌ பணிவிடை செய்துகொண்டிருந்த சிறு பெண்‌ சொன்னதின்‌ நிமித்தம்‌ குணமடைய எலிசாவிடம்‌ சென்றான்‌. 
எலிசா அவனைப்‌ பார்க்க மறுத்தாலும்‌ அவனிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, யோர்தானில்‌ ஏழுதரம்‌ ஸ்நானம்பண்ண சொன்னான்‌ (வச10) ஆனால்‌ அவனது 
பெருமையின்‌ நிமித்தம்‌ நாகமான்‌ முதலில்‌ அவ்வாறு செய்ய மறுக்கிறான்‌ (வச11,12). அவனது பெருமையை விடுத்து தீர்க்கதரிசியின்‌ சொற்படி செய்ய 
அறிவுறுத்தப்பட்டான்‌. அவன்‌ குணமானான்‌. எலிசாவின்‌ அனுமதியின்றி அவனது வேலைக்காரனான்‌ கேயாசி நாகமானிடம்‌ வெகுமதிகளை 
வாங்கிக்கொண்டான்‌. எலிசா அவனுக்கான தண்டனையை அறிவிக்கிறான்‌. கேயாசி குஷ்டரோகியானான்‌. 


அதிகாரம்‌ 6: எலிசாவோடிருந்த தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு இடநெருக்கடி ஏற்பட்டது (வச1,2). இடத்தை கட்ட மரம்‌ வெட்ட யோர்தான்‌ 
பள்ளத்தாக்கிற்கு அவர்களுடன்‌ எலிசாவும்‌ சென்றான்‌. இரவலாய்‌ வாங்கப்பட்ட கோடரி நதியில்‌ விழந்தது. எலிசா ஒரு கொம்பை வெட்டி, அதை 
அங்கே எறிந்து, அந்த இரும்பை மிதக்கப்பண்ணினான்‌ (வச5-7). இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு பெனாதாத்‌ தேசத்தை பிடிக்க போடும்‌ திட்டங்களை எலிசா 
முன்கூட்டியே அறிவித்து பலமுறை அவனைக்‌ காத்தான்‌. எலிசா தங்கியிருந்த தோத்தானுக்கு அவனைப்‌ பிடிக்க பெனாதாத்‌ பெரும்‌ படையை 
அனுப்பினான்‌. எலிசாவின்‌ வேலைக்காரன்‌ படையைக்‌ கண்டு பயந்தபோது எலிசா அவனது கண்களை தேவன்‌ திறக்க விண்ணப்பித்தான்‌. தேவன்‌ அவன்‌ 
கண்களை திறந்தபோது எலிசாவைச்சுற்றிலும்‌ அக்கினிமயமான குதிரைகளாலும்‌ இரதங்களாலும்‌ அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன்‌ கண்டான்‌ 
(வச17). எலிசா கண்மயக்கம்‌ உண்டான படைவீரர்களை சமாரியாவுக்கு அழைத்துக்கொண்டுபோனான்‌. பெனாதாத்‌ சமாரியாவை முற்றிக்கைபோட்டான்‌. 
அதினால்‌ சமாரியாவிலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று. சமாரியாவின்‌ ராஜா எலியாவை குற்றஞ்சொல்லி அவனை அழிக்கத்‌ தேடினான்‌. 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 7: எலிசா அடுத்தநாள்‌ தானியம்‌ பெருமளவில்‌ உண்டாயிருக்கும்‌ என்று சொன்னான்‌. விரக்தியில்‌ இருந்த குஷ்டரோகிகள்‌ 
நால்வர்‌ சீரியரின்‌ பாளையத்திற்குள்‌ பிரவேசித்தபோது அதில்‌ யாருமில்லாமல்‌ விடப்பட்டிருந்ததை கண்டார்கள்‌. கர்த்தர்‌ இரவில்‌ 
பெரிய இரைச்சலைக்‌ கேட்கப்பண்ணினதினால்‌, பொருட்களை கூடாரங்களில்‌ விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள்‌. குஷ்டரோகிகள்‌ சீரியர்‌ 
விட்டுப்போன பாளையத்திற்குள்‌ பெருமளவு தானியமிருப்பதை சமாரியர்களுக்கு அறிவித்தார்கள்‌. 


அதிகாரம்‌ 8: எலிசா ஏழு ஆண்டுகள்‌ தேசத்தில்‌ பஞ்சம்‌ உண்டாயிருக்கும்‌ என்று சொல்லி சூனேமியாளை வேறுதேசத்திற்கு போகச்‌ 
சொன்னான்‌. பஞ்சகாலம்‌ முடிந்தபின்‌ அவள்‌ திரும்ப வந்து, தன்‌ வீட்டுக்காகவும்‌ தன்‌ வயலுக்காகவும்‌ ராஜாவினிடத்தில்‌ முறையிடும்படி 
போனாள்‌. அவள்‌ யாரென்று அறிந்தபின்பு அதை அவளுக்குக்‌ கொடுத்தான்‌. எலிசா தமஸ்குவிற்குப்போய்‌ வியாதியாய்‌ இருந்த பெனாதாத்‌ 
மரிப்பான்‌ என்றும்‌ ஆசகேல்‌ அரசனாவான்‌ என்றும்‌ சொன்னான்‌. (ஆசகேல்‌ பின்னாளில்‌ இஸ்ரவேலை அழிக்கப்‌ போகிறவன்‌). ஆசகேல்‌ 
அதை மறுத்தாலும்‌ அவ்வாறே செய்தான்‌. யோசபாத்தின்‌ குமாரன்‌ யோராம்‌ தனது தகப்பனுடன்‌ சேர்ந்து ஆட்சிசெய்தான்‌. அவன்‌ ஆகாபின்‌ 
குமாரத்தியை திருமணம்‌ செய்து இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழிகளில்‌ நடந்தான்‌. ஏதோமியர்‌ கலகம்பண்ணினார்கள்‌. லிப்னா பட்டணத்தாரும்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. யோராம்‌ எட்டு ஆண்டுகள்‌ ஆண்டபின்‌ மரித்தான்‌. அவனது குமாரனான அகசியா பதவிக்கு வந்து இஸ்ரவேலின்‌ 
ராஜாவான யோராமுடன்‌ இணைந்து சிரியாவின்‌ ஆசகேலுக்கெதிராக யுத்தம்‌ செய்தான்‌. யோராம்‌ யுத்த்தில்‌ காயமடைந்தான்‌. 


அதிகாரம்‌ 9: எலிசா யெகூவை இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக அபிஷேகம்பணணவும்‌, ஆகாபின்‌ வீட்டாரிர்‌ மீது தண்டனையை கூறவும்‌ 
தீர்க்ககரிசிகளின்‌ புத்திரரில்‌ ஒருவனை கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு அனுப்பினான்‌. படைவீராகள்‌ யெகூவை ராஜா என்று 
அறிவித்தார்கள்‌. அவன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவான யோராமையும்‌, யூதாவின்‌ ராஜாவான அகசியாவையும்‌, யேசபேலையும்‌ கொன்றான்‌. 
தனது பெண்மையை காட்டி யெகூவை வெல்ல நினைத்தாள்‌(வச30) ஆனால்‌ அவளுக்கு வயதாகியிருந்தால்‌ அது பலிக்கவில்லை (வச33). 
எலியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ எழுத்தின்படியே நிறைவேறியது(வச36,37). 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 10: ஆகாபின்‌ எழுபது குமார்கள்‌ கொல்லப்படுதல்‌. மீதியானவர்களை யெகூ அழித்தல்‌. யூதாவின்‌ ராஜாவான அகாசியாவின்‌ 
சகோதர்களையும்‌ யெகூ கொன்றான்‌. பகாலை சேவிக்கிறவர்களை கூட்டும்‌ முகமாக யெகூ பாகால்‌ வழிபாட்டிற்கு திரும்புவ தைப்போல 
நடித்தான்‌. அவர்கள்‌ கூடி வந்தபோது யெகூ அவர்களை அழித்துப்‌ போட்டான்‌ (வச25). யெகூ பாகால்‌ வழிபாட்டை இஸ்ரவேலில்‌ இருந்து 
ஒழியப்பண்ணினான்‌ (வச27,28). ஆனாலும்‌ அவன்‌ கர்த்தரை சேவிக்க திரும்பவில்லை. அவன்‌ யெரொபெயாம்‌ உண்டுபண்ணிய கன்றுகுட்டிகளை 
வழிபட்டான்‌(வச29). ஆனாலும்‌ அவனது செய்கைகளை கர்த்தர்‌ நினைத்து பதில்‌ செய்தார்‌ (வச32). அவனது மரணத்திற்கு பின்பு அவனது 
குமாரன்‌ யோவாகாஸ்‌ ராஜாவானான (வச34,35) 


அதிகாரம்‌ 11: யெகூவினால்‌ தனது குமாரன்‌ அகசியா கொல்லப்பட்டதை அத்தாலியாள்‌ அறிந்தபோது அவள்‌ தாவீதின்‌ ராஜவம்சத்தை 
சங்காரம்‌ பண்ணினாள்‌. அவள்‌ எல்லா ராஜகுமாரர்களையும்‌ கொலை செய்தபோது அகாசியாவின்‌ சகோதரி ராஜகுமாரனாகிய யோவாசை 
காப்பாற்றினாள்‌. யோவாஸ்‌ ஏழு வயதாகி தேசத்தின்‌ தலைவர்களுக்கு முன்பாக காண்பிக்கப்பட்டபோது அவர்கள்‌ திட்டமிட்டு அத்தலியாவின்‌ 
ஆட்சியை கவிழ்த்து அவளை கொன்றார்கள்‌. யோவாஸ்‌ ராஜாவாகிறபோது ஏழு வயதாயிருந்தான்‌ (வச21). ஆசாரியனான யோய்தா கர்த்தரை 
தொழுதுகொள்ள ஜனங்களின்‌ இருதயத்தை திருப்பினான்‌ (வச17). யூதவுக்குள்‌ புகுந்திருந்த பாகால்‌ வழிபாடு ஒழிக்கப்பட்டது (வச18). 


அதிகாரம்‌ 12: யோவாஸ்‌ நாற்பது ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தபோது -.த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்தான்‌ (வச2). ஆசாரியர்களின்‌ 
ஊழல்‌ களையப்பட்டு ஆலயம்‌ பழுது பார்க்கப்பட்டது. சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசகேல்‌ வந்து, காத்தூரைப்‌ பிடித்தான்‌. யோவாஸ்‌ எருசலேமை 
பாதுகாக்க அவனுக்கு மீட்புத்தொகையை கொடுத்தான்‌. யோவாசின்‌ ஊழியக்காரர்‌ சதி செய்து அவனைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌. அவனுக்கு 

பின்‌ அவன்‌ குமாரனாகிய அமத்சியா ராஜாவானான்‌. 


அதிகாரம்‌ 13: யெகூவின்‌ குமாரனாகிய யோவாகாஸ்‌ இஸ்ரவேலினமேல்‌ பதினேழுவருஷம்‌ ஆட்சிசெய்தான்‌. அவன்‌ யெரொபெயாமின்‌ 
பாவங்களைப்‌ பின்பற்றி நடந்தான்‌. சீரியாவின்‌ ராஜாவால்‌ ஓடுக்கப்பட்டபோது யோவாகாஸ்‌ கர்த்தருடைய சமுகத்தை நோக்கிப்‌ பிரார்த்தித்தான்‌; 
கர்த்தர்‌ அவனுக்குக்‌ செவிகொடுத்தார்‌. ஆனாலும்‌ அவன்‌ யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு விலகவில்லை. அவன்‌ இயற்கை மரணம்‌ 
அடைந்தான்‌. யோவாகாசின்‌ குமாரனாகிய யோவாஸ்‌ அவனுக்குப்‌ பின்‌ ராஜாவானான்‌. எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய்க்‌ கிடந்தான்‌; 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ அவனிடத்துக்குப்போனபோது, சீரியரை முறியடிப்பாய்‌ என்று தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. எலிசா 
மரணமடைந்தான்‌; சீரியாவினால்‌ இஸ்ரவேல்‌ ஓஒடுக்கப்பட்டபோதும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு இரங்கினார்‌(வச23) 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 10: ஆகாபின்‌ எழுபது குமார்கள்‌ கொல்லப்படுதல்‌. மீதியானவர்களை யெகூ அழித்தல்‌. யூதாவின்‌ ராஜாவான அகாசியாவின்‌ 
சகோதர்களையும்‌ யெகூ கொன்றான்‌. பகாலை சேவிக்கிறவர்களை கூட்டும்‌ முகமாக யெகூ பாகால்‌ வழிபாட்டிற்கு திரும்புவ தைப்போல 
நடித்தான்‌. அவர்கள்‌ கூடி வந்தபோது யெகூ அவர்களை அழித்துப்‌ போட்டான்‌ (வச25). யெகூ பாகால்‌ வழிபாட்டை இஸ்ரவேலில்‌ இருந்து 
ஒழியப்பண்ணினான்‌ (வச27,28). ஆனாலும்‌ அவன்‌ கர்த்தரை சேவிக்க திரும்பவில்லை. அவன்‌ யெரொபெயாம்‌ உண்டுபண்ணிய கன்றுகுட்டிகளை 
வழிபட்டான்‌(வச29). ஆனாலும்‌ அவனது செய்கைகளை கர்த்தர்‌ நினைத்து பதில்‌ செய்தார்‌ (வச32). அவனது மரணத்திற்கு பின்பு அவனது 
குமாரன்‌ யோவாகாஸ்‌ ராஜாவானான (வச34,35) 


அதிகாரம்‌ 11: யெகூவினால்‌ தனது குமாரன்‌ அகசியா கொல்லப்பட்டதை அத்தாலியாள்‌ அறிந்தபோது அவள்‌ தாவீதின்‌ ராஜவம்சத்தை 
சங்காரம்‌ பண்ணினாள்‌. அவள்‌ எல்லா ராஜகுமாரர்களையும்‌ கொலை செய்தபோது அகாசியாவின்‌ சகோதரி ராஜகுமாரனாகிய யோவாசை 
காப்பாற்றினாள்‌. யோவாஸ்‌ ஏழு வயதாகி தேசத்தின்‌ தலைவர்களுக்கு முன்பாக காண்பிக்கப்பட்டபோது அவர்கள்‌ திட்டமிட்டு அத்தலியாவின்‌ 
ஆட்சியை கவிழ்த்து அவளை கொன்றார்கள்‌. யோவாஸ்‌ ராஜாவாகிறபோது ஏழு வயதாயிருந்தான்‌ (வச21). ஆசாரியனான யோய்தா கர்த்தரை 
தொழுதுகொள்ள ஜனங்களின்‌ இருதயத்தை திருப்பினான்‌ (வச17). யூதவுக்குள்‌ புகுந்திருந்த பாகால்‌ வழிபாடு ஒழிக்கப்பட்டது (வச18). 


அதிகாரம்‌ 12: யோவாஸ்‌ நாற்பது ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தபோது -.த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்தான்‌ (வச2). ஆசாரியர்களின்‌ 
ஊழல்‌ களையப்பட்டு ஆலயம்‌ பழுது பார்க்கப்பட்டது. சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசகேல்‌ வந்து, காத்தூரைப்‌ பிடித்தான்‌. யோவாஸ்‌ எருசலேமை 
பாதுகாக்க அவனுக்கு மீட்புத்தொகையை கொடுத்தான்‌. யோவாசின்‌ ஊழியக்காரர்‌ சதி செய்து அவனைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌. அவனுக்கு 

பின்‌ அவன்‌ குமாரனாகிய அமத்சியா ராஜாவானான்‌. 


அதிகாரம்‌ 13: யெகூவின்‌ குமாரனாகிய யோவாகாஸ்‌ இஸ்ரவேலினமேல்‌ பதினேழுவருஷம்‌ ஆட்சிசெய்தான்‌. அவன்‌ யெரொபெயாமின்‌ 
பாவங்களைப்‌ பின்பற்றி நடந்தான்‌. சீரியாவின்‌ ராஜாவால்‌ ஓடுக்கப்பட்டபோது யோவாகாஸ்‌ கர்த்தருடைய சமுகத்தை நோக்கிப்‌ பிரார்த்தித்தான்‌; 
கர்த்தர்‌ அவனுக்குக்‌ செவிகொடுத்தார்‌. ஆனாலும்‌ அவன்‌ யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு விலகவில்லை. அவன்‌ இயற்கை மரணம்‌ 
அடைந்தான்‌. யோவாகாசின்‌ குமாரனாகிய யோவாஸ்‌ அவனுக்குப்‌ பின்‌ ராஜாவானான்‌. எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய்க்‌ கிடந்தான்‌; 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ அவனிடத்துக்குப்போனபோது, சீரியரை முறியடிப்பாய்‌ என்று தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. எலிசா 
மரணமடைந்தான்‌; சீரியாவினால்‌ இஸ்ரவேல்‌ ஓஒடுக்கப்பட்டபோதும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு இரங்கினார்‌(வச23) 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 14: யோவாசின்‌ குமாரன்‌ அமத்சியா யூதாவின்‌ ராஜாவானான்‌. அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்தபோதும்‌ தாவீதின்‌ அளவீட்டில்‌ குறைந்தே காணப்பட்டான்‌ (வச3). இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ அமத்சியாவை யுத்தத்தில்‌ 
தோற்கடித்து எருசலேமின்‌ அலங்கத்திலே நானூறு முழ நீளம்‌ இடித்து ஆலயத்தில்‌ மீந்திருந்த பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
எடுத்துக்கொண்டான்‌. அமத்சியாவை லாக்சில்‌ சதிசெய்து கொன்றார்கள்‌. அவனது குமாரன்‌ அசரியா(உசியா) அவனுக்கு பின்‌ 
ராஜாவானான்‌. இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவான 2ம்யெரொபெயாம்‌ நாற்பத்தொரு வருஷம்‌ அரசாண்டான்‌. அவன்‌ 1ம்யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு விலகவில்லை. அமித்தாயின்‌ குமாரன்‌ யோனா தீர்க்கதரிசி சொன்னபடி அவன்‌ இஸ்ரவேலின்‌ எல்லை களைத்‌ 
திரும்பச்‌ சேர்த்துக்கொண்டான்‌. 2ம்யெரொபெயாம்‌ இயற்கை மரணமடைந்தான்‌. அவனது குமாரன்‌ சகரியா அவனுக்குப்‌ பின்‌ பதவிக்கு 
வந்தான்‌. 


அதிகாரம்‌ 15: யூதாவின்‌ ராஜாவாகிய உசியா நல்ல ராஜாவாக இருந்தபோதும்‌ ஆசரியர்களின்‌ விஷயத்தில்‌ தலையிட்டதினால்‌ கர்த்தர்‌ 
அவனை வாதித்ததால்‌ குஷ்டரோகியானான்‌ (2நாளா 26:15-21). அவனது குமாரன்‌ யோதாம்‌ அவனுக்கு பின்‌ ராஜாவானான்‌ (ஏசா 1:1 
பார்க்கவும்‌). யெகூவின்‌ கடைசி வாரிசான சகரியா ஆறு மாதங்களே பதவியில்‌ இருந்து சல்லூமினால்‌ கொல்லப்பட்டான்‌. சல்லூம்‌ ஒரு 
மாதமே ஆட்சி செய்தான்‌. மெனாகேம்‌ அவனது ஆட்சியை கவிழ்த்து அவனை கொலை செய்தான்‌. அவன்‌ பத்து ஆண்டுகள்‌ ஆட்சி 
செய்து யெரொபெயாமின்‌ வழியில்‌ பொல்லாப்பாய்‌ நடந்தான்‌. இந்த காலத்தில்‌ அசீரியாவின்‌ ராஜாவாகிய பூல்‌, தேசத்திற்கு 
விரோதமாய்‌ வந்தான்‌. தேசத்தை காக்க அவனுக்கு ஆயிரம்‌ தாலந்து வெள்ளியை கொடுத்தான்‌. அவனுக்கு பின்‌ அவன்‌ குமாரன்‌ 
பெக்காகியா பதவிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளில்‌ அவனது படைத்தலைவன்‌ பெக்கா சதி செய்து அவனைக்‌ கொன்றான்‌. பெக்காவின்‌ 
நாட்களில்‌ அசீரியாவின்‌ ராஜாவாகிய திகிலாத்பிலேசர்‌ வந்து, நப்தலி தேசத்தை பிடித்து, குடிகளைச்‌ சிறையாக அசீரியாவுக்குக்‌ 
கொண்டுபோனான்‌. பெக்காவை ஓசெயா கொன்றுபோட்டான்‌. யூதாவை யேதாம்‌ ஆண்டு செம்மையானதை செய்த ராஜாவாயிருந்தான்‌. 


அதிகாரம்‌ 16: யோதாமின்‌ குமாரன்‌ ஆகாஸ்‌ அவனுக்குப்‌ பின்‌ ராஜாவானான்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ பொல்லாத வழியிலே 
நடந்த துன்மார்க்க ராஜாவாயி ருந்தான்‌(வச2,3) சீரியாவின்‌ ராஜாவாகிய ரேத்சீனும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பெக்காவும்‌, 
எருசலேமின்மேல்‌ யுத்தம்பண்ண வந்து யூதாவை முற்றிகை போட்டார்கள்‌; ஆனாலும்‌ வெற்றியடையவில்லை (ஏசாயா அதி 7-8 
பார்க்கவும்‌). ஆகாஸ்‌ அசீரியாவிடம்‌ உதவிகோரினான்‌. அசீரியர்கள்‌ தமஸ்குவை கைப்பற்றினார்கள்‌. வேதாகமத்தில்‌ “யூதர்‌” என்னும்‌ 
சொல்‌ முதன்முதலாக இங்கேதான்‌ ப ப்‌ 

Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அசீரியாவினால்‌ இஸ்ரவேல்‌ சிறைப்பிடிக்கப்படுதல்‌ 

அதிகாரம்‌ 17: அசீரியாவின்‌ ராஜாவாகிய சல்மனாசார்‌ தெற்கு இராஜ்யத்தை கைப்பற்றி அவர்கள்‌ மீது தண்டம்‌ விதித்தான்‌. 
ஓசேயா அவனுக்கு விரோதமாக சதி செய்வதை அறிந்து சமாரியாவை முற்றிகை போட்டு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர்‌ தெற்கு 
இராஜ்யத்தின்‌ கோத்திரத்தாரை சிறையிருப்பிற்கு கொண்டுபோனான்‌. 

தேவன்‌ சிறையிருப்பை அனுமதித்தற்கான காரணங்கள்‌.1. தேவனுக்கு கீழ்ப்படியாமை 2. தேவனை சந்தேகித்தார்கள்‌ 3. தீட்டாய்‌ 
நடந்தார்கள்‌(வச15) இதிலே 490 வருடங்கள்‌ தேவன்‌ சொல்லியீருந்த ஓய்வு வருடங்களை கைக்கொள்ளவில்லை. 

அசீரியர்கள்‌ வேறு மனிதர்களை கொண்டுவந்து அங்கே குடியேற்றினார்கள்‌. சமாரியர்‌ என்ற பதம்‌ முதலில்‌ 
பயன்படுத்தபடுகிறது(வச29). 


யூதாவின்‌ வழ்ச்சியும்‌ பாபிலோனால்‌ சிறைப்பிடிக்கப்படுதலும்‌ 

அதிகாரம்‌ 18: ஆகாஸின்‌ குமாரனாகிய எசேக்கியா ஆகாஸிற்குப்‌ பின்‌ பதவிக்கு வந்தான்‌.அவன்‌ மிகவும்‌ நல்ல 
ராஜாவாக இருந்தான்‌ (வச3) அவனது ஆட்சியில்‌ மறுமலர்ச்சி ஏற்பட்டது(வச4.5). எசேக்கியா பெலிஸ்தரை ஜெயித்தான்‌. 
ஆனாலும்‌ அசீரிய அரசனான சனகெரிப்‌ யூதாவின்‌ மீது படையெடுத்து எருசலேமை நெருக்கினான்‌. ரப்சாக்கே என்னும்‌ 
அசீரியாவின்‌ படைத்தலைவன்‌ எசேக்கியாவை பயமுறுத்த முயற்சித்தான்‌. 


அதிகாரம்‌ 19: அந்த பயமுறுத்தலில்‌ அவன்‌ ஓரளவு வெற்றியும்‌ பெற்றான்‌. எசேக்கியா இரட்டுத்திக்கொண்டு ஆலயத்திற்கு 
விண்ணப்பம்‌ செய்யப்போனான்‌. அவன்‌ ஏசாயா விடத்திற்கு ஆட்களை அனுப்பினான்‌. ஏசாயா ஊற்சாகமூட்டும்‌ பதிலை சொல்லி 
யனுப்பினான்‌ (வச6-7). ரப்சாக்கே துணிகரங்கொண்டு இஸரவேலின்‌ தேவனுக்கு சவால்‌ விடும்படி இழிவுபடுத்தும்‌ நிருபத்தை 
எசேக்கியாவிற்கு அனுப்புகிறான்‌. எசேக்கியா ஆலயத்திற்குபோய்‌ அந்த நிருபத்தை தேவனுக்கு முன்பாக விரித்து வைத்தான்‌. 
தேவன்‌ எசேக்கியாவிற்கு செவிகொடுத்து அசீரிய ராஜாவின்‌ படை திரும்பிப்போகும்‌ என்று ஏசாயாவைக்‌ கொண்டு சொன்னார்‌ 
(வச28,32-34). கர்த்தர்‌ அசீரிய படையில்‌ 1,85,000 பேரை சங்கரித்தார்‌. சனகெரிப்‌ திரும்பிப்போய்‌ அசீரியாவில்‌ கொலையுண்டான்‌. 
Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadl 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 20: எசேக்கியா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாயிருந்தான்‌ (வச1). அவன்‌ குணமாக ஜெபித்தான்‌. தேவன்‌ 
விண்ணப்பத்தை கேட்டார்‌. 

அவன்‌ குணப்பட்ட பின்பு புத்தியீனமான 3 காரியங்களை செய்தான்‌. 

1. பாபிலோனின்‌ ஸ்தானாதிபதிகள்‌ பொக்கிஷங்களை பார்வையிட அனுமதித்தான்‌(வச12-19) 

2. மனாசே என்ற துன்மார்க்கனுக்கு தகப்பனாயிருந்தான்‌ (21:2,9,16,17) மனாசே எல்லோரிலும்‌ கேடூள்ள 
ராஜாவாயிருந்தான்‌. 

3. எசேக்கியாவின்‌ மனதில்‌ பெருமை குடிகொண்டது நோளா 32:25) 


அதிகாரம்‌ 21: எசேக்கியாவின்‌ குமாரனாகிய மனாசே எல்லா ராஜாக்களிலும்‌ மகாகேடூள்ளவனாயிருந்தான்‌. 
ஆகாப்‌,யேசபேலைக்‌ காட்டிலும்‌ கேடூள்ளவனாயிருந்தான்‌. அவனுக்குபின்‌ அவனது குமாரன்‌ ஆமோன்‌ ராஜாவானான்‌ 
(வச20). அவனது ஊழியக்காரர்‌ சூழ்ச்சி செய்து அவனது வீட்டிலேயே அவனை கொன்றுபோட்டார்கள்‌. அவனுக்குப்‌ பின்‌ 
அவனது குமாரனான யோசியா பதவிக்கு வந்தான்‌. 


அதிகாரம்‌ 22,23: யோசியா தனது 8வது வயதில்‌ ஆட்சிக்கு வந்து 31 ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தான (22:1). 
சாலொமோனுக்கு பின்வந்த ராஜாக்களில்‌ சிறந்தவர்களாக இருந்தவர்களில்‌ இவனும்‌ ஒருவன்‌ (22:2). தேவையாயிருந்த 
பெரிய மறுமலர்ச்சியை தேசத்தில்‌ ஏற்படுத்தினான்‌. இல்க்கியா என்னும்‌ பிரதான ஆசாரியன்‌ இவனுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறவனாகவும்‌, உதவி செய்கிறவனாகவும்‌, வழிகாட்டுகிறவனுமாயிருந்தான்‌. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ அவனைக்‌ கொன்றுபோட்டான்‌. அவனுக்கு பின்பு யோசியாவின்‌ குமாரனாகிய யோவாகாசை 
ராஜாவாகி மூன்று மாதம்‌ அரசாண்டான்‌. எகிப்தின்‌ ராஜா யோசியாவின்‌ இன்னுமொரு குமாரனான எலியாக்கீமை 
ராஜாவாக்கி அவன்‌ பெயரை யோயாக்கீம்‌ என்று மாற்றினான்‌. அவனும்‌ பொல்லாப்பானதையே செய்தான்‌ (வச37) 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 24: பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கீமிற்கு எதிராக வந்து யூதாவை 
அழித்தான்‌ (வச2). மனாசேயின்‌ பாவத்தினால்‌ தேசத்தின்‌ மீது தேவனுடைய தண்டனை வந்தது(வச3,4). 
பதினொரு ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்த பின்பு யோயாக்கீம்‌ இறந்துபோக அவனது குமாரனான யோயாக்கன்‌ 
பதவிக்கு வந்து மூன்று மாதங்களே ஆண்டான்‌. அவன்‌ ஒரு கேடான ராஜாவாயிருந்தான்‌(வச9). பாபிலோனின்‌ 
ராஜா அவனைப்பிடித்து, எருசலேமை கொள்ளையிட்டு எருசலேமின்‌ பிரபுக்களை பாபிலோனுக்கு 
சிறைப்படுத்தி கொண்டுபோனான்‌. இதிலேதான்‌ தானியேலும்‌ அவனது மூன்று நண்பர்களும்‌ 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌ (வச14,15). நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கனை சிறையாக்கி அவனுக்கு பதிலாக 
அவனது சிறியதகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனது பெரை சிதேக்கியா என்று 
மாற்றினான்‌. அவனும்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்து நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாகக்‌ 
கலகமும்பண்ணினான்‌ (வச19,20). 


அதிகாரம்‌ 25: நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை அழித்து ஜனங்களை 
பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டுபோனான்‌. சிதேக்கியாவின்‌ குமாரர்களை அவன்‌ கண்களுக்கு முன்னே 
வெட்டிப்போட்டு அவன்‌ கண்களை குருடாக்கினான்‌ (வச7). ஆலயத்தை தீக்கிரையாக்கி ஆலயத்தின்‌ 
பணிமுட்டுக்களுடன்‌, சகல பொக்கிஷங்களையும்‌ பாபிலோனுக்கு கொண்டுபோனான்‌. கெதலியாவை 
ஆளுனராக்கினான்‌. அவன்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ அடிமையாகவே இருந்தான்‌ (வச24). சீக்கிரத்திலேயே 
அவனும்‌ கொல்லப்பட்டு மீதியாயிருந்தவர்கள்‌ எகிப்திற்கு ஓடிப்போனார்கள்‌. யோயாக்கன்‌ பாபிலோனின்‌ 
சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பாபிலோன்‌ அரண்மனையில்‌ உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கப்பட்டான்‌. 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


ச்‌ ்‌ 
" NC த்‌ தீ A/D 2 
[11 40-02 


நாளாகமத்தின்‌ முதலாம்‌ புத்தகம்‌ 


நாடு கடத்தப்பட்டவர்களுக்கான நம்பிக்கை 


2 
“நாளாகமம்‌” என்று பெயர்‌ பெற காரணம்‌ ட்‌ 1 Bi 210 ட்ட 


CHALLENGE — 


* நாளாகமம்‌ என்றால்‌ “ நாட்களின்‌ வார்த்தைகள்‌ (நிகழ்வுகளும்‌,கணக்குகளும்‌)'' 
அல்லது “தேசத்தின்‌ பயணப்‌ பதிவேடுகள்‌” 


* இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்ட இஸ்ரவேலின்‌ வரலாறு 


* 1ம்‌, 2ம்‌ நாளாகமத்தின்‌ புத்தகங்கள்‌ ஆரம்பத்தில்‌ எழுதப்பட்டபோது ஒரே 
புத்தகமாகவே இருந்தது. 


* கிரேக்க மொழிபெயர்ப்பான Septuagint இதை இரண்டு புத்தகங்களாளக பிரித்தது. 


Pastor. Gabriel Thomasraf | I | ACA Church Avadll 


% 


% 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


எஸ்றாவால்‌ எழுதப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புக்கள்‌ அதிகம்‌ 

ஒரு ஆசாரியனுக்குரிய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது 

எஸ்றாவின்‌ புத்தகத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது 

நாளாகமத்தின்‌ இறுதி அதிகாரத்தின்‌ வசனங்கள்‌ எஸ்றாவின்‌ முதல்‌ அதிகாரத்தின்‌ 
வசனங்களுக்கு ஒத்திருக்கிறது. 

கிமு 550-430 காலப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்ககூடும்‌ 


பாபிலோனிய சிறையிருப்பில்‌ இருந்தபோது பேரரசனான கோரேஸ்‌ யூதர்கள்‌ 
எருசலேமுக்கு திரும்பிச்சென்று அங்கு ஆலயத்தை கட்டிக்கொள்ளலாம்‌ என்று 
கட்டளை பிறப்பித்த நாட்களில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்பதற்கு ஆதாரங்கள்‌ உண்டு 
(நாளா 36:20-33) 

அதிகாரங்கள்‌ 29 


வசனங்கள்‌ 941 


Pastor. Gabriel Thomasraj ~~~ ns அமன்‌ வ்‌ கதத கத ACA Church 40901 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 

ஈ 1 நாளாகமத்தின்‌ சம்பவங்கள்‌ சொல்லப்பட்டுள்ள காலம்‌ 2 சாமுவேல்‌ மற்றும்‌ 
1 இராஜாக்களில்‌ சொல்லப்பட்ட காலத்தை பிரதிபலிக்கிறது. 

* நாளாகமத்தின்‌ எழுத்தாளர்‌ 1நாளாகமத்தில்‌ தாவீதின்‌ அரசாட்சியைக்‌ குறித்த 
காரியங்களை சொன்னபோதிலும்‌ சாமுவேல்‌ மற்றும்‌ இராஜாக்கள்‌ 
புத்தகத்தில்‌ இடம்பெற்றுள்ள பல சம்பவங்களை சொல்லாமல்‌ விட்டூவிடூகிறார்‌. 

* எடுத்துக்காட்டாக 1 நாளாகமத்தில்‌ தாவீது பத்சேபாளுடன்‌ விபசாரம்‌ செய்தது 
குறிப்பிடப்படவில்லை (2 சாமு 11) 

உ - 1-ம்‌, 2-ம்‌ நாளாகமத்தின்‌ புத்தகங்களில்‌ 2சாமுவேலில்‌ சொல்லப்படாத 
நிகழ்வுகள்‌ சொல்லப்படுகிறது. 

* தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு ஆயத்தம்‌ செய்தல்‌ 

* ஆலயத்தின்‌ ஆராதனை ஓழுங்குகள்‌ 

௩ நாளாகமம்‌ தேவனுக்கடுத்த காரியங்களில்‌ தாவீதுக்கு இருந்த ஆர்வத்தை 
முக்கியத்துவப்படுத்துகிறது. 

* உடன்படிக்கைப்‌ பெட்டியை திரும்பக்‌ கொண்டுவருதல்‌ 

* தேவனுக்காக ஆலயத்தை கட்டுகிற வாஞ்சை 


Pastor. Gabriel Thomasraj | I RI வ கத்‌ | ACA Church Avadi 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 

* இந்த புத்தகம்‌ எழுதப்பட்டபோது தாவீதின்‌ வாரிசுகள்‌ யாரும்‌ இஸ்ரவேலில்‌ 
அரசர்களாயிருந்து அரசாளவில்லை. 

* ஆகவே பாபிலோனில்‌ மீதியாயிருந்து திரும்பியிருந்த மக்களுக்காக எழுதப்பட்டது. 

* பாபிலோனிய சியைருப்பில்‌ 70 ஆண்டுகள்‌ கழிந்த நிலையில்‌ யூதர்களின்‌ 
அரசியல்‌, சமூக அதிகாரம்‌ அரசியல்‌ ஆட்சியாளர்களை காட்டிலும்‌ மதரீதியான 
அதிகாரமுள்ள வர்களிடத்திலேதான்‌ இருந்தது. 

* வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்த போதிலும்‌, 
சிறையிருப்பிற்கு பின்னரும்‌ தேவனுடைய ஜனங்கள்‌ இன்னும்‌ அழியாமல்‌ 
தொடருகிறார்கள்‌ என்பதை உறுதிப்படுத்துவதே நாளாகமத்தை எழுதியவரின்‌ 
நோக்கம்‌. 

* மேசியாவாகிய இரட்சகரை பெற்றுக்கொள்ள பாத்திரராகும்படி தேவன்‌ வரலாற்றின்‌ 
வழியே கிரியை செய்து ஒரு தேசத்தை தனிமைப்படுத்தி அதை பாதுகாத்தார்‌. 

* இந்தப்‌ புத்தகம்‌ எதிர்காலத்தில்‌ வரவிருக்கும்‌ மேசியாவாகிய இரட்சகருக்காக 
ஜனங்களை ஆயத்தமாக்கும்படி இஸ்ரவேலின்‌ வரலாற்றை ஒரு ஆசாரிய, ராஜாீக 
கண்ணோட்டத்துடன்‌ சொல்லுகிறது. 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


இஸரயேவேல., யூதா எனனும்‌ இரணடு இராஜயங்கள்‌ 


சவுல்‌ தாவீது 315) க: | அசீரிய சிறையிருப்பு 
(40 years) (40 years) பாபிலோனிய 
சிறையிருப்பு 


* இஸ்ரவேலர்‌ ராஜாக்களின்‌ அளுகையின்‌ கீழிருந்த காலம்‌ 467 ஆண்டுகள்‌ (கிமு 1053-586) 

* யூதாவின்‌ சிறையிருப்பின்‌ காலம்‌ எரேமியாவின்‌ தார்க்கதரிசனத்தின்படியே 70 ஆண்டுகள்‌ (எரே 
25:8-11) 

* கிமு 539ல்‌ பேரரசனான கோரேஸ்‌ பாபிலோனிய பேரரசை வீழ்த்திய பின்பு சிறையிருப்பிலிருந்த 
யூதர்களை யூதேயாவுக்கு திரும்பிச்செல்ல அனுமதித்தான்‌. 

* தெற்கு இராஜ்யமாகிய யூதாவின்‌ இரண்டு கோத்திரத்தார்களுக்கு சிறையிருப்பி லிருந்து 
திரும்பிச்சென்று சொந்த நாட்டைக்‌ மீண்டும்‌ கட்டியெழுப்ப ராஜகட்டளை பிறப்பிக்கப்பட்டது போல 
வடக்கு இராஜ்யமாகிய இஸ்ரவேலின்‌ பத்து கோத்திரத்தார்கள்‌ திரும்பிச்செல்ல எந்தக்‌ 
கட்டளையும்‌ பிறப்பிக்கப்படவில்லை. 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadli 


வம்சவரலாற்றின்‌ முக்கியத்துவம்‌ (அதிகாரங்கள்‌ 1-9) 

* 1 நாளாகமம்‌ தாவீதை மையமாகக்கொண்டு அமைந்துள்ளது (அவனது வம்சாவழியும்‌ ராஜாக 
செயற்பாடுகளும்‌) 

* 1 நாளாகமம்‌ வேதாகமத்தில்‌ உள்ள வம்சவரலாற்று பட்டியலில்‌ மிக முழுமையான 3000 ஆண்டுகால 
வம்சவரலாற்றை உள்ளடக்கிய பட்டியலை ஆதாமிலிருந்து ஆரம்பித்து ஆவணப்படுத்தியுள்ளது. 

* இந்தப்‌ புத்தகம்‌ சுவாரசியத்திற்காக எழுதப்படாமல்‌ உயர்வான தகவல்களை அறிவிக்கும்‌ பொருட்டு 
எழுதப்பட்டதே முழுமையான வம்சவரலாறு இடம்பெற்றதற்கான காரணம்‌. 

* யூதர்களுக்கு வம்சவரலாறு மிக முக்கியமானது. திருமணங்கள்‌ செய்வதற்கோ, நிலங்களை 
வாங்கவோ,விற்கவோ, ஒரு குறிக்கப்பட்ட பதவிக்கோ, பொறுப்பிற்கோ நியமிக்கப்படுவதற்கான தனிநபர்‌ 
அல்லது குடும்பத்தின்‌ தார்மீக உரிமையை நிலைநாட்டவோ, ஆசாரித்துவத்தை பெறுவதற்கோ 
வம்சவரலாறு அவர்களுக்கு அவசியமானது. 

* ஒருவர்‌ மேசியா என்று காண்பிக்க அவரது வம்சவரலாற்றைக்கொண்டு அதை நிரூபிக்க வேண்டும்‌ 
(மத்தேயு அதி 1 பார்க்கவும்‌). 

* இந்த வம்சவரலாறுதான்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்களுக்கு அவர்களுக்கு ஒரு பலமான 
பின்னணி இருக்கிறது என்பதையும்‌ “தெரிந்துகொள்ளப்பட்ட ஜனங்கள்‌” என்கிற பரிசுத்த நிலை சிறப்பாக 
பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும்‌ உறுதிப்படுத்தியது. 

* அவர்களுக்கு பலமான பின்னணி இருந்தது மாத்திரமல்ல மேசியாவை எதிர்பார்திருப்பதற்கான 
உறுதியான காரணமும்‌ இருந்தது. 

* இந்தப்‌ புத்தகம்‌ சம்பவங்களை சிருஷ்டிப்பு சிறையிருப்பு கிறிஸ்து என்ற வம்சவழியில்‌ 
விளக்குகிறது. 


Pastor. Gabriel Thomasraj = ப | ACA Church Avadli 


வடிகட்டப்பட்ட ஒரு வரலாறுப்பதிவு 


௩ 2 சாமுவேல்‌ புத்தகமும்‌, 1-ம்‌, 2-ம்‌ இராஜாக்கள்‌ புத்தகங்களும்‌ இஸரவேலனதும்‌, 
யூதாவினதும்‌ மன்னராட்சிகளையும்‌ குறிப்பாக அவர்களது பாவங்களையும்‌ 
அதனால்‌ அவர்கள்‌ சிறையிருப்பிற்கு செல்ல நேர்ந்ததையும்‌ சொன்னது. 

* ஆனால்‌ சிறையிருப்பின்‌ முடிவில்‌ எழுதப்பட்ட நாளாகமப்‌ புத்தகங்கள்‌ இதற்காக 
ஜனங்கள்‌ பாடுகளை எற்கனவே அனுபவித்துவிட்டால்‌ அதைக்குறித்து கவனம்‌ 
செலுத்தவில்லை. 

* சிறையிருப்பிலிருந்து திரும்புகிற யூதர்கள்‌ கவனத்தில்‌ எடுத்துக்கொண்டு நினைவில்‌ 
நிறுத்திக்கொள்ள வேண்டிய வரலாற்று நிகழ்வுகளோடு, கர்த்தரின்‌ ஆசீர்வாதத்தை 
கொண்டுவரும்‌ கழ்ப்படிவு - ஆலயத்திற்கும்‌, ஆசாரித்துவத்திற்குமான 
முக்கியத்துவம்‌ - தாவீதின்‌ வம்சத்தாருக்கு வழங்கப்பட்ட நிபந்தனையில்லாத 
வாக்குத்தத்தங்களும்‌ இப்‌ புத்தகத்தில்‌ சொல்லப்படுகிறது. 

* ஜனங்களுக்குள்‌ திரும்பவும்‌ ஒழுங்கையும்‌ கீழ்ப்படிவையும்‌ 
கொண்டுவருவதே இதை எழுதியவரின்‌ நோக்கமாகும்‌. 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


கர்த்தரை மையப்படுத்திய ஒரு வரலாறுப்பதிவு 

* தாவீதின்‌ வெற்றிகளும்‌, சாதனைகளும்‌ ஆலயத்திலேதான்‌ உச்சநிலையை அடைகிறது. 

* உடன்படிக்கைப்பெட்டியை திரும்ப எருசலேமிற்கு கொண்டுவர சரியான ஒழுங்குகளை 
மேற்கொண்டது (அதி 13,15,16) 

* எதிர்காலத்தில்‌ ஆலயம்‌ கட்டப்படுவதற்காக நாணயிக்கப்பட்ட நிலமாகிய எபூசியனாகிய 
ஓர்னானின்‌ போரடிக்கும்‌ களத்தை அதற்கான விலையை கொடுத்து வாங்கியது 
(21:15-30) 

* தாவீது தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடம்‌ கர்த்தரின்‌ ஆலயத்தை குறித்து தனக்கு ஒரு 
திட்டம்‌ இருப்பதை தெரிவித்தான(17:1-2). 

* ஆனால்‌ கர்த்தரோ அவனுக்காவும்‌, ஜனத்திற்காகவும்‌, ஆலயத்திற்காவும்‌ தமக்கு ஒரு 
திட்டம்‌ இருப்பதை தாவீதிற்கு தெரிவித்தார்‌. 

* இஸ்ரவேலுக்கான திட்டம்‌ (22:9) 

* தாவீதிற்கான திட்டம்‌ (22:10ஆ) 

* ஆலயத்திற்கான திட்டம்‌ (22:6-11) 

* வனாந்தரத்தில்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ மாதிரி மோசேக்கு வெளிப்படுத்தபட்டிருந்தது 
போலவே (யாத்‌ 25:9,25:40 பார்க்கவும்‌) எருசலேம்‌ தேவாலயத்திற்கான திட்டத்தின்‌ 
மாதிரி தேவனால்‌ தாவதிற்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது (28:11- ன 


Pastor. Gabriel Thomasraj | த - ACA Church கவ்‌ 


1 நாளாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. வம்சவரலாற்று பட்டியல்‌ (அதி 1-9) 


இந்த வம்சவரலாற்று பட்டியல்‌ ஆதாமிலிருந்து ஆரம்பித்து (1:1) இதை எழுதியவரின்‌ காலம்‌ வரை 
நீள்கிறது (அதி 9) 


11. தாவீதின்‌ அரசாட்சி (அதி 10 -29) 

1) சவுலின்‌ இறுதி நாட்களும்‌, மரணமும்‌, தாவீதின்‌ ஆரம்பகால ஆட்சி (அதி 10-12) 

2) உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டுருதல்‌ (அதி 13-16). பெட்டி அசைந்தபோது அது 
விழாமல்‌ கடுக்க பெட்டியை பிடித்ததினால்‌ இறந்த உசியாவின்‌ சம்பவம்‌ உட்பட (அதி 13). 

3) ஆலயத்தை கட்ட தாவீது விரும்பினாலும்‌ அதிக இரத்தத்தை சிந்தினவன்‌ என்பதால்‌ அதை 
கட்டாமல்‌ கடுக்கப்படுதல்‌ (அதி 17) 

4) தாவீதின்‌ யுத்தங்கள்‌ பற்றிய விபரங்கள்‌ (அதி 18-20) 

5) ஜனத்தை தொகையிடலும்‌ வாதையும்‌ (அதி 21). 

6) ஆலயக்கட்டுமானத்திற்கான தாவீதின்‌ ஆயத்தப்பணிகள்‌ (அதி 22). 

7) வேலியர்களுக்கான பணிகள்‌ வகுக்கப்படுதல்‌ (அதி 23). 

8) ஆட்சி ஒழுங்குகள்‌ (அதி 24). 

9) தாவீதின்‌ கடைசி வார்த்தைகளும்‌ மரணமும்‌ (அதி 28-29). 


Pastor. Gabriel Thomasraj | ப்‌ த்‌ - ACA Church Avadli 


| 7, 
ரத ர ச 
+ (A [ஜு 2 


CALA i ப்‌ சத ந ம்‌... தீ / A 
tal") AATCC 
| ‘1 210 925125 


_ CHALLENGE - 


நாளாகமத்தின்‌ இரண்டாம்‌ புத்தகம்‌ 


நாடு கடத்தப்பட்டவர்களுக்கான நம்பிக்கை 


2 
“நாளாகமம்‌” என்று பெயர்‌ பெற காரணம்‌ ட்‌ 1 Bi 210 ட்ட 


CHALLENGE — 


* நாளாகமம்‌ என்றால்‌ “ நாட்களின்‌ வார்த்தைகள்‌ (நிகழ்வுகளும்‌,கணக்குகளும்‌)'' 
அல்லது “தேசத்தின்‌ பயணப்‌ பதிவேடுகள்‌” 


* இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்ட இஸ்ரவேலின்‌ வரலாறு 


* 1ம்‌, 2ம்‌ நாளாகமத்தின்‌ புத்தகங்கள்‌ ஆரம்பத்தில்‌ எழுதப்பட்டபோது ஒரே 
புத்தகமாகவே இருந்தது. 


* கிரேக்க மொழிபெயர்ப்பான Septuagint இதை இரண்டு புத்தகங்களாளக பிரித்தது. 


Pastor. Gabriel Thomasraf | I | ACA Church Avadll 


% 


% 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


எஸ்றாவால்‌ எழுதப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புக்கள்‌ அதிகம்‌ 

ஒரு ஆசாரியனுக்குரிய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது 

எஸ்றாவின்‌ புத்தகத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது 

நாளாகமத்தின்‌ இறுதி அதிகாரத்தின்‌ வசனங்கள்‌ எஸ்றாவின்‌ முதல்‌ அதிகாரத்தின்‌ 
வசனங்களுக்கு ஒத்திருக்கிறது. 

கிமு 550-430 காலப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்ககூடும்‌ 


பாபிலோனிய சிறையிருப்பில்‌ இருந்தபோது பேரரசனான கோரேஸ்‌ யூதர்கள்‌ 
எருசலேமுக்கு திரும்பிச்சென்று அங்கு ஆலயத்தை கட்டிக்கொள்ளலாம்‌ என்று 
கட்டளை பிறப்பித்த நாட்களில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்பதற்கு ஆதாரங்கள்‌ உண்டு 
(நாளா 36:20-33) 

அதிகாரங்கள்‌ 36 


வசனங்கள்‌ 822 


Pastor. Gabriel Thomasraj ~~~ ns அமன்‌ வ்‌ கதத கத ACA Church 40901 


இஸரவேல்‌, யூதா எனனும்‌ இரணடு இராஜயங்கள்‌ 


சவுல்‌ தாவீது |சாலொமோன்‌|| வட ராஜயம்‌ (210 16: r5)= x அசீரிய சிறையிருப்பு 


* இஸ்ரவேலர்‌ ராஜாக்களின்‌ அளுகையின்‌ கீழிருந்த காலம்‌ 467 ஆண்டுகள்‌ (கிமு 1053-586) 


* யூதாவின்‌ சிறையிருப்பின்‌ காலம்‌ எரேமியாவின்‌ தீர்க்கதரிசனத்தின்படியே 70 ஆண்டுகள்‌ (எரே 25:8-11) 

* கிமு 539ல்‌ பேரரசனான கோரேஸ்‌ பாபிலோனிய பேரரசை வீழ்த்திய பின்பு சிறையிருப்பிலிருந்த யூதர்களை 
யூதேயாவுக்கு திரும்பிச்செல்ல அனுமதித்தான்‌. 

* அதி 1-9 ராஜாவாகிய சாலொமோனின்‌. 40 ஆண்டு கால ஆட்சியை விபரிக்கிறது. 

௩. அதி 10-36 மீதியுள்ள ராஜாக்களின்‌ 345 ஆண்டு கால ஆட்சியை விபரிக்கிறது. 

* இந்தப்‌ புத்தகத்தின்‌ 70% பகுதிகள்‌ 8 உத்தமாய்‌ நடந்த ராஜாக்களின்‌ சம்பவங்களை சொல்லுகிறது 

* இந்தப்‌ புத்தகத்தின்‌ 30% பகுதிகள்‌ 12 துன்மார்க்கமாய்‌ நடந்த ராஜாக்களின்‌ சம்பவங்களை சொல்லுகிறது 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadll 


யூதாவிற்கு முக்கியத்துவம்‌ 


* இராஜாக்களின்‌ புத்தகமும்‌, நாளாகமத்தின்‌ புத்தகமும்‌ 10 கோத்திரத்தாரை கொண்ட 
வடக்கு இராஜ்யமான இஸ்ரவேலை பெரும்பாலும்‌ தவிர்ப்பதற்கான காரணங்கள்‌. 


8. அதன்‌ தவறான வழிபாடு 


ரூ 


. அது எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தல்‌ 


2. தவறான வழிபாடு 

தவறான தெய்வங்களை வழிடுகல்‌, மெய்யான தேவனுக்கு தவறான ஆராதனை 
செய்தல்‌ ஆகிய இரண்டுமே தவறு (யாத்‌ 20:3-4) 

1. என்னையன்றி வேறே தெய்வங்களை ந நமஸ்கரிக்க வேண்டாம்‌ (யாத்‌ 32:1-5) 
சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு விக்கிரகத்தையாகிலும்‌ ந உண்டாக்கவேண்டாம்‌; 


% 


1 


b. மாற்று வழிபாட்டுத்தலங்கள்‌ 
* தாணிலும்‌, பெத்தேலிலும்‌ பொன்‌ கன்றுறுக்குட்டி விக்கிரகங்களோடு மாற்று 
வழிபாட்டுத்தலங்கள்‌ கட்டப்பட்டன (1இரா 12:26-32) 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadl 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 

* கிமு 538 காலப்பகுதியில்‌ யூதர்கள்‌ 70 ஆண்டு கால சிறையிருப்பை முடித்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பினார்கள்‌. ஆனால்‌ இப்போது அந்த தேசம்‌ கிமு 1011-971 வரை ஆண்ட 
தாவீதின்‌ காலத்திய தேசமாகவோ அல்லது கிமு 971-931 வரை ஆண்ட சாலொமோனின்‌ 
காலத்திய தேசமாகவோ இல்லை (தேசத்தின்‌ வரைபடத்தை பார்க்க). 

* இப்போது அங்கே யூத ராஜா இல்லை, ஆனால்‌ பெர்சிய ஆளுனர்‌ இருக்கிறார்‌ (எஸ்றா 
5:3,6:6) 

* இப்போது எருசலேம்‌ பாதுக்கப்பட்ட இடமாக இல்லை, ஆகவே நெகேமியா அலங்கங்களை 
கட்டவேண்டியதாயிற்று (நெகே 1-7) 

இப்போது அங்கே ஆலயம்‌ இல்லை, ஆகவே செருபாபேல்‌ சாலொமோனின்‌ ஆலயத்தின்‌ 
அழகிற்கு சற்றும்‌ சம்பந்தமில்லாத ஆலயத்தை புதிதாக எழுப்ப வேண்டியிருந்தது (எஸ்றா 3) 

* இப்போது அந்த பகுதிகள்‌ யூதர்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ இல்லை, ஆகவே அதை 
பாதுகாத்துக்கொள்ள நடவடிக்கைகள்‌ எடுக்கவேண்டியிருந்தது(எஸறா அதி 4, நெகே அதி 4) 

* இப்போது அவர்கள்‌ சியைருப்பிலிருந்து திரும்பி வந்த ஆசீர்வாதத்தை தவிர சொல்லத்தக்க 
அளவில்‌ பெரிய ஆசீர்வாதங்கள்‌ உணடாயிருக்கவில்லை. 

* இப்போது முன்னிருந்த இராஜ்யத்தின்‌ செல்வங்களில்‌ மிக மிகக்‌ குறைந்த அளவு செல்வமே 
கைவசம்‌ இருந்தது. 

* இப்போது தேவனுடைய பிரசன்னம்‌ எருசலேமில்‌ இருக்கவில்லை: அது விலகிப்‌ போயிருந்தது 
(கிமு 597-591 எஸ்றா அதி 8-11). 


Pastor. Gabriel Thomasraj I ப | ACA Church Avadli 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 

* தாவீது, சாலொமோன்‌ ஆட்சிக்காலத்தின்‌ நாட்களின்‌ மேன்மையோடூ ஒப்பிடுகையில்‌ 
எதிர்காலம்‌ இருண்டதாக காணப்பட்டது. 

௩ 2 நாளாகமத்தில்‌ சொல்லப்பட்ட ராஜாக்களின்‌ காலத்திய சம்பவங்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து மீண்ட யூதர்களுக்கு தைரியத்தையும்‌, நம்பிக்கையையும்‌ 
தந்தன. 

* இந்தப்‌ புத்தகங்களின்‌ பக்கங்கள்‌ யூதாவின்‌ ராஜாக்களில்‌ உத்தமமாயிருந்த எட்டு 
ராஜாக்களின்‌ காரியங்களை பதிவிட்டிருக்கிறது. 

* பெர்சியாவின்‌ அரசஉத்தரவினால்‌, அரசின்‌ செலவிலேயே தாயகம்‌ திரும்ப 
அனுமதிக்கப்பட்டதை முக்கியத்துவப்படுத்துவதற்காக எழுபது ஆண்டுகால 
சிறையிருப்பின்‌ சம்பவங்கள்‌ தவிர்க்கப்பட்டிருக்கிறது. 

* அவர்களது கடினமான வாழ்க்கைச்‌ சூழ்நிலையின்போது அவர்களது ஆவிக்குரிய 
பாரம்பரியம்‌ எப்படிப்பட்டது என்பதை இந்தப்‌ புத்தகம்‌ அவர்களுக்கு நினைவூட்டியது. 

* எல்லாமே இழந்துபோன நிலையில்‌ அவர்கள்‌ பற்றிப்‌ பிடித்கொள்ள 


அவர்களுக்கு இருந்தது கர்த்தருடைய வாக்குத்தத்தஙகளும்‌ அவருடைய 
வசனமுமே! 


Pastor. Gabriel Thomasraj = ப | ACA Church Avadli 


முக்கிய படிப்பினைகள்‌ 


1 சரியான தொடர்புகள்‌ Right Connections 

சாலொமோன்‌: 58:16ல்‌ தேவனுக்கான வீட்டை அருமையாக கட்டினான்‌ ஆனால்‌ அவனது சொந்த வீட்டை 
கட்டுவதில்‌ தவறிழைத்தான்‌. 

யோசபாத்‌: தனது குமாரனான யோராமிற்கு தவறான இடத்தில்‌ பெண்‌ கொண்டான்‌. 

* அவள்‌ ஆகாப்‌, யேசபேலின்‌ குமாரத்தி (21:6): யோராம்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழியிலே நடந்தான்‌ (21:6): 
எலியாவின்‌ வார்த்தை நிறைவேறியது (21:12-18): ஜனங்கள்‌ அவனுக்காக துக்கிக்கவில்லை (21:19-20 இதை 
யோசியாவின்‌ மரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவும்‌ 35:24-25) 

சரியான ஆலோசனைகள்‌ Right Counsel 

* ரெகோபெயாம்‌ இளவயதினரின்‌ ஆலோசனைக்கு செவிகொடுத்தான்‌ (10:1-19) 

* ஆகாபிற்கு பிரியமாக பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொல்லிய தீர்க்கதரிசிகள்‌, அவனுக்கு விரோதமாக 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லிய மிகாயா (18:2-27) 

* மிகாயா பிரியமில்லாத தீர்க்கதரிசனத்திற்காக வெறுக்கப்பட்டான்‌ (வச7) 

* பிரியமான தீர்க்கதரிசனம்‌ சொல்ல நிர்ப்பந்திக்கப்பட்டான்‌ (வச12) 

* கன்னத்தில்‌ அடிக்கப்பட்டான்‌ (வச12) சிறைவைக்கப்பட்டான்‌ (வச25-26) 

சரியான உடன்படிக்கை Right Covenant 

* சுத்தீகரித்தலும்‌, அர்பணித்தலும்‌ (34:33) 

* நியாயப்பிரமாணம்‌ கண்டெடுக்கப்பட்டது (34:15) 

* நியாயப்பிரமாணம்‌ வாசிக்கப்பட்டது (34:15) 

* நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய உடன்படிக்கை செய்யப்பட்டது (34:31-32) 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadl 


2 நாளாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. சாலொமோனின்‌ ஆட்சி (அதி 1-9) 
இந்தப்‌ பகுதியில்‌ சாலொமோன்‌ செய்த ஆயத்தங்களின்‌ தொடர்ச்சியும்‌, ஆலய கட்டுமானத்தின்‌ நிறைவும்‌, ஆலய 
பிரதிஷ்டையும்‌ அத்துடன்‌ அவனது பல்வேறு நடவடிக்கைகளும்‌ சொல்லப்படூகிறது. 
11. யூதாவின்‌ வரலாறும்‌ அதன்‌ வீழ்ச்சியும்‌ (அதி 10-36) 
1) பத்துக்‌ கோத்திரத்தரின்‌ கலகமும்‌, ரெகோபெயாமின்‌ ஆட்சியும்‌ (அதி 10-12) 
2) அபியாவின்‌ ஆட்சி (அதி 13) 
3) ஆசாவின்‌ ஆட்சி (அதி 14-16) 
ஆசா தேவனுடைய ஊழியக்காரனாயிருந்து தேசத்து ஜனங்களின்‌ வழிபாட்டிலும்‌, ஒழுக்கத்திலும்‌ மறுமலர்ச்சியை 
கொண்டூவந்ததால்‌ இந்த காலம்‌ யூதாவின்‌ செழிப்பான காலமாயிருந்தது. 
4) யோசபாத்தின்‌ ஆட்சி (அதி 17-20) 
யோசபாத்‌ தேவனை சேவிக்கிறதில்‌ உணமையுள்ளவனாயிருந்தான்‌. ஜனங்கள்‌ நியாயப்பிரமாணத்தை 
தெரிந்துகொள்ளச்‌ செய்ய பல முயற்சிகளை எடுத்தான்‌. 
5) யோராம்‌ மற்றும்‌ அகாசியாவின்‌ ஆட்சிகள்‌ (அதி 21:1-22:9) 
6) யூதாவின்‌ ஒரே ராணியான அத்தாலியாளின்‌ ஆட்சி (அதி 22:10-23:21) 
7) யோவாஸின்‌ ஆட்சி (அதி 24). 
யோவாஸ்‌ ஏழு வயதில்‌ ஆட்சிக்கு வந்தான்‌. இவனுக்கு இவனுக்கு யோய்தா என்கிற பிரதான ஆசாரியன்‌ 
அலோசனைக்காரனாக இருந்தான்‌. சரியான ஆராதனையை மீண்டும்‌ கொண்டுவந்தான்‌. ஆனால்‌ யோய்தாவின்‌ 
மரணத்திற்கு பின்பு விக்கிரக வழிபாட்டுக்குள்‌ வழுவிப்போனான்‌. 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadl 


2 நாளாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


8) அமத்சியா, உசியா, யோதாம்‌, ஆகாஸ்‌ ஆகியோரின்‌ ஆட்சி (அதி 25-28) 

9) எசேக்கியாவின்‌ ஆட்சி (அதி 29-32) 
வழிபாட்டு ரீதியான மீட்டெடுப்போடு ஆரம்பித்த எசேக்கியாவின்‌ ஆட்சியில்‌ யூதாவின்‌ இழந்துபோன பலமும்‌, புகழும்‌ 
ஓரளவு மீட்கப்பட்டது. 

10) மனாசே மற்றும்‌ ஆமோனின்‌ ஆட்சி (அதி 33). 

11) யோசியாவின்‌ ஆட்சி (அதி 34-35). 
யோசியா தனது எட்டாவது வயதில்‌ ஆட்சிக்குவந்து பதினெட்டு ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தபோது யூதாவில்‌ 
முன்னெப்போதும்‌ இல்லாத வகையில்‌ வழிபாட்டில்‌ மறுமலர்ச்சியை உண்டாக்கினான்‌. ஆலயம்‌ புதுப்பிக்கப்பட்டபோது 
கண்டெடுக்கப்‌ பட்ட நியாயப்பிரமாண புத்தகம்‌ இந்த மறுமலர்ச்சிக்கு பெரிதும்‌ வழிகோலியது. 

12) யூதாவின்‌ இறுதிநாட்கள்‌ (அதி36) 
யோவாகாசின்‌ குறுகிய கால ஆட்சிக்கு பின்‌ யோயாக்கீம்‌ ஆட்சியில்‌ அமர்ந்து பதினொரு ஆண்டுகள்‌ 
ஆட்சிசெய்தான்‌. இந்த காலத்தில்‌ அவன்‌ மாறிமாறி எகிப்திற்கும்‌, பாபிலோனுக்கும்‌ கப்பம்‌ கட்டுகிறவனாக இருந்தான்‌. 
பாபிலோனுக்கு எதிராக கிளர்ச்சியில்‌ ஈடுபட முனைந்து அதிலே மரணமடைந்தான்‌. அவனுக்கு பின்‌ யோயாக்கீன்‌ பதவிக்கு 
வந்து மூன்று மாதங்களே ஆட்சி செய்து பின்‌ பாபிலோனுக்கு சிறைப்பட்டுப்போய்‌ நீண்டகாலம்‌ அங்கேயிருந்தான்‌. 
யூதாவின்‌ கடைசி ராஜா சிதேக்கியா. நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமை ஏற்கனவே கொள்ளையிட்டு அதன்‌ 
பொக்கிஷங்களையெலலாம்‌ கைப்பற்றி பிரபுக்கள்‌ குலமானவர்களில்‌ பெரும்பாலானவர்களை பாபிலோனுக்கு 
கொண்டுபோயிருந்தான்‌. 
இந்தப்‌ புத்தகத்தில்‌ பாபிலோனியர்களால்‌ கிமு 606 மற்றும்‌ கிமு 597ல்‌ நடத்தப்பட்ட இரண்டு படையெடுப்புக்கள்‌ 
சொல்லப்பட்டுள்ளதோடூ கிமு 586ல்‌ சிதேக்கியாவின்‌ காலத்தில்‌ நடைபெற்ற மூன்றாவது படையெடுப்பில்‌ எருசலேமில்‌ சில 
ஏழையான ஜனங்கள்‌ தவிர எதுவும்‌ மீதியாயிராதபடி வாரிக்கொண்டு போனான்‌. ஐந்து ஆண்டுகள்‌ கழித்து மீண்டும்‌ 750 
பேரை பிடித்துக்கொண்டு போக வந்தார்கள்‌. அப்போது அங்கிருந்தவர்கள்‌ தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும்‌ 
கூட்டிக்கொண்டூ எகிப்திற்கு தப்பிப்போனார்கள்‌ (எரே 43) 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


எஸ்றாவின்‌ 
புத்தகம்‌ 
மளக்கட்டூவதற்கு 
வல்‌ நெகேமியாவின்‌ 
புத்தகம்‌ 


அடைக்கலம்‌ கர உயருகல்‌ 


எஸ்கரின்‌ 
புத்தகம்‌ 


மகிழ்ச்சியாயிருக்க விடுவிக்கப்படுகல்‌ 


பெயர்களும்‌ சில தகவல்களும்‌ 


என்ற பெயரின்‌ 
£, “தேவனின்‌ உதவி” 


எஸறா 


அதிகாரங்கள: 10 
வசனங்கள்‌: 280 


நெகேமியா 


ஈ “நெகேமியா என்ற பெயரின்‌ 
பொருள்‌, “தேவனின்‌ ஆறுதல்‌” 


நெகேமியா 


அதிகாரங்கள: 13 
வசனங்கள்‌: 406 


எஸதா 


“எஸ்தர்‌” என்ற பெர்சிய 
பெயரின்‌ பொருள்‌, 
“நட்சத்திரம்‌ 
அத்சாள்‌ என்ற எபிரேய 
பெயரின்‌ பொருள்‌ 


இந்தப்‌ புத்தகத்தை எழுதியவர்‌: 
யாரென்று அறியப்படவில்லை 


அதிகாரங்கள: 10 
வசனங்கள்‌: 167 


Pastor. Gabriel Thomasra] 


ACA Church Avadl 


CHARACTER BACKGROUND 


எஸ்றா யார்‌? நெகேமியா யார்‌? எஸ்தர்‌ யார்‌? 


* எஸ்றா- ஆசாரியன்‌ 
* அதி 7 ஆசாரிய வம்ச 


அட்டவணை 
* நெகேமியா, பெர்சிய * எஸ்தர்‌ தாயும்‌ 
* எஸ்றா- வேதபாரகன்‌ ராஜாவாகிய அர்கசஷ்டாவின்‌ தந்தையுமில்லாமல்‌ வளர்ந்த 
* வேதாகம சுருள்களை பானபாத்திரக்காரன்‌ ஒரு யூத அனாதை இளம்‌ 
பிரதியெடுப்பவன்‌ பெண (2:7) 
* நெகேமியா எருசலேமின்‌ 
* எஸ்றா- ஆசிரியன்‌ அலங்கங்களை கட்டியவன்‌ * சூசா என்னும்‌ அருமையான 
தலைநகர்‌ பட்டணத்தில்‌ பிறந்து 
* எஸ்றா- பெரிய ஜெபாலய ஈ 52 நாட்களில்‌ கட்டியவன்‌ வளர்ந்தவள்‌(2:5) 
நிறுவனர்‌ 
* வேத புத்தகங்களை 
தொகுத்தவன 


Pastor. Gabriel Thomasraj I | | ACA Church Avadli 


இஸரவேல்‌, யூதா எனனும்‌ இரணடூ இராஜயங்கள்‌ 


சவுல்‌ தாவீது || சாலொமோன்‌|| வட ல அசீரிய சிறையிருப்பு 
(40 years) (40 years) (40 years) |! ros ன்‌ வைர பப்லிப்‌ 
ககட்ட ம | சிறையிருப்பு 


ச - ப ராஜாக்களின்‌ அளுகையின்‌ திருந்த காலம்‌ 467 ண்கள்‌ (கிமு 1053-586) 

௩ யூதாவின்‌ சிறையிருப்பின்‌ காலம்‌ எரேமியாவின்‌ தீர்க்கதரிசனத்தின்படியே 70 ஆண்டுகள்‌ (எரே 25:8-11) 

ஈ கிமு 539ல்‌ பேரரசனான கோரேஸ்‌ பாபிலோனிய பேரரசை வீழ்த்திய பின்பு சிறையிருப்பிலிருந்த 
யூதர்களை யூதேயாவுக்கு திரும்பிச்செல்ல அனுமதித்தான்‌. 


* அசீரியர்களின்‌ கொள்கை: பிடிக்கப்பட்ட தேசத்தின்‌ மக்களை அங்கிருந்து அகற்றி வேறு மக்களை 
அதிலே குடியேற்றுவது. 

* பாபிலோனியர்களின்‌ கொள்கை: பிடிக்கப்பட்ட தேசத்தின்‌ மக்களை அடிமைகளாகவும்‌ 
வேலையாட்களாகவும்‌ மாற்றுவது. 

* மேதிய-பெரிசியர்களின்‌ கொள்கை: பிடிக்கப்பட்ட தேசத்தின்‌ மக்களை அந்த தேசத்திலேயே 
வைத்திருந்து அவர்கள்‌ மனங்களை வெல்வது. 


Pastor. Gabriel Thomasra] | | ACA Church Avadli 


எஸ்றாவின்‌ புத்தகம்‌ - வரலாற்றில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ இடம்‌ 


யூதாவின்‌ வீட்டாரை எழுபது ஆண்டூகள்‌ கழித்து பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பக்‌ 
கொண்டுவருவேன்‌ என்கிற தமது வார்த்தையை தேவன்‌ நிறைவேற்றுகிறார்‌. 
இது “இரண்டாம்‌ யாத்திரையாகமம்‌” என்ற விஷேசபெயரிலும்‌ அழைக்கப்படுகிறது. 


மூன்று பாபிலோனிய நாடுகடத்தல்‌ பயணங்கள்‌ 

1-வது நாடுகடத்தல்‌: 

கிமு 605ல்‌ யோயாக்கீம்‌ ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ (2இரா 23:34-24:6) 

இதிலே தானியேல்‌ உள்ளிட்ட பல பிரபுக்கள்‌ குலமானவர்கள்‌ சிறைப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. 


2-வது நாடுகடத்தல்‌: 

கிமு 597ல்‌ யோயாக்கன்‌ ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ (2இரா 24:6-16) 

இதிலே மத்திய வகுப்பாரும்‌, தொழில்‌ வல்லுனர்களும்‌, மீதியிருந்த உயர்‌ மட்டத்தினரும்‌ 
சிறைப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. தேவாலயத்தின்‌ பொக்கிஷங்களும்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டன. 


43-வது நாடுகடத்தல்‌: 

கிமு 586ல்‌ சிதேக்கியா ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ (2இரா 24:17-25:21) 
இதிலே எருசலேம்‌ நகரமும்‌, ஆலயமும்‌ எரிக்கப்பட்டு சிதிலமாக்கப்பட்டதோடு 
மதியாய்‌ இருந்தவர்களும்‌ சிறைப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra | | ACA Church Avadl 


எஸ்றாவின்‌ புத்தகம்‌ - வரலாற்றில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ இடம்‌ 


மூன்று பாபிலோனிலிருந்து நாடுதிரும்பும்‌ பயணங்கள்‌ 

*1வது நாடு திரும்புதல்‌: செருபாபேலின்‌ தலைமையில்‌ (அதி 1-6) 

- 50000த்திற்கு குறைவான ஜனங்களே நாடுதிரும்பினார்கள்‌ 

- ஆலயத்தின்‌ வேலையை ஆரம்பித்து அஸ்திபாரம்‌ போட்டார்கள்‌ 

- சில ஆண்டுகள்‌ கழித்து வேலை மீண்டும்‌ ஆரம்பிக்கப்பட்டு ஆலயம்‌ கட்டிமுடிக்கப்பட்டது. 


2வது நாடு திரும்புதல்‌: எஸ்றாவின்‌ தலைமையில்‌ (அதி 7-10) 
- 1700 பேர்‌ மாத்திரமே நாடுதிரும்பினார்கள்‌ 
- ஆசாரியர்கள்‌ நாடுதிரும்பியதால்‌ மீண்டும்‌ நியாயப்பிரமாணம்‌ கற்பிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டது. 


*3வது நாடு திரும்புதல்‌: நெகேமியாவின்‌ தலைமையில்‌ 


- எருசலேமின்‌ மதில்கள்‌ கட்டப்பட்டு அரசாங்கம்‌ திரும்ப நிறுவப்பட்டது 
- நெகேமியா பன்னிரண்டு ஆண்டுகள்‌ அளுனராக பதவிவகித்தான்‌. 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


எஸ்றாவின்‌ புத்தகம்‌ - வரலாற்றில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ இடம்‌ 


- எஸ்றாவின்‌ தலைமையில்‌ திரும்பிய 13 ஆண்டுகளுக்கு பின்பும்‌, செருபாபேலின்‌ தலைமையில்‌ 
திரும்பிய சுமார்‌ 94 ஆண்டுகளுக்கு பின்பும்‌ நெகேமியாவின்‌ தலைமையில்‌ நாடுதிரும்பியது 
நடைபெற்றது. 


Pastor. Gabriel Thomasra] ACA Church Avadli 


எஸ்றாவின்‌ புத்தகம்‌ - வரலாற்றில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ இடம்‌ 


* எஸ்றாவின்‌ புத்தகத்தின்‌ 6வது, 7வது அதிகாரங்களுக்கிடையில்‌ எஸ்தரின்‌ சரித்திரம்‌ 
பொருந்துகிறது. 

* எஸ்தரின்‌ சம்பவங்கள்‌. அந்த அதிகாரங்களுக்கிடையிலான 58 ஆண்டுகளில்‌ 10 
ஆண்டுகளில்‌ நடந்தது. 

* எஸ்றாவின்‌ தலைமையில்‌ திரும்பிய காலத்திற்கும்‌ செருபாபேலின்‌ தலைமையில்‌ திரும்பிய 
காலத்திற்கும்‌ இடைப்பட்ட காலம்‌. 

* எஸ்தரின்‌ சரித்திரம்‌, யூதேயாவிற்குத்‌ திரும்பி வராமல்‌ பெர்சியாவிலேயே தங்கிவிட்ட 
பெரும்பான்மையான யூதர்களின்‌ நிலையை சித்தரிக்கும்‌ ஒரே வேதாகம புத்தகம்‌. 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


நான்கு முக்கிய ராஜாக்கள்‌ 


ஈ கோரேஸ்‌ : பாபிலோனிய பேரரசை கைப்பற்றியவன்‌ கிமு 538 
* யூதர்கள்‌ தாயகம்‌ திரும்பவும்‌ எருசலேமில்‌ பாபிலோனியர்களால்‌ கிமு 587ல்‌ அழிக்கப்பட்ட 
ஆலயத்தை மீண்டும்‌ கட்டவும்‌ அனுமதியளித்தான்‌. 
ஈ 1ம்‌ அர்தசஷ்டா கிமு465-424 வரையிலும்‌, 2ம்‌ தரியு கிமு423-404 வரையிலும்‌ ஆண்டார்கள்‌. 


ஈ பெரிய தரியு: இவனது காலத்தில்தான்‌ எருசலேமின்‌ ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்பட்டது. 
* அதிகாரங்கள்‌ 6க்கும்‌ 7க்கும்‌ இடைப்பட்ட காலம்‌ 60 ஆண்டுகள்‌ 
* இந்த காலப்பகுதியில்தான்‌ எஸ்தர்‌ பெர்சியாவில்‌ வாழ்ந்ததும்‌ ஆண்டதுமான எஸ்தரின்‌ 
சரித்திரத்தில்‌ விபரிக்கப்பட்ட சம்பவங்கள்‌ நடந்த காலம்‌. 
% 
ஈ* செரக்சீஸ்‌: எஸ்தரின்‌ சரித்திரத்தில்‌ இவன்‌ அகாஸ்வேரு என்று அமைக்கப்படூகிறான்‌. 
ஈ இவன்‌ நாளடைவில்‌ எஸ்தரை தனது ராணியாக்கிக்கொள்கிறான்‌. இவளது செல்வாக்கினால்‌ 
யூதர்கள்‌ அழிக்கப்படாமல்‌ தப்புவிக்கப்படுகிறார்கள்‌. 
* அர்தசஷ்டா: இவன்‌ அகாஸ்வேருவின்‌ குமாரனும்‌ எஸ்தரின்‌ வளர்ப்புமகனுமாவான்‌. 
இவனது ஆட்சிக்காலம்‌ சுமார்‌ கிமு 465-423 
* எஸ்றா, நெகேமியா புத்தகங்கள்‌ இவனது ஆட்சிக்காலத்தில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadl 


ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்பட்ட காலவரிசை நிகழ்வுகள்‌ 


539 - பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேஸ்‌ (539-529) (எஸ்றா 1:1) 
பாபிலோனை கைப்பற்றினான்‌ - பெர்சியாவை உலகப்பேரரசாக்கினான்‌. பாபிலோன்‌ பெர்சியாவினால்‌ 
வீழ்த்தப்படும்‌ என்று தானியேல்‌ தீர்க்கதரிசனம்‌ சொலிலியிருந்தார்‌ (தானி 5:25-31) 


538- கோரேஸ்‌ ஆலயத்தை கட்ட உத்தரவு பிறப்பித்தல்‌ (எஸ்றா 1:1-4) 
கோரேஸுக்கு 200 ஆண்டுகளுக்‌2கு முன்பே யூதர்கள்‌ கோரேஸின்‌ காலத்தில்‌ திரும்பிவந்து 
ஆலயத்தை மீண்டும்‌ கட்டுவார்கள்‌ எனபதை ஏசாயா சொல்லியிருந்தார்‌. (ஏசாயா 44:26-28:45:1,13) 


536 - செருபாபேல்‌ 49,897 பேர்களோடு திரும்புதல்‌ (எஸ்றா 2:2) 

செருபாபேல்‌, பெர்சிய ராஜாக்களான கோரேஸ்‌ அல்லது தரியுவின்‌ காலங்களில்‌ 

அல்லது இருவர்களின்‌ காலத்திலும்‌ அவர்களின்‌ கீழ்‌ ஆளுனராக இருந்தான்‌. 
(ஆகாய்‌1:14,சகரியா4:9) பிரதான ஆசாரியனாக யோசுவா இருந்தான்‌ (எஸ்றா2:2, ஆகாய்‌ 1:14) ஏழு 
மாதங்கள்‌ பலிபீடத்தைகட்டி பலியிட்டூவந்தார்கள்‌ (எஸ்றா3:1-7) 


529 - ராஜாவான கம்பீஸசோ (529-522) அல்லது எஸ்றா4:6ல்‌ சொல்லப்படும்‌ அகாஸ்வேருவோ 
அல்லது எஸ்றா 4:11-24ல சொல்லப்படும்‌ அர்தசஷடாவோ 


535ல்‌ ஆரம்பிக்கப்பட்ட ஆலயகட்டுமான பணியை நிறுத்த உத்தரவிட்டார்கள்‌ (எஸ்றா 3:8-4:24) 


521 - 1ம்‌ தரியு (521-486) (மறுபெயர்‌ ஹிஸ்டெஸ்பீஸ்‌) - ஆலயத்தை கட்டிமுடிக்க உத்தரவிட்டான்‌ 
(520) (எஸ்றா 6:1) 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadll 


ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்பட்ட காலவரிசை நிகழ்வுகள்‌ 


520 - 6வது மாதம்‌(செப்டெம்பர்‌) 1வது நாள்‌ - ஆகாய்‌ கட்டுவதற்கு அழைப்பு விடுத்தல்‌ (எஸ்றா 5:1,2: ஆகாய்‌ 1:1-11) 
வது மாதம்‌(செப்டெம்பர்‌)24வது நாள்‌- கட்டுமான பணி ஆரம்பம்‌ (ஆகாய்‌ 1:13-15) 

7வது மாதம்‌(அக்டோபர்‌)21வது நாள்‌- ஆகாயின்‌ இரண்டாவது அழைப்பு (ஆகாய: 1-9) 

வது மாதம்‌(நவம்பர்‌)- சகரியாவின்‌ ஆரம்ப உரை (சகரியா1:1-6) 

வது மாதம்‌(டிசம்பர்‌) 24வது நாள்‌- சகரியாவின்‌ 3ம்‌,4ம்உரைகள்‌ (சகரியா 2:10-23) 

11வது மாதம்‌(பிப்ரவரி) 24வது நாள்‌- சகரியாவின்‌ தரிசனங்கள்‌ (சகரியா) 


518 - 9வது மாதம்‌(டிசம்பர்‌) 4வது நாள்‌- சகரியாவின்‌ தரிசனங்கள்‌ (சகரியா 7:1-14:21) 
516 - 12வது மாதம்‌(மார்ச்‌) 3வது நாள்‌ - ஆலயம்‌ கட்டி முடிக்கப்பட்டது (எஸ்றா 6:15) 
515 - 1வது மாதம்‌(ஏப்ரல) 14வது நாள்‌ முதல 21ம்‌ நாள்‌ வரை பஸகா (எஸறா 6:19-22) 


486 - 1ம்‌ செரக்சீஸ்‌ (மறுபெயர்‌அகாஸ்வேரு)- கிரேக்கத்தின்‌ மீது படையெடுத்தல்‌ 

எஸ்தர்‌ பட்டத்துராணியாதல்‌. இவளது திருமணத்தினால்‌ யூதர்களுக்கு பெர்சிய அரசவைகூடங்களில்‌ முக்கியத்துவம்‌ 
திடைத்ததோடு எஸ்றா திரும்பி வந்ததும்‌, நெகேமியா உயர்த்தப்பட்டதும்‌ நடந்தது (எஸ்‌ 2:16) 

478-474- எஸ்தரின்‌ முயற்சியால்‌ யூதர்‌ தப்புதல்‌ (எஸ்‌ 3:10 முதல்‌) மொர்தெகாய்‌ பிரதம அமைச்சராதல்‌ 


464 - 1ம்‌ அர்தசஷ்டா (மறுபெயர்‌ லோன்ஜிமானஸ்‌) (464-424) இவன்‌ எஸ்தரின்‌ வளர்ப்பு மகன்‌ (எஸ்றா 7:1) 

457 - 1ம்‌ அர்தசஷ்டா, எஸ்றா திரும்பிச்சென்று வழிபாடுகளை நடத்த உத்தரவிடுகல்‌ (எஸ்றா 7:1-13) 

யூதர்கள்‌ செருபாபேல்‌ தலைமையில்‌ திரும்பிய 80 ஆண்டுகள்‌ கழித து எஸ்றா பரிலோனிலிருந்து 1754 பேரோடு 
செல்லுதல்‌ (எஸ்றா 7:7,9:8) 

யூதர்கள்‌ மத்தியில்‌ எஸ்றா மறுமலர்ச்சியை உண்டுபண்ணுதல்‌ (எஸ்றா 10:10,11 
Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadll 


ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்பட்ட காலவரிசை நிகழ்வுகள்‌ 


1. நிருபத்தை எழுதி அனுப்புதல்‌ (எஸ்றா 4:6-24) 

* அஸ்திபாரம்‌ போடப்பட்டு 21 ஆண்டுகளில்‌ கட்டிமுடிக்கப்பட்டது 

ஈ 2 ஆண்டுகள்‌ வேலை தொடர்ந்தது கிமு536-534 
14 ஆண்டுகள்‌ எதூப்பினால்‌ பணிகள்‌ தடைபட்டது கிமு 534-520 
கிமு 520ல்‌ வேலை மீண்டும்‌ ஆரம்பிக்கப்பட்டது 
5 ஆண்டூகள்‌ கழித்து கிமு 515ல ஆலயம்‌ கட்டிமுடிக்கப்பட்டது 
குறிப்பாக ஆலயத்தின்‌ கட்டுமான பணிகள்‌ 7 ஆண்டூகள்‌ நடந்தன 


RK XX & ௬ 


எஸ்றா 5:1-2 : தேவனுக்கு காத்திருந்து மீணடும்‌ ஆரம்பித்தார்கள்‌ 
எஸ்றா 6:8-10 : ஆசீர்வாதமாய்‌ மாறியது 


2. பரிகசித்தலும்‌, சூழ்ச்சி செய்தலும்‌ (நெகேமியா 4:1-24) 
* அவர்கள்‌ ஜெபித்தார்கள்‌ 


* அவாகள்‌ பாதுகாக்கப்பட்டார்கள 


3. பதவியையும்‌, கட்டளையையும்‌ துஷ்பிரயோகம்‌ செய்தல்‌ (எஸ்தர்‌ 3:8-10) 
*  உபவாசித்து காத்திருந்தார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadl 


- DS 
(UA (AA ANAL 
181220 gps Vy Ps 


—- CHALLENGE - 


யோபுடைய சரித்திரம்‌ 
நதிமானின்‌ துன்பம்‌ 


“யோபுடைய சரித்திரம்‌” என்று பெயர்‌ பெற காரணம்‌ 


- பப்்டடஈங ௨ | 


* எபிரேய மொழியில்‌ யோபு என்றால்‌ “உபத்திரவபடூத்தப்பட்ட ஒருவன” 
* அரபு மொழியில்‌ யோபு என்றால்‌ “மனம்‌ வருந்தின ஒருவன்‌” 


* இந்த புத்தகம்‌ எழுதப்பட்டுள்ள எபிரேய மொழிநடையை கொண்டு பார்க்கும்போது பழைய 
ஏற்பாட்டூப்புத்தகங்களில்‌ இந்தப்புத்தகமே மிகப்பழைமையானது என்று சில வேதஅறிஞர்கள்‌ 
கணிக்கிறார்கள்‌. 


* யோபு முதல்‌ உன்னதப்பாட்டு வரையுள்ள 5 கவிதை புத்தகங்களில்‌ யோபுடைய சரித்திரம்‌ 
1வது புத்தகமாக வைக்கப்பட்டூள்ளது 


* எபிரேய கவிதைகளில்‌ இந்தப்‌ புத்தகம்‌ மிகச்சிறந்த கவிதை நூலாக கருதப்படுகிறது. 


யாரால்‌ எழுதப்பட்டது என்பது தெரியவில்லை. யோபுவே தனது அனுபவத்தை 
பதிவுசெய்திருக்கலாம்‌, அல்லது இன்னாரென்று அறியப்படாத ஒருவர்‌ இதை எழுதியிருக்லாம்‌. 


* அதிகாரம்‌ 42 
* வசனங்கள்‌ 1070 


Pastor. Gabriel Thomasraj = ப த ACA Church Avadli 


யோபுடைய சரித்திரம்‌ - வேதாகம வரலாற்றின்‌ தன்மை 


* இந்தப்‌ புத்தகத்தின்‌ ஆரம்பமும்‌ இறுதியும்‌ வேதாகமத்தின்‌ ஏனைய வரலாற்று புத்தகங்களோடு 
ஒத்திருக்கிறது (யோபு 1:1ஜயும்‌,1சாமு1:1,லூக்கா 1:5 ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌). 

* வேதாகமங்களின்‌ மற்றப்‌ புத்தகங்களில்‌ யோபுவின்‌ பெயர்‌ குறிப்பிடப்படுகிறது. 

* எசேக்கியேல்‌ 14:14,20 (வச14) அப்பொழுது நோவா தானியேல்‌ யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும்‌ 
அதின்‌ நடுவில்‌ இருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ நதியினால்‌ தங்கள்‌ ஆத்துமாக்களைமாத்திரம்‌ 
தப்புவிப்பார்கள்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

* யாக்கோபு 5:10-11 என்‌ சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளைத்‌ 
துன்பப்படுதலுக்கும்‌ நீடிய பொறுமைக்கும்‌ திருஷடாந்தமாக வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. இதோ, 
பொறுமையாயிருக்கிறவர்களைப்‌ பாக்கியவான்‌௧ளென்கிறோமே! யோபின்‌ பொறுமையைக்குறித்துக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌; கர்த்தருடைய செயலின்‌ முடிவையும்‌ கண்டிருக்கிறீர்கள்‌; கர்த்தர்‌ மிகுந்த 
உருக்கமும்‌ இரக்கமுமுள்ளவராயிருக்கிறாரே. 

* யோபு - உந்துதலை உண்டாக்கின வேதவசனங்களின்‌ பகுதிகள்‌ 

* பவுல்‌ 1கொரி 3:19ல்‌ யோபு 5:13ஐ மேற்கோள்காட்டி அது வேதவசனந்தான்‌ என்று அங்க்கரிக்கிறார்‌. 

யோபு 31:33ல்‌ ஆதாமைப்பற்றி குறிப்பிடப்படுவதால்‌ மோசே ஆதியாகமத்தை எழுதுவதற்கு 
வெகுகாலத்திற்கு முன்னரே ஆதாமும்‌, ஏவாளும்‌ அறியப்பட்டிருந்தார்கள்‌ என்பது புலனாகிறது. 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


யோபின்‌ புத்தகத்தின்‌ வரலாற்றுப்‌ பின்னணி 


* வேதஅறிஞர்கள்‌ யோபின்‌ புத்தகத்தின்‌ காலத்தை முற்பிதாக்களின்‌ காலமாகிய கிட்டதட்ட கிமு 2100-1900 
காலத்தை சேர்ந்தது என்று கணிக்கிறார்கள்‌. 


அதற்கான காரணங்கள்‌ சில.... 


* யோபுவின்‌ செல்வம்‌ அவனது காலநடைகளைக்கொண்டூ அளவிடப்பட்டது (1:3,42:12). ஆனால்‌ 
ஆபிரகாமின்‌ செல்வம்‌ பொன்னையும்‌,வெள்ளியையும்‌ கொண்டு அளவிடப்பட்டது (அதி 12:16) 


* முற்பிதாக்களைபோல யோபுவும்‌ தேவனுக்கு அவரது தனித்துவமான பெயரான “எல்ஷடாய்‌” (சர்வ 
வல்லமையுள்ள தேவன்‌) என்னும்‌ பெயரை பயன்படுத்துகிறார்‌. 


* இந்தப்‌ புத்தகத்தில்‌ இஸ்ரவேல்‌, எகிப்திலிருந்து யாத்திரை, மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌, 
ஆசரிப்புகூடாரம்‌ ஆகிய எதுவும்‌ குறிப்பிடப்படவில்லை. 


* ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு போன்றோர்‌ ஆசாரியனில்லாமல்‌ பலிசெலுத்தி யதுபோல யோபும்‌ 
பலிசெலுத்துகிறார்‌. நியாயப்பிரமாணம்‌ வழக்கத்திற்கு வந்தபின்னர்‌ இவ்வாறு செய்திருக்கமுடியாது (லேவி 
4:10, 27:8) 

* யோபு 42:16ல யோபுவின்‌ துன்பத்தின்‌ நாட்களுக்கு பின்‌ அவர்‌ மேலும்‌ 140 ஆண்டுகள்‌ 
உயிருடன்‌ இருந்தார்‌ என்று பார்க்கிறோம்‌. அவரது வாழ்க்கைக்‌ காலம்‌ 210 
ஆண்டுகளாயிருக்கலாம்‌. இந்த நீண்ட வாழ்க்கைக்காலம்‌ ஆபிராமின்‌ தகப்பனான தேராகு, ஆபிரகாம்‌, 
ஈசாக்கு, யாக்கோபு ஆகியயோரின்‌ நண்ட வாழ்க்கைக்காலத்திற்கு ஒத்திருககிறது. 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


யோபின்‌ புத்தகத்தின்‌ வரலாற்றுப்‌ பின்னணி 


௩ யோபின்‌ நண்பர்களின்‌ வரலாற்றுப்‌ பின்னணி 

- யோபுவை காணவும்‌ அவனுக்கு ஆறுதல கூறவும்‌ வந்த மூன்று நணபாகள்‌ 
1. தேமானியனான எலிப்பாஸ்‌ - தேமான்‌ ஏசாவின்‌ பேரன்‌ (ஆதி 36:10,11) 

2. சூகியனான பில்தாத்‌ - சூவா ஆபிரகாமின்‌ குமாரன்‌ (ஆதி 25:2) 

3. நாகமாத்தியனான சோப்பார்‌ - நாகமா வடஅரேபியாவில்‌ உள்ளது 


4. பூசியனாகிய எலிகூ - பூஸ்‌ ஒரு அரபிய கோத்திரம்‌ (ஆதி 22:21) 


Pastor. Gabriel [வொ வ/ ACA Church Avadll 


சம்பவ விபரிப்பின்‌ வடிவங்கள்‌ 


இந்த புத்தகத்தின்‌ சம்பவங்களின்‌ விபரிப்பு 4 வெவ்வேறு வடிவங்களில்‌ இருக்கிறது. 
1. முன்னுரை - Prologue 

1:1-5 - உத்ஸ்‌ தேசத்தில்‌ யோபுவின்‌ அமரிக்கையும்‌, செழிப்பும்‌ 

1:6-12 - கர்த்தருடைய சந்நிதியில்‌ சாத்தான்‌ யோபுவை குற்றப்படுத்துதல்‌ 

:13-22 - உத்ஸ்‌ தேசத்தில்‌ யோபுவின்‌ பிள்ளைகளும்‌ செல்வமும்‌ அழிதல்‌ 

1-6 - கர்த்தருடைய சந்நிதி: கர்த்தரும்‌ சாத்தானும்‌ 

2:7-10 - கர்த்தருடைய சந்நிதி: கர்த்தரும்‌ சாத்தானும்‌ 

2:11-13 - யோபுவை காணவும்‌ அவனுக்கு ஆறுதல்‌ கூறவும்‌ வந்த மூன்று நண்பர்கள்‌ 


2. உரையாடல்‌ - Dialogue 
யோபின்‌ துன்பத்திற்கான மர்மம்‌ இன்னதென்று அறியாததால்‌ அவனது மூன்று நண்பர்களும்‌ அதற்கான மூலகாரணத்தை அவர்களாகவே ஊகிக்கிறார்கள்‌. 
தேமானியனான எலிப்பாஸ்‌ யோபு அவனது பாவங்களுக்காக தண்டிக்கப்‌ படுகிறான்‌ என்ற கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 

குற்றமில்லாமல்‌ அழிந்தவன்‌ உண்டோ? (4:7) 
சூகியனான பில்தாத்‌ என்னும்‌ இரண்டாவது நண்பனும்‌ கிட்டதட்ட இதே போன்ற கருத்துடையவனாகவேயிருக்கிறான்‌. இதோ, தேவன்‌ உத்தமனை வெறுக்கிறது 
மில்லை, பொல்லாதவர்களுக்குக்‌ கைகொடுக்கிறதுமில்லை. (8:20) 
நாகமாத்தியனான சோப்பாரின்‌ வார்த்தைகளும்‌ இதையே வெளிப்படுத்துகிறது. 
உம்முடைய கையிலே அக்கிரமம்‌ இருந்தால்‌, அதைத்‌ தூரத்தில்‌ அகற்றிவிட்டு, அநியாயம்‌ உம்முடைய கூடாரங்களில்‌ 
வாசமாயிருக்கவொட்டாதிரும்‌.அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல்‌ ஏறெடுத்து, பயப்படாமல்‌ திடன்‌ கொண்டிருப்பீர்‌ ....அப்பொழுது உம்முடைய 
ஆயுசுகாலம்‌ பட்டப்பகலைப்பார்க்கிலும்‌ பிரகாசமா யிருக்கும்‌ (11:14-15,17) 


3. தனியுரை - Monologue 
அதி 33-37 : எலிகூ 
38:1-42:6 : கர்த்தர்‌ 


4. முடிவுரை - Epilogue 
42:7-17 - ஊத்ஸ்‌ தேசத்தில்‌ யோபுவின்‌ ஆசீர்வாதம்‌ இரட்டிப்பாதல்‌ 


வவட... நல ப்‌ அ 0° ACA Church Avadi 


யோபுடைய சரித்திரத்தின்‌ சுருக்கம்‌ 
யோபுவின்‌ வேதனை அதி 1-3 

- யோபுவின்‌ செல்வம்‌ (1:1-5) 

- யோபுவின்‌ துன்பம்‌ (1:6-2:13) 

- யோபுவின்‌ குழப்பம்‌ (அதி 3) 


யோபு தனது தரப்பு வாதங்களை எடுத்துரைத்தல்‌ அதி 4-37 


* (முதலாவது சுற்று (அதி 4-14) 

1. எலிப்பாஸ்‌ (அதி 4-5) - யோபுவின்‌ பதிலுரை (அதி 6-7) 
2. பில்தாத்‌ (அதி 8) - யோபுவின்‌ பதிலுரை (அதி 9-10) 
3. சோப்பார்‌ (அதி 11) - யோபுவின்‌ பதிலுரை (அதி 12-14) 


*இரண்டாவது சுற்று (அதி 15-21) 

1. எலிப்பாஸ்‌ (அதி 15) - யோபுவின்‌ பதிலுரை (அதி 15-21) 
2. பில்தாத்‌ (அதி 18) - யோபுவின்‌ பதிலுரை (அதி 19) 
3. சோப்பார்‌ (அதி 20) - யோபுவின்‌ பதிலுரை (அதி 21) 


Pastor. Gabriel Thomasraj | ப்‌ த்‌ - ACA Church Avadli 


யோபுடைய சரித்திரத்தின்‌ சுருக்கம்‌ 


* மூன்றாம்‌ சுற்று (அதி 22-31) 
1. எலிப்பாஸ்‌ (அதி 22) - யோபுவின்‌ பதிலுரை (அதி 23-24) 
2. பில்தாத்‌ (அதி 25) - யோபுவின்‌ பதிலுரை (அதி 26-31) 


* இளைஞனான எலிகூவின்‌ உரை (அதி 22-31) 

1. யோபுவின்‌ நண்பர்களின்‌ கருத்தோடூ முரண்படூதல்‌ (அதி 32) 

2. யோபுவின்‌ கருத்தோடூ முரண்படூதல்‌ (அதி 33) 

3. தேவனின்‌ நீதியையும்‌, நன்மையையும்‌, மகத்துவத்தையும்‌ பறைசாற்றுதல்‌ (34-37) 


யோபுவின்‌ விடுதலை (அதி 38-42) 

* தேவன்‌ யோபுவை தாழமைப்படுத்துதல்‌ (38:1-41:34) 

1. யோபுவிடம்‌ கேட்ட பதிலளிக்கமுடியாத மாபெரும்‌ கேள்விகள்‌ வாயிலாக (38:1-41:34) 

2. யோபு காரியங்களை விளங்கிக்கொள்ளமுடியாத தனது இயலாமையை ஓத்துக்கொண்டதன்‌ வாயிலாக (42:1-6) 


தேவன்‌ யோபுவை கனப்படூத்துதல்‌ (42:7-17) 
1. யோபுவை விமர்சித்தவர்களை தேவன்‌ கடிந்துகொள்ளுதல்‌ (42:7-10) 
2. யோபுவின்‌ இழப்பை இரட்டிப்பாக தேவன்‌ மீளக்கொடுத்தல்‌ (42-11-17) 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


வேதனை குறித்த கேள்வி 
- இது வறுமையில்‌ இருந்து செழிப்புக்கான கதையல்ல. மாறாக செழிப்பிலிருந்து வறுமையான உண்மைச்‌ சம்பவம்‌. 

- காலம்காலமாக கேட்கப்பட்டுவரும்‌ “நல்லவர்களுக்கு தீமைகள்‌ வருவதேன்‌?” என்ற கேள்வியை இந்தப்‌ புத்தகம்‌ அலசி 
ஆராய்கிறது. 

- சாத்தான்‌ தேவனிடத்தில்‌ வைத்த சவாலையும்‌, அதற்கு தேவன்‌ அனுமதித்தையும்‌, நாம்‌ அறிந்திருக்கும்‌ பாக்கியத்தை 
பெற்றதுபோல யோபு பெறவில்லை. அவனுக்கு அது தெரியப்படுத்தபடவேயில்லை. 

- காலம்காலமாக நம்பப்பட்டுவரும்‌, “நன்மையும்‌ தீமையும்‌ அவனனவன்‌ செய்யும்‌ வினையின்‌ பயன்‌” என்ற 
கருதுகோளுக்கான நேரடியான சவாலாக இந்தப்‌ புத்தகம்‌ எழுதப்பட்டுள்ளது. 


. யோபு காமஇச்சை கொண்டவனாக இருக்கவில்லை 31:1-4 

. யோபு பொய்சொல்லி ஏமாற்றவில்லை 31:5-8 

யோபு விபசாரம்‌ செய்யவில்லை 31:9-12 

. யோபு தனது வேலைக்காரர்களுக்கு உதவி செய்யாமல்‌ இருக்கவில்லை 31:13-15 
யோபு ஏழைகள்‌, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யாமல்‌ இருக்கவில்லை 31:16-23 
யோபு தனது ஐசுவரியத்தின்‌ மீது நம்பிக்கை வைக்கவில்லை 31:24-25 

. யோபு விக்கிரக வழிபாடு செய்யவில்லை 31:26-28 

. யோபு தனது எதிரிகளை அநியாயமாய்‌ நடத்தவில்லை 31:29-30 

யோபு உலோபியாக இருக்கவில்லை 31:31-32 

யோபு தன்‌ பாவங்களை மறைக்கவில்லை 31:33-34 


00 ரூ.6 ௨ ல ந்‌ 


நல்‌ ௦ 


. யோபு தேவன்‌ தன்னை கேட்ககூடாதென்று விரும்பவில்லை 31:35-37 


= ரர 


யோபு தனது பண்ணையாட்களை வஞ்சிக்கவில்லை 31:38-40 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


வேதனை குறித்த கேள்வி 
யோபுவிற்கு கொடுக்கப்பட்ட பதில்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ வாசகனை திருப்தி செய்யலாம்‌ அல்லது 
செய்யாமல்‌ போகலாம்‌. 

- வேதனையை தேவன்‌ அனுமதிப்பதற்கு தகுந்த காரணங்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌ அவற்றை 
அவர்‌ நமக்கு வெளிப்படுத்தாமலும்‌ போகலாம்‌. 

“இப்படித்தான்‌ செயற்படுவார்‌ அல்லது இப்படித்தான்‌ செயற்பட வேண்டும்‌ என்கிற நமது 
எண்ணத்தின்படி தேவன்‌ செயற்படுகிறவர்‌ அல்ல” என்ற நிதர்சனத்தை யோபு தனது வாழ்வில்‌ 
அறிந்து கொள்ளவேண்டியிருந்தது. 

- இந்த வாழ்வின்‌ பிரச்சினைக்கான தீர்வையோ, விளக்கத்தையோ யோபுவின்‌ புத்தகம்‌ 
முன்வைக்கவில்லை. 

- இது யோபுவின்‌ அனுபவமும்‌, அந்த அனுபவதினால்‌ அவன்‌ சொன்ன பதில்களும்‌. 

- சூழ்நிலைகளை நாம்‌ புரிந்துகொள்ள முடியாத தருணங்களிலும்‌ தேவனை நம்புவதைக்‌ குறித்து 
மூுதவன கற்றுத்தரும்‌ மேலான பாடம்‌. 

- தேவனது செய்கையை நாம்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்ற தேவை தேவனுக்கில்லை. அவரது 
செய்கைக்கான விளக்கத்தை அவர்‌ நமக்கு தரவேண்டிய அவசியமுமில்லை. 

- நமது புரிந்துகொள்ளுதலும்‌, சூழ்நிலைகளும்‌ எப்படியிருப்பினும்‌ நாம்‌ அவர்‌ மீது நம்பிக்கை 
வைத்து நமது வாழ்க்கையில்‌ அவர்‌ கிரியை நடப்பிக்க விட்டுக்கொடுப்பதே நமக்கான பாடம்‌. 

- இந்த புத்தகத்தில்‌ 330 கேள்விகள்‌ இடம்பெற்றுள்ளன. ன ரை க்‌ 160 


Pastor. Gabriel Thomasraj | ACA Church ரதன்‌ 


வேதனை குறித்த கேள்விக்கான பதில்‌ 

நமக்குத்‌ துன்பங்கள்‌ வருவது ஏன்‌? யார்‌ அல்லது எது அதற்குக்‌ காரணம்‌? தேவன்‌ இதைக்குறித்து ஒன்றும்‌ 
செய்யாமலிருப்பது ஏன்‌? 

இந்த கேள்விகளுக்கான பதில்கள்‌ தரப்படவில்லை. எனினும்‌ சில முக்கிய கருத்துக்கள்‌ முன்வைக்கப்படுகின்றன. 


1. மனிதாய்‌ இருப்பதினால்‌ இருக்கும்‌ வேதனையின்‌ அனுபவத்தை மனிதனால்‌ விளங்கிக்கொள்ளவோ 
புரிந்துணரவோ முடியாது. 

- மனிதனது கிரகிக்கும்‌ ஆற்றலினால்‌ அவன்‌ தேவனின்‌ செய்கைகளை விளங்கிக்கொள்ள முடியாது 
- தேவனின்‌ செயல்களை இணைத்துப்‌ பார்த்து மனிதனால்‌ முடிவுக்கு வரமுடியாது. 

- சூழ்நிலைகள்‌ எதுவாயினும்‌ தேவன்‌ மேல்‌ நம்பிக்கையாயிருக்க நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


2. துன்பங்கள்‌ எப்போதும்‌ பாவத்தின்‌ நேரடி விளைவுகள்‌ அல்ல 

- எப்போதும்‌ பாவத்தின்‌ விளைவாகவே துன்பங்கள்‌ வருகின்றன என்பதே யோபுவின்‌ நண்பர்களின்‌ தவறான 
முடிவு. 

- அப்படியல்ல என்பதே இப்‌ புத்தகத்தின்‌ பாடம்‌. 


3. துன்பங்கள்‌ ஒருவனின்‌ ஆவிக்குரிய நிலைக்கான பாராட்டாகவும்‌ இருக்கலாம்‌ 
- யோபு எப்படிப்பட்டவன்‌ என்று சாத்தானுக்கு நிரூபிக்க தேவன்‌ யோபுவிற்கு துன்பங்களை அனுமதித்தார்‌. 
- யோபுவின்‌ மேல்‌ தேவன்‌ வைத்த நம்பிக்கை எவ்வளவு பெரியது! 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


யோபுவின்‌ புத்தகத்தை ஜாக்கிரதையாக கையாளுதல்‌! 


யோபுவின்‌ மூன்று நண்பர்களின்‌ உரைகள்‌ பல தவறுகளை கொண்டிருக்கிறது. 

- தேவன்‌ ஜனங்கள்‌ துன்பப்பட அனுமதிப்பது ஏன்‌ என்ற அடிப்படையிலேயே சொல்லப்படுகிறது. 

- யோபு ஏதோ தவறை செய்ததினால்தான்‌ இந்த துன்பத்தை அனுபவிக்கிறார்‌ என்பதே அவர்களது 
மேலோங்கிய கருத்தாக இருந்தது. 

- இதன்‌ விளைவாக யோபு தனது தவறை ஓத்துக்கொண்டூ தேவனிடத்தில்‌ மனம்வருந்தினால்‌ அவர்‌ 
அவனை மீண்டும்‌ ஆசீர்வதிப்பார்‌ என்ற கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள்‌. 

- அவர்களின்‌ இந்த ஆலோசனையை கர்த்தர்‌ கடிந்துகொண்டார்‌. 

கர்த்தர்‌ தேமானியனான எலிப்பாசை நோக்கி: உன்மேலும்‌ உன்‌ இரண்டு சிநேகிதர்மேலும்‌ 
எனக்குக்‌ கோபம்‌ மூளுகிறது; என்‌ தாசனாகிய யோபு பேசினதுபோல்‌, நீங்கள்‌ என்னைக்குறித்து 
நிதானமாய்ப்‌ பேசவில்லை. (42:7) 

- இந்த காரணத்தினாலேதான்‌ யோபுவின்‌ புத்தகத்தின்‌ வசனங்களை தனியாக கையாள்வதில்‌ 
ஜாக்கிரதை காண்பிக்கவேண்டும்‌. 

- யோபுவின்‌ புத்தகத்தின்‌ ஒரு தனி வசனத்தை , அதிலும்‌ குறிப்பாக எலிப்பாஸ்‌, பில்தாத்‌, சோப்பார்‌ 
ஆகியோரின்‌ உரைகளிலிருந்து வசனத்தை எடூத்துக்கொண்டூ அதிலிருந்து தேவனைக்‌ குறித்த 
காரியங்களை புரிந்துகொள்ள முயற்சிப்பது புத்தியனம்‌. 

- அவ்வாறு செய்கிறபட்சத்தில்‌ அது தேவனைக்‌ குறித்த சரியான விளக்கத்தை தரும்‌ என்பதற்கு 
எந்த உத்தரவாதமும்‌ இலலை. 


Pastor Gabriel Thomasraj த க்கல்‌ ப ACA Church Avadi 


யோபுவின்‌ புத்கத்திலுள்ள சுவாரசியமான அறிவியல்‌ தகவல்கள்‌ 


1. வான்வெளியின்‌ வெற்றிடம்‌ 

அவர்‌ உத்தரமண்டலத்தை வெட்டவெளியிலே விரித்து, பூமியை அந்தரத்திலே தொங்கவைக்கிறார்‌. (26:7) 

- முந்திய காலங்களில்‌ பூமியானது ஒரு பெரிய மிருகத்தின்‌ மீதோ அல்லது ஒரு இராட்சசனின்‌ மீதோ வைக்கப்பட்டருப்பதாவோ 
அல்லது புராண இதிகாசங்களின்படி மோட்சத்தையும்‌, உலகையும்‌ பிரிக்கும்‌ தூண்களை தனது தோள்களில்‌ அட்லஸ்‌ என்னும்‌ 
கடவுள்‌ தாங்கியிருக்கிறார்‌ என்றும்‌ நம்பினார்கள்‌. 


2. விரிந்திருக்கும்‌ வானம்‌ 

அவர்‌ ஒருவரே வானங்களை விரித்து, (9:8) 

- 20ம்‌ நூற்றாண்டில்‌ ஆரம்பத்தில்‌ ஐயன்ஸ்டைன்‌ உட்பட பல விஞ்ஞானிகள்‌ பிரபஞ்சம்‌ நிலையானது என்று நம்பினார்கள்‌. 

- ஈர்ப்புவிசையினால்‌ அவை அழிந்துபோகும்‌ என்று வேறுசிலர்‌ நினைத்தார்கள்‌. 

- ஆனால்‌ 1929ல்‌ எட்வின்‌ ஹபிள்‌ என்ற வானவியல்‌ ஆராய்ச்சியாளர்‌ தூரத்திலுள்ள விண்மீன்கூட்டங்கள்‌ பூமியை விட்டு 
விலகிச்செல்வதையும்‌ எவ்வளவு தூரமாய்‌ விலகிச்‌ செல்கின்றனவோ அவ்வளவு வேகமாகவும்‌ விலகிச்செல்வதை கண்டுபிடித்தார்‌. 
இந்த கண்டுபிடிப்பு வானவியல்‌ ஆராய்ச்சியில்‌ பெரும்‌ புரட்சியை எற்படுத்தியது. 


3. பூமியின்‌ சுழற்சி 

பூமி முத்திரையிடப்பட்ட களிமண்போல்‌ (38:12,14) 

- காலகாலமாக அறிவியலாளர்கள்‌ பிரபஞ்சத்திற்கு பூமியே மையம்‌ என்ற கோட்பாட்டை நம்பினார்கள்‌. 

- சூரியன்‌ பூமியை சுற்றி வருவதுதான்‌ பகல்‌, இரவுக்கான காரணம்‌ என்று நம்பினார்கள்‌. 

- இன்று பூமியின்‌ சுழற்சியே சூரிய உதயமும்‌ அஸ்தமனமும்‌ என்பது நமக்கு தெரியும்‌. 

- இந்த வசனங்களில்‌ சொல்லப்பட்ட ஒப்புமை என்பது குயவனின்‌ திரிகையில்‌ இருக்கும்‌ களிமண்‌ பாண்டம்‌ போல பூமியின்‌ 
சுழற்சி இருக்கிறது. 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


யோபுவின்‌ புத்கத்திலுள்ள சுவாரசியமான அறிவியல்‌ தகவல்கள்‌ 
4. விண்மீன்களின்‌ ஈர்ப்பு பண்புகள்‌ 
அறுமீன்‌ நட்சத்திரத்தின்‌ சுகிர்த சம்பந்தத்தை ந இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருகசீரிஷத்தின்‌ கட்டுகளை அவிழ்ப்பாயோ? (38:31) 


- அறுமீன்‌ நட்சத்திரங்களின்‌ சேர்க்கை ஈர்ப்பு விசையால்‌ இணைக்கப்பட்டிருக்கிறது. மிருகசீரிஷத்தின்‌ நட்சத்திரங்களின்‌ சேர்க்கை 
ஈர்ப்பு விசை குறைவால்‌ விலகியிருக்கிறது. 


5. கடலின்‌ அடியில்‌ ஊற்றுக்கள்‌ 
நீ சமுத்திரத்தின்‌ அடித்தலங்கள்மட்டும்‌ புகுந்து, ஆழத்தின்‌ அடியில்‌ உலாவினதுண்டோ? (38:16) 


- பூமியின்‌ ஆழத்திலிருந்து வெளிப்படும்‌ எரிகுழம்பின்‌ தாக்கத்தால்‌ கடலின்‌ படுகையில்‌ வென்னீர்‌ ஊற்றுகள்‌ உருவாகி அதைச்‌ 
சுற்றியுள்ள குளிர்ந்த கடல்நீரை சூடாக்குகின்றன. 


- இத்தகைய வென்னீர்‌ ஊற்று ஈக்குவடார்‌ நாட்டின்‌ கடற்பகுதியில்‌ 2.5 கிமீ ஆழத்தில்‌ 1977ல்‌ கண்டுபிடிக்ப்பட்டது. 


6. காற்றிக்கும்‌ எடையுண்டு 
அவர்‌ காற்றுக்கு அதின்‌ நிறையை நியமித்து, (28:25) 
- 1600ம்‌ அண்டிலேதான்‌ அறிவியல்‌ இதை கண்டுபிடித்தது 


7. ஒளிக்கும்‌ வழியுண்டு (38:19,35) 
வெளிச்சம்‌ வாசமாயிருக்கும்‌ இடத்துக்கு வழியெங்கே? (38:19) 


ந மின்னல்களை அழைத்தனுப்பி, அவைகள்‌ புறப்பட்டுவந்து: இதோ, இங்கேயிருக்கிறோம்‌ என்று உனக்குச்‌ சொல்லும்படி 
செய்வாயோ? (38:35) 


- ஓளி ஒரு பாதையில்‌ செல்லுகிறது (மின்காந்த கதிர்வீச்சு) என்பதும்‌ அதன்‌ வேகம்‌ ஒரு வினாடிக்கு 186000 மைல்கள்‌ என்பதும்‌ 
1864ல்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


7 
717 72:04 
A ELENA ACA கரக்க ச 
117] ன்‌ 20 (935125. 
-CHALLENGE — 


சங்கீத புத்தகம்‌ 


இது வேதாகமத்தின்‌ பாடல புத்தகம்‌ 


ஆக்கியோனும்‌ வேறு சில தகவல்களும்‌.... 


த 
டு 


(7/2 ஆ 


I அஆ. ௫ ட i 
a த்‌. | g 3 | 72 ர ரப டர [ ட 
Qk ல்‌ 8 டு 7 A கம்‌ a 


i hy 


ENG 

* ஆங்கிலத்திலே “P5௮” என்று அழைக்கப்படுகிற சங்கீதங்கள்‌ “ஒ5al௱m௦5” என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. கிரேக்க 
மொழியில்‌ “இசைக்கருவிகளை இசைத்து பாடும்‌ பாடல்‌” என்று பொருள்படும்‌ 

* எபிரேய வேதாகமத்தில்‌ “hil” அதாவது “துதிகளின்‌ புத்தகம்‌” என்று அழைக்கப்படுகிறது. 

* சங்கீதங்களின்‌ புத்தகம்‌, ஜெபங்கள்‌, கவிதைகள்‌, துதிப்பாடல்கள்‌ ஆகியவற்றின்‌ தொகுப்பு. 

* வேதாகமத்தின்‌ கவிதை புத்தகங்கள்‌ பகுதியில்‌ 2வது புத்தகமாக இது இடம்பெறுகிறது. 

* 73 சங்கீதங்கள்‌ தாவீதால்‌ எழுதப்பட்டவை 

ஈ 11 சங்கீதங்கள்‌ கோராவினால்‌ எழுதப்பட்டவை (42,44-49,84-85,87-88) 

* 12 சங்கீதங்கள்‌ ஆசாபினாலும்‌ அவன்‌ குடும்பத்தினராலும்‌ எழுதப்பட்டவை (50,73-83) 

ஈ 2 சங்கீதங்கள்‌ சாலொமோனால்‌ எழுதப்பட்டவை (72,127) 

* 1 மோசேயால்‌ எழுதப்பட்டது (90) 

* 1 ஏமானால எழுதப்பட்டது (88) 

ஈ 1 எஸ்ராகியனான ஏத்தானால்‌ எழுதப்பட்டது (89) 


* 50 சங்கீதங்கள்‌ யாரென்று பெயர்குறிப்பிடப்படாதவர்களால்‌ எழுதப்பட்டது 


* எழுதப்பட்ட காலம்‌: 1000 ஆண்டுகளில்‌ எழுதப்பட்டது. மோசேயில்‌ ஆரம்பித்து பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்த பெயர்‌ அறியப்படாத 
நபர்‌ வரை எழுதியிருக்‌ கிறார்கள்‌. 

* பாபிலோனிய சிறையிருப்பின்‌ முடிவில்‌ பெயர்‌ அறியப்படாத ஒருவரால்‌ இது தொகுக்கப்பட்டது. 

* அதிகாரங்கள்‌: 150 


* வசனங்கள்‌: 2461 


Pastor. Gabriel Thomasraj aE I த க்கல்‌ ப ACA Church Avadl 


சங்கீத புத்தகத்திலுள்ள பிரிவுகள்‌ 


* சங்கீத புத்தகம்‌ - புதிய தோரா (மோசேயின்‌ ஐந்நால்களுக்கு ஓத்தது) 
ஈ புதிய ஐந்நாலாக பார்க்கப்படும்படி சங்கீத புத்தகம்‌ ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டூள்ளது 


புத்தகம்‌ 1 (சங்கீதங்கள்‌ 1-41) 
புத்தகம்‌ 2 (சங்கீதங்கள்‌ 42-72) 
புத்தகம்‌ 3 (சங்கீதங்கள்‌ 73-89) 
புத்தகம்‌ 4 (சங்கீதங்கள்‌ 90-106) 
புத்தகம்‌ 5 (சங்கீதங்கள்‌ 107-150) 


ஒவ்வொரு பகுதியின்‌ முடிவிலும்‌ ஆமென்‌ என்று எழுதப்பட்டிருக்கும்‌. 
புத்தகம்‌ 1 - 41:13 இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அநாதியாய்‌ என்றென்றைக்கு முள்ள 
சதாகாலங்களிலும்‌ ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்‌. ஆமென்‌, ஆமென்‌. 


புத்தகம்‌ 2 - 72:18-20 இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக; அவரே அதிசயங்களைச்‌ 
செய்கிறவர்‌ 19. அவருடைய மகிமைபொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரமுண்டாவதாக; பூமிமுழுவதும்‌ 
அவருடைய மகிமையால்‌ நிறைந்திருப்பதாக. ஆமென்‌, ஆமென்‌. 20. ஈசாயின்‌ புத்திரனாகிய தாவீதின்‌ விண்ணப்பங்கள்‌ முடிந்தது. 


புத்தகம்‌ 3 - 89:52 கர்த்தருக்கு என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரமுண்டாவதாக. ஆமென்‌, ஆமென்‌. 


புத்தகம்‌ 4 - 106:48 இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அநாதியாய்‌ என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்‌. 
ஜனங்களெலலாரும்‌: ஆமென்‌, அல்லேலூயா, என்பார்களாக. 


Pastor. Gabriel Thomasra | ACA Church Avadl 


ஏழு வகையான சங்கீதங்கள்‌ 


1. துதிப்‌ பாடல்கள்‌ 
புலம்பல்கள்‌ பாடல்கள்‌ 
நன்றிசொல்லும்‌ பாடல்கள்‌ 
நம்பிக்கையின்‌ பாடல்கள்‌ 
நினைவுகூருதலின்‌ பாடல்கள்‌ 


ஞானத்தின்‌ பாடல்கள்‌ 


FS od அன அத ப 


ராஜாீகத்தின்‌ பாடல்கள்‌ 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadli 


சங்கீதங்களை பாடும்‌ பாரம்பரிய நடைமுறை 


௩ முதன்முதலாக இஸ்ரவேலரின்‌ ஆலய வழிபாட்டில்‌ இசைக்‌ கருவிகளை வாசிப்பவர்‌ களை 
வைத்து இசை வாசித்து, பாடகர்களை கொண்டு சங்கீதங்களை ஆலயத்தில்‌ பாடச்செய்தவன்‌ 
அரசனாகிய தாவது. 

* லேவியர்கள்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நின்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
கனம்பண்ணி, நன்றிசொல்லி, துதிக்கும்‌ ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 

* தலைவனாக ஆசாப்‌ 

* அவனுக்கு இரண்டாவது இடத்தில்‌ சகரியா 

* அவனுக்கு பின்பு ஏயெல்‌, செமிரமோத்‌, யெகியேல்‌, மத்தித்தியா, எலியாப்‌, பெனாயா, 
ஓபேத்‌ஏதோம்‌, 

* ஏயெல்‌ கம்பி வாத்தியங்களான தம்புரு, சுரமண்டலம்‌ வாசிப்பவன்‌ 

* ஆசாப்‌ கைத்தாளங்களைக்‌ கொட்டுகிறவன்‌ 

௩ பெனாயா, யாகாசியேல்‌ பூரிகைகளை ஊதுகிறவர்கள்‌ 

ஈ 1 நாளா 16:7-36 (இதில்‌ சங்‌ 105:1-15 மேற்கோள்‌ காட்டப்பட்டூள்ளது) இதிலே தாவீது 
முதன்முதலாக சங்க்தங்களை ஆலயத்தில்‌ பாடச்செய்தது பதிவுசெய்ப்பட்டூள்ளது. 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


சங்கீதங்களை பாடும்‌ பாரம்பரிய நடைமுறை 

* சாலொமோன்‌: ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தபோது ராஜாவாகிய சாலொமோன்‌ சங்கீதங்களை 
பாடவைத்தான்‌ (2 நாளா $5.7-14). 

யோசபாத்‌: ராஜாவாகிய யோசபாத்‌ சங்க்தங்களைகொண்டு அறிவுரை சொல்லி 
தனது இராணுவசேனைக்கு உற்சாகமூட்டினான்‌ (2 நாளா 20.20-21). 

* எசேக்கியா: எசேக்கியா ராஜா தாவீது, ஆசாப்‌ ஆகியோரின்‌ சங்கீதங்களை பயன்படூத்தினான்‌ (2 நாளா 
29.30). 

* யோசியா: யோசியா ராஜாவின்‌ நாட்களில்‌ பஸ்கா கொண்டாடப்பட்டபோது தாவீதின்‌ சங்கீதங்கள்‌ 
பாடப்பட்டது (2 நாளா 35.15). 

* செருபாபேல்‌: சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு ஆலயத்தின்‌ அஸ்திபாரத்தை போட்ட 
கொண்டாட்டத்தின்போது செருபாபேல்‌, தாவீது அறிவுறுத்தியிருந்தபடி சங்க்தங்களை பாடவைத்தான்‌ 
(எஸ்றா 3:10-11) 

* நெகேமியா: எருசலேமின்‌ மதில்கள்‌ கட்டிமுடிக்கபட்டு அதை பிரதிஷ்டை செய்த வேளையில்‌ தாவதும்‌, 
சாலொமோனும்‌ கட்டளையிட்டிருந்தபடி நெகேமியா ஆசாரியர்களை சங்கீதங்களை பாடவைததான்‌. 
(நெகே 12:27-29,45-46) 

* ஆலயம்‌ அழிக்கப்பட்ட பின்னரும்‌ வழிபாட்டில்‌ சங்கீதங்கள்‌ பாடப்பட்டன 

* எருசலேமின்‌ ஆலயமும்‌ சங்கீதங்களும்‌ நெருக்கமான உறவை கொண்டிருந்தன. 

ஆலயம்‌ அழிக்கப்பட்டபோதிலும்‌ மீட்பின்‌ சங்கீதங்கள்‌ இஸ்ரவேலர்களால்‌ நினைவுகூரப்பட்டு 
பாடப்பட்டன. 


Pastor Gabriel Thomasraj படல்‌ த க்கல்‌ ப ACA Church Avadi 


சங்கீதங்களை பாடும்‌ பாரம்பரிய நடைமுறை 


* இன்று ஜீவனுள்ள தேவனுடைய ஆலமாயிருக்கிற சபைகளிலும்‌ வேதனை, மகிழ்ச்சி, நம்பிக்கை ஆகியவற்றை 
வெளிப்படுத்துகிற அதே சங்கீதப்பாடல்கள்‌ பாடப்பட்டுக்‌ கொண்டேயிருக்கின்றன. 


ஈ இயேசுவும்‌ அவரது சீஷர்களும்‌ பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள்‌ 


மத்‌ 26:30 “அவர்கள்‌ ஸ்தோத்திரப்பாட்டைப்‌ பாடினபின்பு, ஒலிவமலைக்குப்‌ புறப்பட்டுப்போனார்கள்‌.” 


அப்போஸ்தலர்கள்‌ பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள்‌. அவர்களது இக்கட்டு நேரத்திலும்‌ அவர்கள்‌ பாடினார்கள்‌. 
அப்‌.16:25 “நடூராத்திரியிலே பவுலும்‌ சீலாவும்‌ ஜெபம்பண்ணி, தேவனைத்‌ துதித்துப்பாடினார்கள்‌; காவலில்‌ 


வைக்கப்பட்டவர்கள்‌ அதைக்‌ கேட்டுூக்கொண்டிருந்தார்கள்‌. 


ஈ புதிய ஏற்பாட்டு சபை பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தது. 

எபே 5:19 “சங்கீதங்களினாலும்‌ கீர்த்தனைகளினாலும்‌ ஞானப்பாட்டுகளினாலும்‌ ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லிக்கொண்டு, 
உங்கள்‌ இருதயத்தில்‌ கர்த்தரைப்‌ பாடிக்‌ கீர்த்தனம்பண்ணி,” 

கொலோ 3:16 “கிறிஸ்துவின்‌ வசனம்‌ உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும்‌ பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக; 
சங்கீதங்களினாலும்‌ கீர்த்தனைகளினாலும்‌ ஞானப்பாட்டுகளினாலும்‌ ஒருவருக்கொருவர்‌ போதித்துப்‌ புத்திசொல்லிக்கொண்டு, 
உங்கள்‌ இருதயத்திலே கர்த்தரைப்‌ பக்தியுடன்‌ பாடி; 

யாக்‌ 5:13 “உங்களில்‌ ஒருவன்‌ துன்பப்பட்டால்‌ ஜெபம்பண்ணக்கடவன்‌; ஒருவன்‌ மகிழ்ச்சியாயிருந்தால்‌ சங்கீதம்‌ 
பாடக்கடவன்‌. 


pastok GabrislThomasa] ௮ ட அ அறுக RS 


சங்கீதங்களை பாடும்‌ பாரம்பரிய நடைமுறை 
சங்‌ 150ல்‌ உள்ள 6 வசனங்களில்‌ “துதியுங்கள்‌” என்ற வார்த்தை 13 முறை வருகிறது 
* துதித்தல்‌ நடக்க வேண்டியது எங்கே? 


* வானத்திலும்‌, பூமியிலும்‌ (தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ துதியுங்கள்‌ அவருடைய வல்லமை 
விளங்கும்‌ ஆகாய விரிவைப்பார்த்து அவரைத்‌ துதியுங்கள்‌) 


* துதித்தலில்‌ இருக்கவேண்டியவை என்ன? 
* தேவன்‌ யார்‌, என்ன செய்கிறார்‌ (அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரைத்‌ துதியுங்கள்‌ மாட்சிமை 
பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரைத்‌ துதியுங்கள்‌) 


ஈ துதித்தல்‌ செய்யப்படவேண்டிய விதம்‌ எப்படி? 
௩. வாத்திய கருவிகளோடும்‌, சுவாசத்தோடும்‌ 


* வேதாமத்தின்‌ மத்தியில்‌ இருக்கும்‌ அதிகாரம்‌: சங்‌ 117 
* வேதாகமத்தில்‌ இருக்கும்‌ 31102 வசனங்களில்‌ சங்‌ 103:1-2 வசனங்கள்‌ 15551,15552 மத்திய வசனமாகவும்‌ இருக்கிறது. 


* சங்‌ 103:1-2 என்‌ ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி; என்‌ முழு உள்ளமே, அவருடைய பரிசுத்த 
நாமத்தை ஸ்தோத்திரி. என்‌ ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி; அவர்‌ செய்த சகல உபகாரங்களையும்‌ மறவாதே. 


Pastor. Gabriel Thomasra/ I | | ACA Church Avadll 


சங்கீதத்தின்‌ தலைப்புக்கள்‌ 

ஈ கிட்டதட்ட எல்லா சங்கீதங்களுக்கும்முன்‌ தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 

அவை பின்வருமாறு அமைந்திருக்கிறது: 

1. இயற்றியவர்‌ பற்றிய குறிப்பு. அல்லது இன்னும்‌ சிறப்பாக சொல்லுவதானால்‌ எந்த தொகுப்பிலிருந்து இந்த 
சங்கீதம்‌ எடூக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்‌. 

2. இது எழுதப்பட்டதற்கான வரலாற்றுப்‌ பின்னணி அல்லது இது எதை விளக்குவதற்காக இயற்றப்பட்டது என்ற 
குறிப்பு. 
இறைவழிபாட்டில்‌ இதன்‌ பயன்‌. 
இதன்‌ கவிதையின்‌ வடிவம்‌ அல்லது அமைப்பு முறை. 


எந்த இசை வடிவத்தில்‌ பாட வேண்டும்‌ என்ற (அல்லது) அது சம்பந்தமான தகவல்‌ 


(1) சங்கீத்தை எழுதியவர்கள்‌ 

* 73 சங்கீதங்கள்‌: தாவீதின்‌ சங்கீதங்கள்‌ 

ஈ 11 சங்கீதங்கள்‌: கோராவின்‌ சங்கீதங்கள்‌ (42,44-49,84-85,87-88) 

* 12 சங்கீதங்கள்‌: ஆசாபின்‌ அவன்‌ குடும்பத்தின்‌ சங்கீதங்கள்‌ (50,73-83) 

2 சங்கீதங்கள்‌: சாலொமோனின்‌ சங்கீதங்கள்‌ (72,127) 
1 சங்கீதம்‌: தேவனுடைய மனிதனாகிய மோசேயின்‌ சங்கீதம்‌ (90) 

1] சங்கீதம்‌: ஏமானின்‌ சங்கீதம்‌ (88) 
1 


% 


% 


சங்கீதம்‌: எஸ்ராகியனான ஏத்தானின்‌ சங்கீதம்‌ (89) 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadll 


சங்கீதத்தின்‌ தலைப்புக்கள்‌ 


(2) சங்கீதத்திற்கான வரலாற்றுப்‌ பின்னணி 


- தாவீதின்‌ சங்கீதங்கள்‌ 13ல்‌ அதன்‌ தலைப்புகள்‌ சங்கீதம்‌ இயற்றப்பட்ட சந்தர்ப்பத்தை விளக்குகின்றன. 


2. தாவீது உபத்திரவப்பட்ட வேளைகளில்‌ எழுதியவை 

- சங்கீதம்‌ 7: சிகாயோன்‌ என்னும்‌ தியான சங்கீதம்‌. பென்யமீனனாகிய கூஷ்‌ என்பவனுடைய வார்த்தைகளின்‌ நிமித்தம்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பாடியது. 
- சங்கீதம்‌ 59: மிக்தாம்‌ என்னும்‌ தியான சங்கீதம்‌. சவுல்‌ தாவீதை கொல்ல ஆட்களை அவன்‌ வீட்டிற்கு அனுப்பியபோது 

- சங்கீதம்‌ 56: மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌. பெலிஸ்தர்‌ தாவீதை காத்தூரில்‌ பிடித்தபோது 

- சங்கீதம்‌ 34: தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக பைத்தியம்‌ பிடித்தவன்‌ போல நடித்து அவனால்‌ துரத்திவிடப்பட்டு அவன்‌ ஓடிப்போனபோது 

- சங்கீதம்‌ 57: மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌. தாவீது சவுலுக்கு தப்பி கெபியில்‌ ஒளிந்துகொண்டபோது 

- சங்கீதம்‌ 142: மஸ்கீல்‌ என்னும்‌ சங்கீதம்‌. தாவீது கெபியில்‌ இருக்கும்போது பாடிய விண்ணப்பம்‌ 

- சங்கீதம்‌ 54: “தாவீது தங்களிடத்தில்‌ ஒளித்துக்கொண்டிருக்கிறான்‌”” என்று சீப்பூரார்‌ போய்‌ சவுலுக்கு அறிவித்ததை நினைத்து பாடியபோது 

b) தாவீது உயர்த்தப்பட்டிருந்த வேளையில்‌ எழுதியது 


- சங்‌ 18: கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்தப்பாட்டின்‌ வார்த்தைகளைக்‌ கர்த்தர்‌ தன்னைத்‌ தன்னுடைய எல்லாச்‌ சத்துருக்களின்‌ கைக்கும்‌ சவுலின்‌ 
கைக்கும்‌ நீங்கலாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. 


௦) சீரியரோடும்‌, ஏதோமியரோடும்‌ யுத்தம்‌ செய்த பின்னர்‌ எழுதியது 

- சங்‌ 60 தாவீது மெசொபொத்தாமியா தேசத்துச்‌ சீரியரோடும்‌, சோபா தேசத்துச்‌ சீரியரோடும யுத்தம்‌ பண்ணினபோது, யோவாப்‌ திரும்பி உப்புப்‌ 
பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில்‌ பண்ணீராயிரம்பேரை வெட்டின போது, போதிப்பதற்காகப்‌ பாடின மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌. 

0) பாவத்திற்குட்பட்டபின்பு எழுதியது 

- சங்‌ 51: பத்சேபாளிடத்தில்‌ தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான்‌ தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ வந்து, அவன்‌ பாவத்தை உணர்த்தின போது பாடிய சங்கீதம்‌. 
6) அப்சலோமினால்‌ ஓடிப்போக நேர்ந்தபோது எழுதியது 

- சங்‌ 3: அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில்‌ பாடினசங்கீதம்‌ 

- சங்‌ 63: யூதாவின்‌ வனாந்தரத்திலிருக்கையில்‌ பாடின சங்கீதம்‌ 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadli 


சங்கீதத்தின்‌ தலைப்புக்கள்‌ 


(3) வழிபாட்டின்‌ குறிப்பிட்ட நிகழ்வுகளில்‌ சங்கீதத்தின்‌ பயன்பாடு 


இரண்டாம்‌ ஆலய காலகட்டத்தில்‌ வாரத்தின்‌ ஒவ்வொரு நாளும்‌ காலையில்‌ பலிசெலுத்தப்படும்வேளையில்‌ அந்தந்த நாளுக்கான 
விஷேசமான சங்கீதம்‌ பாடப்படும்‌. 


(1) வார நாட்களுக்கான சங்கீதங்கள்‌ 


சங 
சங 
சங 
சங 
சங 
சங 


சங்‌ 


24: 
48: 
62: 
94: 
6]: 
93: 
02: 


வாரத்தின்‌ 
வாரத்தின்‌ 
வாரத்தின்‌ 
வாரத்தின்‌ 
வாரத்தின்‌ 
வாரத்தின்‌ 


முதல்‌ நாளில்‌ பாடப்படவேணடியது 
இரண்டாம்‌ நாளில்‌ பாடப்படவேண்டியது 
மூன்றாம்‌ நாளில்‌ பாடப்படவேண்டியது 
நாலாம்‌ நாளில்‌ பாடப்படவேண்டியது 
ஜந்தாம்‌ நாளில்‌ பாடப்படவேண்டியது 
ஆறாம்‌ நாளில்‌ பாடப்படவேண்டியது 


ஓய்வுநாளின்‌ பாட்டாகிய சங்கீதம்‌ என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. 


(11) விஷேச நிகழ்ச்சிகளுக்கான சங்கீதங்கள்‌ 


8. சங்‌ 38,70: தூபங்காட்டப்படும்போது நினைவுகூருதலுக்காக பாடப்படும்‌ சங்கீதம்‌ 


0. சங்‌ 100: நன்றிப்பலி செலுத்தப்படும்போது பாடப்படும்‌ நன்றிப்பாடல்‌ 


௦. சங்‌ 30: வீட்டுப்‌ பிரதிஷ்டையின்போதும்‌- பிரதிஷ்டைப்‌ பண்டிகையின்போதும்‌ பயன்படுத்தபடும்‌. 


0. சங்‌ 120 முதல்‌ 134 வரையுள்ள 15 சங்கீதங்கள்‌ : ஆரோகண சங்கீதங்கள்‌ 


“மேலே போதல்‌” என்பது இவற்றின்‌ பொதுக்கருத்தாக இருக்கிறது (சங122:4) மலைமேலிருந்த எருசலேம்‌ ஆலயத்திற்கு 
பண்டிகைகொண்டாட போகும்‌ வேளைகளில்‌ பாடப்படும்‌ பாடல்கள்‌. யாத்திரீகர்கள்‌ பாடிக்கொண்டே போவார்கள்‌ (ஏசா 30:29, சங்‌ 42:4) 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadli 


சங்கீதத்தின்‌ தலைப்புக்கள்‌ 
(4) சங்கீதத்தின்‌ தன்மைகள்‌ 
2) சங்கீதம்‌ - ஆங்கிலத்தில்‌ PSALM எபிரேய மொழியில்‌ MIZMOR 
ு 57 சங்கீதங்களில்‌ தலைப்பாக குறிக்கப்பட்டிருக்கும்‌. (எகா: சங்‌.3,4) 
பொதுவாக இந்த சங்கீதங்களில்‌ எழுதியவரின்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. 
* பெரும்பாலானவற்றில்‌ தாவீதின்‌ பெயரை காணலாம்‌. 
* Mizmor என்ற எபிரேய வார்த்தைக்கு இசையின்‌ ஒரு பகுதி என்று அர்த்தம்‌. 
* இசைகருவிகளை இசைத்து பாடப்படும்‌ பாடல்‌. 
b) பாட்டு - ஆங்கிலத்தில்‌ .ஷ எபிரேய மொழியில்‌ SHIR 
* ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு - பாடல்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான பெயர்‌ 
ஈ 30 சங்கீதங்களில்‌ தலைப்பாக குறிக்கப்பட்டிருக்கும்‌. (எகா: சங்‌.46,48) 
௦) மஸ்கீல்‌ - MASCHIL 
தியான சங்கீதம்‌ 
ஈ 13 சங்கீதங்களில்‌ தலைப்பாக குறிக்கப்பட்டிருக்கும்‌. (சங்‌.74) 
0) விண்ணப்பம்‌ - PRAYER 
5 சங்கீதங்களில்‌ தலைப்பாக குறிக்கப்பட்டிருக்கும்‌.(எகா: சங்‌.17,86) 
௦) ஸ்தோத்திர சங்கீதம்‌ - PRAISE 
* சங்கத்தில்‌ தலைப்பாக குறிக்கப்பட்டிருக்கும்‌. (சங்‌.145) 


Pastor. Gabriel Thomasra/ 


ACA Church Avadl 


சங்கீதத்தின்‌ தலைப்புக்கள்‌ 


(5) இசை தொடர்பான தகவல்‌ 


38 


“இராகத்தலைவனுக்கு ஓப்புவிக்கப்பட்டது'” என்னும்‌ குறிப்பை 55 சங்கீதங்களின்‌ தலைப்பில்‌ பார்க்கலாம்‌. (எகா: 
சங்‌.19,20) 

“எதுதூன்‌ என்னும்‌ இராகத்தலைவனுக்கு ஓப்புவிக்கப்பட்டது” (எகா: சங்‌62,67) 

சங்‌.39 எதுதான்‌ இராகத்தலைவனாக உருவாகிக்கொண்டிருந்த காலம்‌. 

சேலா - “SELAH” - “Pause and Think” - நிறுத்தி நினை 

சேலா என்ற வார்த்தை 71 தடவைகள்‌ வருகிறது. 

இது ஒரு தொழில்நுட்பச்‌ சொல்‌. இசை வாசிப்பவர்கள்‌ பலத்த இசை வாசிப்பை எழுப்ப அல்லது பாடல்‌ 
முடிந்தது சற்று இடைவெளிவிடவேண்டும்‌ என்ற வழிகாட்டுதல்‌ வழங்க பயன்பட்டிருக்க கூடும்‌. 


இசைக்‌ குறிப்புக்கள்‌ - MUSICAL NOTATIONS 


% 


% 


38 


38 


38 


நெகினோத்‌ - சங்‌ 61 - கம்பி வாத்தியக்கருவி 

நெகிலோத்‌ - சங்‌ 5 - காற்று வாத்தியக்கருவி 

அலாமோத்‌ - சங 46 - இளம்‌ பெணகளால்‌ பாடப்படுவது 

செமினீத்‌ - சங்‌ 6,12- 8 கம்பியுள்ள யாழ்‌ 

கித்தீத்‌ - சங்‌ 8.81,84- தாவீது காத்‌ ஊரிலிருந்து கொண்டூவந்த இசைக்கருவி 


Pastor. Gabriel Thomasraj I | ACA Church Avadli 


சங்கீதங்கள்‌: முழு வேதாகமத்தின்‌ பிரதிபலிப்பு 
1. சங்கீதங்கள்‌ நியாயப்பிரமாணத்தை பிரதிபலிக்கின்றன 


௩ சங்கீதக்காரர்கள்‌ மனிதனுடைய நடத்தைக்கான வழிகாட்டு நெறியாக நியாயப்பிரமாணத்தை 

பார்த்தார்கள்‌. 
2. சங்கீதங்கள்‌ வேதாகமத்தின்‌ வரலாற்றை பிரதிபலிக்கின்றன 

தேவனுடைய ஜனங்களின்‌ அடிமைப்படுத்தலுக்கு முன்னான நிலை, வனாந்தரத்தில்‌ வாக்களித்த சேத்தை 
நோக்கிய பயணம்‌, கானானில்‌ குடியேறுதல்‌, சிறைப்பட்டுப்போதல்‌, தாயகம்‌ திரும்புதல்‌. 

* கடந்த காலத்தை நினைப்பதினால்‌ உண்டாகும்‌ நன்மைகள்‌: 
(1) அது தேவன்‌ எவ்வளவு நல்லவர்‌ என்பதை நினைவுபடுத்துகிறது 
(2) அது சோதனையின்‌ நேரத்தில்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ நிற்க ஆதாரம்‌ 
(3) அது வேதனையின்‌ வேளையில்‌ ஆறுதல்‌ தரும்‌ அருமருந்து 
(4) அது நிகழ்காலத்திற்கான எச்சரிப்பு 


3. சங்கீதங்கள்‌ வேதாகமத்தின்‌ ஞானத்தை பிரதிபலிக்கின்றன 
* நீதிமொழிகளின்‌ புத்தகத்தில்‌ சொல்லப்பட்டுள்ள அன்றாட வாழ்க்கைக்கான தார்மீக நெறிகள்‌, யோபின்‌ 
புத்தகத்திலும்‌, பிரசங்கியின்‌ புத்தகத்திலும்‌ ஆராயப்பட்ட உலகத்தின்‌ பிரச்சினைகள்‌, சங்கீதபுத்தகத்தின்‌ 
சங்கீதங்களில்‌ எதிரொலிக்கின்றன. 
௩ ஒன்றுக்கொன்று முரண்படவில்லை. 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadli 


சங்கீதத்தின்‌ தலைப்புக்கள்‌ 
4. சங்கீதங்கள்‌ வேதாகமத்தின்‌ தீர்க்கதரிசனங்களை பிரதிபலிக்கின்றன 
தாவீதின்‌ இராகத்தலைவர்களாயிருந்த ஆசாப்‌, ஏமான்‌, எதுத்தூன்‌ “ஞானதிருஷ்டிக்காரர்கள்‌”” என்று 
அழைக்கப்பட்டார்கள்‌. மேலும்‌ சுரமண்டலங்களாலும்‌ தம்புருகளாலும்‌ கைத்தாளங்களாலும்‌, தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற 
ஆசாப்‌, ஏமான்‌, எதுத்தூன்‌ என்பவர்களின்‌ குமாரரில்‌ சிலரை, தாவீதும்‌ தேவாலயச்‌ சேனைகளின்‌ பிரபுக்களும்‌ ஊழியத்திற்கென்று 
பிரித்துவைத்தார்கள்‌ (1 நாளாகமம்‌ 25:1) 
* சங்கீதங்கள்‌ கிறிஸ்துவை நிழலாட்டமாக காண்பித்தன 
சங்கீதங்கள்‌ தொழுதுகொள்ளுவதற்கும்‌, ஆராதனை செய்வதற்கும்‌ தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு 
வந்ததால்‌ ஜனங்கள்‌ மேசியாவின்‌ வருகை குறித்த அறிவை பெற்றிருந்தார்கள்‌. 
* எதிர்பார்ப்பு ஊக்குவிக்கப்பட்டதோடு உயிரோட்டமானதாகவும்‌ இருந்தது. 
* இந்த நம்பிக்கை தேசத்தின்‌ வாழ்க்கையின்‌ ஒரு பகுதியாக மாறிவிட்டிருந்தது 
1. சில சங்கீதங்கள்‌ மேசியாவை தேவனுடைய குமாரனாகவும்‌, இராஜாவாகவும்‌, ஆசாரியனாகவும்‌ 
காண்பித்தன 
2. சில சங்கீதங்கள்‌ வெற்றியுள்ள இராஜாவாக மாத்திரமல்லாது பாடுபடும்‌ இரட்சகராக முன்னிறுத்தி 
பாடுபடும்‌ மீட்பருக்கு வழியை ஆயத்தம்‌ செய்தன 
சில சங்கீதங்கள்‌ பரிபூரணமான மனித குமாரனாக வெளிப்படுத்தின 
4. இன்னும்‌ சில சங்கீதங்கள்‌ மீட்கவும்‌, நியாயந்தீர்க்கவும்‌ பிறக்கவிருக்கும்‌ கிறிஸ்துவை முன்னறிவித்தன. 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


சங்கீதங்களில்‌ மேசியாவை பற்றிய தீர்க்கதரிசனங்கள்‌ 


மேசியாவை குறித்த தீர்க்கதரிசனம்‌ 


சங 78:2 மத்தேயு 13:35 உவமைகளால்‌ பேசுவார்‌ 
சங்‌ 11822 மத்தேயு 2142 மனிதரால்‌ புறக்கணிக்கப்படூவார்‌ டட... 
சங்‌ 49 யோவான்‌ 13:18, சிநேகிதனால்‌ காட்டிக்கொடூக்கப்படுவார்‌ 
சங்‌ 22:16 யோவான்‌ 20:20-25 கைகளையும்‌ கால்களையும்‌ உருவக்‌ குத்தினார்கள்‌ 
சங்‌ 6:21 மத்தேயு 27:34 தாகத்துக்குக்‌ காடியைக்‌ குடிக்கக்கொடுத்தார்கள்‌. 
சங்‌ 22:18 | மத்தேயு 27:35 உடையின்பேரில்‌ சீட்டூப்போடுகிறார்கள்‌. 
சங்‌ 22:7-8 மத்தேயு 27:43 பரியாசம்பண்ணி, தூஷித்தார்கள்‌ ட. 
சங்‌ 22:1 மத்தேயு 27:46 என்‌ தேவனே, என்‌ தேவனே, ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌? _- 
சங்‌ 313 லூக்கா2346 தேவனிடத்தில்‌ தன்னை அர்பணித்திருத்தல்‌ 
சங்‌ 3420 யோவான்‌ 19:33,36 எலும்புகள்‌ ஒன்றும்‌ முறிக்கப்படூவதிலலை 
சங்‌ 22:14 யோவான்‌ 19:34 தண்ணீரும்‌,இரத்தமும்‌ வெளியே வந்தது 
சங்‌ 168-11 அப்‌ 2:25-31, 1337  உயிர்த்தெழுவார்‌ டட... 
சங்‌ 110:1,4 மத்தேயு 22:42-44 ஆசாரியராகவும்‌, இராஜாவுமாயிருப்பார்‌ ட. 
சங்‌ 72:7,8,11 எபி 2:89 அவருடைய மகிமையுள்ள அரசாட்சி ட. 


கவிதை அமைப்புக்கள்‌ 


சங்கீதங்களில்‌ காணப்படும்‌ மூன்று முக்கிய கவிதை அமைப்புக்கள்‌ 
1. ஒத்த கருத்துள்ள இணை - Synonymous parallelism 


* இது இரண்டு வரிகள்‌ கொண்ட கவிதையின்‌ முதலாம்‌ வரியில்‌ சொல்லப்பட்டதை அடுத்து வரும்‌ 
வரியில்‌ ஒத்த வார்த்தைகளை கொண்டு விபரித்து சொல்லுவது 


ஈ சங்‌ 114:1 - இஸ்ரவேல்‌ எகிப்திலும்‌, யாக்கோபின்‌ குடும்பம்‌ அந்நிய பாஷைக்காரரான 
ஜனத்திலுமிருந்து புறப்பட்டபோது... 
2. முரணான இணை - Antithetic or Contrasted parallelism 
* இது கவிதையின்‌ முதலாம்‌ வரியில்‌ சொல்லப்பட்டது அடுத்து வரும்‌ வரிகளில்‌ முரண்படூவது 
* சங்‌ 1:6 கர்த்தர்‌ நதிமான்களின்‌ வழியை அறிந்திருக்கிறார்‌; துன்மார்க்கரின்‌ வழியோ அழியும்‌. 
3. அகர வரிசை பாடல்‌ - Alphabetic or Acrostic Psalms 
* சங்க்தங்களில்‌ எட்டு அல்லது ஒன்பது சங்கீதங்கள்‌ எபிரேய அகர வரிசைப்படி 
அமைக்கப்பட்டூுள்ளன 
ஈ (சங 9,10,25,34,37,111,112,119,145) 


Pastor. Gabriel Thomasra/ I | | ACA Church Avadli 


சங்கீதம்‌ 119 


- ஓவ்வொரு சரணத்தில்‌ வரும்‌ ஒவ்வொரு வரியும்‌ எபிரேய அகர வரிசையின்படி உள்ள எழுத்தைக்கொண்ட 
சொல்லைக்கொண்டூ ஆரம்பிப்பதோடு ஒவ்வொரு வரியும்‌ சொல்லப்படும்‌ கருத்தோடும்‌ அந்த எபிரேய சொல்‌ 
உருவகப்படுத்தும்‌ அர்த்தத்தோடும்‌ பொருந்தியிருக்கும்‌. 


1. Aleph-K 7. Zayin-T 13. Mem-n 19.Quph-p 
2. £-3 8. Chet-n 14. Nun -J 20. Resh - 
3. Gimel-a 9. Tet-v 15. Samek-D 21.Shin-w 
4. Dalet- 7 10. Yod - 2 16.Ayin-y 22.Tav-n 

5. Hey-n 11. Kaph- 3 17.Pey-3 

6. Vav-1 12. Lamed - 2 18. Tzaddi- X 


- 176 வசனங்கள்‌ 8 பிரிவுகள்‌ 

* 22 எபிரேய எழுத்துக்கள்‌ 

* 22 சரணங்கள்‌ - ஓவவொன்றும்‌ 8 வரிகள்‌ 

* 228 = 176 வரிகள்‌ (வசனங்கள்‌) 

ஈ தேவனுடைய வார்த்தையின்‌ பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு மனிதனின்‌ மொழிகள்‌ போதுமானவைகள்‌ 
அல்ல என்ற கருத்தை வலியுறுத்துவது இந்த சங்கீதத்தை ஆக்கியோனின்‌ நோக்கமாயிருக்கலாம்‌. 


Pastor. Gabriel Thomasraj | | ல்‌ தத ACA Church Avadli 


சங்கீதம்‌ 119 


புதிய ஏற்பாட்டிலும்‌ இதே கருத்தை காணலாம்‌ 

* கர்த்தர்‌ தம்மைக்குறித்து அல்பாவும்‌, ஓமெகாவும்‌ என்று சொல்லுகிறார்‌ (வெளி 1:8) 

* இவை கிரேக்க அகரவரிசையின்‌ முதல்‌ மற்றும்‌ கடைசி எழுத்துக்கள்‌. 

* இந்த சங்கீதத்தில்‌ உருவாக்கப்படுகிற எண்ணம்‌ யாதெனில்‌ மொழிகளின்‌ எழுத்து வரிசையை 
எந்தவிதத்தில்‌ அமைத்தாலும்‌ அதைக்கொண்டு தேவனின்‌ சகலவிதமான தயையையும்‌, 
பரிபூரணத்தையும்‌ வெளிப்படுத்தலாம்‌ என்பதே. 

சங்கீதம்‌ 119ன்‌ முக்கிய கருப்பொருள்‌ “கர்த்தரின்‌ வார்த்தை” 

* இந்த அதிகாரத்தைபோல கர்த்தரின்‌ வார்த்தையை கொண்டாடுகிற, வேறு அதிகாரம்‌ இல்லை. 

* கர்த்தரின்‌ வார்த்தை என்பது 173 முறைகள்‌ 7 வித்தியாசமான வழிகளில்‌ சொல்ப்பட்டிருக்கிறது. 

* சங்கீதம்‌ 119ல்‌ கர்த்தரின்‌ வார்த்தைக்கு 7 வித்தியாசமான பதங்கள்‌ உபயோகிக்கப்பட்டுள்ளன. 

(1) நியாயப்பிரமாணம்‌ - டு 

* வச]. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்‌ பாக்கியவான்கள்‌. 

௩ 25 தடவைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 

* கற்பிக்கப்பட்ட என்று பொருள்படத்தக்கதாக மோசேயின்‌ ஐந்நூலில்‌ குறிப்பிடப்பட்டு ள்ள ஒரு 
கட்டளையையோ அல்லது எல்லா வேதவசனங்களையோ குறிக்கிறது (யோவா 15:25, 1கொரி14:21) 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadli 


சங்கீதம்‌ 119 


(2) சாட்சிகள்‌ - Testimonies 


* வச.2 அவருடைய சாட்சிகளைக்‌ கைக்கொண்டு, அவரை முழு இருதயத்தோடும்‌ தேடுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. 


10 தடவைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 
* சாட்சி பகருதல்‌ என்ற அடிப்படையில்‌ உருவான எண்ணம்‌ 


(3) கட்டளைகள்‌ - Precepts 

* வச.4 உமது கட்டளைகளை நாங்கள்‌ கருத்தாய்க்‌ கைக்கொள்ளும்படி நர்‌ கற்பித்தர்‌. 

4 தடவைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 

ஈ தேவன்‌ கொடுத்த ஒரு அறிவுரையின்‌ விபரத்தை அறிய ஆவலாயிருத்தலை குறிக்கிறது. 


(4) பிரமாணங்கள்‌ - Statutes 
* வச.5 உமது பிரமாணங்களைக்‌ கைக்கொள்ளும்படி, என்‌ நடைகள்‌ ஸ்திரப்பட்டால்‌ நலமாயிருக்கும்‌. 
ஈ 22 தடவைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 
* கல்லில்‌ செதுக்கப்பட்ட என்று அர்த்தம்‌ கொள்ளும்‌ சொல்லில்‌ இருந்து வந்தது. வசனத்தின்படி நடக்க 
உறுதியாயிருத்தலை குறிக்கிறது 
Pastor. Gabriel Thomasra] ACA Church Avadli 


சங்கீதம்‌ 119 


(5) கற்பனைகள்‌ - Commandmanets 

௩ வச 6 நான்‌ உம்முடைய கற்பனைகளையெல்லாம்‌ கண்ணோக்கும்போது, வெட்கப்பட்டுப்போவதிலலை. 
ஈ 22 தடவைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 

* கட்ளையிடுதல்‌ என்னும்‌ அர்த்தத்தில்‌ பயன்படுத்தபட்டிருக்கிறது 


(6) நியாயத்தீர்ப்புகள்‌ - Judgments or ordinances 

* வச 13 உம்முடைய வாக்கின்‌ நியாயத்தீர்ப்புகளையெலலாம்‌ என்‌ உகடுகளால்‌ விவரித்திருக்கிறேன்‌. 
ஈ 23 தடவைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 

* தேவனின்‌ சுபாவத்தில்‌ உள்ள நீதிசெய்தலை குறிக்கிறது 


(7) வசனம்‌ - Word 

ஈ வச 9 வாலிபன்‌ தன்‌ வழியை எதினால்‌ சுத்தம்பண்ணுவான்‌? உமது வசனத்தின்படி தன்னைக்‌ 
காத்துக்கொள்ளுவதினால்தானே. 

ஈ 42 தடவைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 

* தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லிய காரியங்களை குறிக்க அதிகமாக பயன்படூத்தப்பட்டுள்ள சொல்‌ 


Pastor. Gabriel Thomasral | ACA Church Avadli 


மகிமைப்படுத்தப்பட்ட கர்த்தரின்‌ வார்த்தை 


சங்‌ 138:2 - “உமது சகல பிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌ உமது வார்த்தையை நீர்‌ 
மகிமைப்படுத்தியிருக்கிறீர்‌. ” 


சங்‌ 119:72 - “அநேகமாயிரம்‌ பொன்‌ வெள்ளியைப்பார்க்கிலும்‌, நர்‌ விளம்பின வேதமே எனக்கு நலம்‌.” 


* தாவீதின்‌ காலத்திற்கு முன்னரே சங்கீதங்களும்‌, இசையும்‌ இடம்பெற்றிருந்தன. 

ஈ யாத்‌ 15, நியா 5ல்‌ அதை பார்க்கலாம்‌. 

* ஆனால்‌ தாவீதோடூதான்‌ வாழிபாட்டு சங்கீதங்களின்‌ புதிய சகாப்தம்‌ ஆரம்பமானது. 

௩ தனிப்பட்ட உறவு நிலை என்ற சிந்தனை உருவாகி தேவனோடு ஆத்துமாவின்‌ தொடர்புக்கு 
வித்திட்டது. 

* ஆனால்‌ சூழ்நிலைகளும்‌, திறமைகளும்‌ மாத்திரமே சங்கீத பாட்டுக்களை உருவாக்கியிருக்க 
முடியாது. 

2 சாமு 23:1-2 தாவீதுடைய கடைசி வார்த்தைகள்‌: மேன்மையாய்‌ உயர்த்தப்பட்டு, யாக்கோபுடைய 

தேவனால்‌ அபிஷேகம்‌ பெற்று, இஸ்ரவேலின்‌ சங்கீதங்களை இன்பமாய்ப்‌ பாடின ஈசாயின்‌ குமாரனாகிய 

தாவீது என்னும்‌ புருஷன்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌;கர்த்தருடைய ஆவியானவர்‌ என்னைக்கொண்டு 

பேசினார்‌; அவருடைய வசனம்‌ என்‌ நாவில்‌ இருந்தது 


புட்ட மை ARE EERE EE 


| 7 
[இ 2 LI ‘1 
NAA 0/2 470/0 


612410. & AY be, 


- 


நதிமொழிகள்‌ 


ஞானத்தின்‌ புத்தகம்‌ 


“நதிமொழிகள்‌” என்று பெயர்‌ பெறக்‌ காரணம்‌ 


CHALLENGE | 


* எபிரேய வேதாகமத்தில்‌ இது “சாலொமோனின்‌ நீதிமொழிகள்‌” என்று அழைக்கப்படுகிறது. 

* கிரேக்க மொழியில்‌ மொழிபெயர்க்கப்பட்டபோது ஒPaர0imiai என்றும்‌ ஆங்கிலத்தில்‌ Proverbs என்றும்‌ 
பெயரிடப்பட்டது. 

* வேதாகமத்தின்‌ கவிதை நூல்கள்‌ வரிசையில்‌ யோபின்‌ புத்தகம்‌, சங்கீதங்களுக்கு அடுத்து 
மூன்றாவது இடத்தில்‌ இது இடம்பெற்றுள்ளது. 


* ஞானப்புத்தகங்களில்‌ இது முதலாம்‌ இடத்தில்‌ வருகிறது. அடுத்த இரண்டு இடங்களில்‌ பிரசங்கியும்‌, 
சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டும்‌ இடம்பெறுகிறது. 

நீதிமொழிகள்‌ நீண்ட அனுபவத்தின்‌ பின்னணியில்‌ அறிவிக்கப்படும்‌ சிறிய அறிவுரைகள்‌. 

பொதுவான உலக கலாச்சாரங்கிளிலும்‌, இலக்கியங்களிலும்‌ நீதிமொழிகள்‌ என்பது சுருக்கமான, எளிமையான 
புகழ்பெற்ற கூற்றுக்களாகவும்‌ அல்லது நடைமுறை அனுபவத்தினாலோ, இயல்பான அறிவினாலோ 
பெற்றுக்கொண்ட பொதுவான உண்மையை திறம்பட எடுத்தியம்பும்‌ சொற்தொடராகவோ இருக்கிறது. 

* இந்தப்‌ புத்தகத்தில்‌ ஒரு குறிக்கப்பட்ட சம்பவமோ, கதையோ, வரலாற்று நிகழ்வின்‌ விபரிப்போ, முக்கிய 
கதாபாத்திரங்களோ இல்லை. 

இந்த உலகில்‌ ஞானமாய்‌ வாழ்வது எப்படி என்பதை சொல்லித்தருகிறது இந்தப்‌ புத்தகம்‌. 

* அதிகாரங்கள்‌ 31 


வசனங்கள்‌ 915 


Pastor. Gabriel Thomasraj = ப த ACA Church Avadli 


நதிமொழிகளை ஆக்கியோன்‌ 


௩ இந்த புத்தகத்தை ஆக்கியோன்‌ சாலொமோன்‌ என்பது பாரம்பரிய நம்பிக்கை. 

௩ சாலொமோனே இதை ஆக்கியோனாக தன்னை அடையாளப்படுத்துகிறான்‌. இந்த புத்தகத்தின்‌ 
மூன்று தெளிவான பிரிவுகளின்‌ ஆரம்பத்தில்‌ அவனது பெயர்‌ வருகிறது. (நதி 1:1,10:1,25:1) 

* இது இந்தப்‌ புத்தகத்தின்‌ 29 அதிகாரங்கள்‌ வரைக்கும்‌ நீள்கிறது. 

* இதன்‌ பெரும்பகுதி கிமு931ல்‌ அவன்‌ மரணமடைவதற்கு முன்பாக தொகுக்கப்பட்டது. 

அதிகாரங்கள்‌ 25-29 பகுதிகள்‌ எசேக்கியாவின்‌ மனிதர்‌ பேர்த்தெழுதின சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை கொண்டு பார்க்கும்போது இந்தப்‌ புத்தகம்‌ 
யூதாவாகிய தெற்கு இராஜ்யத்தில்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 

* இது எசேக்கியாவின்‌ ஆட்சிக்காலத்தின்‌ இறுதிப்பகுதியான கிமு686ல்‌ அதனது இறுதி வடிவத்தை 
எட்டியிருக்ககூடும்‌. 


Pastor. Gabriel Thomasral | I | ACA Church Avadll 


சாலொமோனின்‌ ஞானம்‌ 


* சாலொமோனின்‌ அசாதாரண ஞானம்‌, தேவன்‌ அவனிடத்தில்‌ அவனுக்கு அத்தியாவசியமாக என்ன வேண்டும்‌ 
என்று சொப்பனத்தில்‌ அவனிடத்தில்‌ கேட்டதிலிருந்து ஆரம்பிக்கிறது. 
அதற்கு அவன்‌ “நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க ஞானமுள்ள இருதயத்தைத்‌ தாரும்‌” (1இரா 3:9) 
இதற்கு முன்‌ அவன்‌ தன்னை “சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌” என்று சொல்லியிருந்தான்‌ (1இரா 3:6) 
* தேவன்‌ அந்த ஜெபத்திலே பிரியப்பட்டு அவனது விண்ணப்பததை கேட்டு, “ஞானமும்‌ 
உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்குத்‌ தந்தேன்‌; இதிலே உனக்குச்‌ சரியானவன்‌ 
உனக்குமுன்‌ இருந்ததுமில்லை, உனக்குச்‌ சரியானவன்‌ உனக்குப்பின்‌ எழும்புவதுமில்லை” என்று 
வாக்குப்பண்ணினார்‌. 
1 இராஜா 4:29-31,34 
* அவனது மிகுதியான ஞானம்‌, பகுத்தறிவு, புரிந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ கடற்கரை மணலைப்போல 
அதிகமாயிருந்தது. 
* கிழக்கு தேசம்‌ மற்றும்‌ எகிப்தின்‌ ஞானவான்களை காட்டிலும்‌ இவனது ஞானம்‌ மேலானதாயிருந்தது. 
* அவனது புகழ்‌ சுற்றியிருந்த நாடுகளுக்கெல்லாம்‌ பரவியிருந்தது. 
* சாலொமோனின்‌ ஞானத்தை கேட்க சகல கேசங்களிலிருந்தும்‌ ஜனங்கள்‌ வந்தார்கள்‌. 
* வெளி தேசங்களிலிருந்து நீண்ட பயணங்கள்‌ செய்து ஞானமுள்ள பேரரசன்‌ பேசுவதை கேட்க 
வருகைபுரிந்த முக்கியஸ்தர்களில்‌ குறிப்பிடத்தகுந்தவள்‌ சேபாவின்‌ ராஜாத்தி (1இரா 10:1-10) 


Pastor. Gabriel Thomasraj - ACA Church Avadi 


சாலொமோனின்‌ ஞானம்‌ 


* சேபா என்னும்‌ தேசமானது சபா என்றழைக்கப்பட்ட செங்கடல்பகுதியின்‌ கடற்கரையை ஓட்டிய 
பிரதேசம்‌. இன்று இவை எரித்திரியா, சோமாலியா, எதியோப்பியா, யேமன்‌ நடூகளின்‌ பிரதேசம்‌. 
௩ சாலொமோன்‌ 3000 நதிமொழிகளை சொன்னதும்‌ 1000க்கும்‌ மேற்பட்ட கவிதைகளை இயற்றியதும்‌ 
இந்த சந்திப்பினால்‌ விளைந்த பலன்கள்‌. 
௩ கேதுரு மரங்கள்‌ முதற்கொண்டு வெவ்வேறு விலங்கினங்கள்வரை பேசத்தக்க பரந்த அறிவு 
அவனுக்கிருந்தது (1இரா 4:32-33) 
* சாலொமோன்‌ அவனது நீதிமொழிகள்‌ தவிர்ந்த ஏனைய நதிமொழிகளை சேர்ப்பதையும்‌, 
தொகுப்பதையும்‌ செய்தான்‌ என்று அனுமானிக்க முடிகிறது. 
பிரசங்கி 12:9-11 மேலும்‌, பிரசங்கி ஞானவானாயிருந்தபடியால்‌, அவன்‌ ஜனத்துக்கு அறிவைப்போதித்து, கவனமாய்க்‌ 
கேட்டாராய்ந்து, அநேகம்‌ நதிமொழிகளைச்‌ சேர்த்து எழுதினான்‌. இதமான வார்த்தைகளைக்‌ கண்டு பிடிக்கப்‌ பிரசங்கி 
வகைதேடினான்‌; எழுதின வாக்கியங்கள்‌ செவ்வையும்‌ சத்தியமுமானவைகள்‌. ஞானிகளின்‌ வாக்கியங்கள்‌ 
தாற்றுக்கோல்கள்போலவும்‌ சங்கத்தலைவர்களால்‌ அறையப்பட்ட ஆணிகள்போலவும்‌ இருக்கிறது; அவைகள்‌ ஒரே மேய்ப்பனால்‌ 
அளிக்கப்பட்டது. 
* கடைசி இரண்டு அதிகாரங்கள்‌ ஆகூர்‌ என்பவனாலும்‌ (30:1), லேமுவேல்‌ என்பவனாலும்‌ (31:1) 
எழுதப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும்‌ இவர்கள்‌ யாரென்பது வரலாற்றின்‌ 
மெளனங்களில்‌ ஒன்று. 


Pastor. Gabriel Thomasej ooo as A A Ee Ells ANE] 


முக்கியாக வலியுறுத்தப்படும்‌ அறிவுரை 


* மற்றப்‌ புத்தகங்கள்‌ ஆழமான இறையியல்‌ சத்தியங்களையும்‌ அல்லது வெற்றி, தோல்விகள்‌ குறித்த நீண்ட 
சம்பவ விபரிப்புக்களையும்‌ அல்லது கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு பேசப்பட்ட தீர்க்கதரிசன உரைகளையும்‌ 
கொண்டிருக்கும்போது நீதிமொழிகள்‌ ஜனங்களை ஞானத்தின்‌ பாதையில்‌ இட்டுச்செல்லும்‌ அறிவுரையை 
சொல்லுவதில்‌ மாத்திரமே கவனம்‌ கொண்டிருக்கிறது. 

இங்கு ஞானமானது படுக்கையிலிருந்து எழுவதில்‌ தொடங்கி மனித வாழ்வின்‌ ஒவ்வொரு பகுதிகளிலும்‌ 
நலமானவற்றை செயலபடூத்தத்தக்க தார்மீக நெறிமுறைகளையும்‌, சரியான நடத்தை விதிகளையும்‌ அறிவார்ந்த 
விதத்தில்‌ பயன்படூத்துவது குறித்து விபரிக்கிறது. 


ஞானவானாயிருக்க நீதிமொழிகள்‌ தரும்‌ இரண்டு ஆலோசனைகள்‌ 

௮) கர்த்தருக்கு பயப்படுதல்‌ 

* இதற்கான இறையியல்‌ அடிப்படை நதி 1:7 “கர்த்தருக்குப்‌ பயப்படுகலே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌” 

* தேவனாகிய கர்த்தருக்கே சகல கனத்தையும்‌ செலுத்தி அவரை முழு இருதயத்தோடும்‌ நம்புவது. 

b) செவிகொடுததலின்‌ முக்கியத்துவம்‌ 

* நமது வாழ்க்கையின்‌ முக்கிய தருணங்களில்‌ செயல்படுவதற்குரிய ஞானத்தை அடைய நமக்கு முன்‌ 
சென்றவர்களான முதியோர்களும்‌, பெற்றோர்களும்‌ சொல்லிவைத்த அறிவுரைகளை செவிமடுப்பதின்‌ 
அவசியத்தை இந்த புத்தகத்தின்‌ பெரும்பகுதி வலியுறுத்துகிறது. (1:5,8) 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadll 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ (நதி 1:2-6) 


1. ஞானத்திலும்‌, அறிவுரையிலும்‌, புரிந்துணர்விலும்‌ வளர 
வச.2 - இவைகளால்‌ ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து, 


2. நமது நடக்கைகளில்‌ மேம்பட 


வச.3 விவேகம்‌, நீதி, நியாயம்‌, நிதானம்‌ என்பவைகளைப்பற்றிய உபதேசத்தை அடையலாம்‌. 


3. இளையோருக்கு அறிவுரை சொல்ல 

வச.4,5 இவைகள்‌ பேதைகளுக்கு வினாவையும்‌, வாலிபருக்கு அறிவையும்‌ விவேகத்‌ தையும்‌ 
கொடுக்கும்‌. புத்திமான்‌ இவைகளைக்‌ கேட்டு, அறிவில்‌ தேறுவான்‌; விவேகி நல்லாலோசனைகளை 
அடைந்து; 


4. ஞான வார்த்தைகளின்‌ உட்கருத்தை வெளிப்படுத்த 
வச.6 - நதிமொழியையும்‌, அதின்‌ அர்த்தத்தையும்‌, ஞானிகளின்‌ வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ 


உரைத்த புதைபொருள்களையும்‌ அறிந்துகொள்வான்‌. 


Pastor. Gabriel Thomasra/ I | | ACA Church Avadl 


விபரிப்பின்‌ முறைகள்‌ 
- நதிமொழிகளின்‌ கவிதை பல வித்தியாசமான வடிவங்களில்‌ சொல்லப்படுகிறது 
1. உரை - Discourse 


* நீதிமொழிகளின்‌ முதல்‌ 9 அதிகாரங்கள்‌ ஞானத்தின்‌ முக்கியத்துவம்‌ குறித்து விவாதிக்கிறது. 
௩ இந்த விவாதம்‌ படிப்படியாக கட்டமைக்கப்படுகிறது. 
* ஞானமானது வாலிபர்களை ஈர்க்கும்‌, வெகுமதியளிக்கும்‌, பாதுகாக்கும்‌ ஒரு பெண்ணாக உருவமைக்கப்பட்டிருக்கிறது. 
2. இரு வரிகள்‌ - 1௦- liners 
முதல்‌ ஒன்பது அதிகாரங்களை கடந்தபின்பு பெரும்பாலான பகுதிகள்‌ இரு வரிகள்‌ கொண்டவையாக இருக்கின்றன 
* மூன்று வகைகளை காணமுடியும்‌ 
1. ஒப்புமை (26:17) 
2. முரண (10:7) 
3. விளைவு (25:17) 
3. பட்டியல்‌ - (515 
* இங்கொன்றும்‌, அங்கொன்றுமாக கவனிக்கப்பட்டதிலிருந்து எட்டப்பட்ட பொதுவான கருத்தை தீர்க்கமாக வெளிப்படுத்தும்‌ 
தொகுப்பு.(30:29-31) 
4. அகரவரிசை - Acrostics 
* 31:10-31 இதில்‌ ஒவ்வொரு வரியின்‌ முதல்‌ சொல்லும்‌ எபிரேய அகரவரிசைப்படி உள்ள எழுத்தைக்‌ கெண்டு ஆரம்பிக்கும்‌ 


வண்ணமாக அமைக்கப்பட்டூள்ளது. 


Pastor. Gabriel Thomasra/ | க | ACA Church Avadl 


நதிமொழிகளில்‌ உள்ள நான்கு பெண்கள்‌ 


* ஞானமாக உருவகப்படுத்தபடும்‌ பெண (1:20-21, 3:14-18, 4:7-8, 8:1-36, 9:1-12) 

* 8ம்‌ அதிகாரத்தில்‌, ஞானமாக உருவகப்படுத்தபடும்‌ பெண்‌ தனக்காக பேசுகிறாள்‌. அவன்‌ 
அழகுள்ளவள்‌ மாத்திரமல்ல வலிமையுள்ளவளுமா யிருக்கிறாள்‌. ராஜாக்களும்‌ அவளிடத்தில்‌ 
ஆலோசனை கேட்க வருகிறார்கள்‌. 


க பேதையாக உருவகப்படுத்தபடும்‌ பெண (9:13-18) 


*கட்டுகிற பெண்‌ 

* புத்தியுள்ள பெண்‌ - 14:1 

* நல்லொழுக்கமுள்ள பெண - 11:16 
* குணசாலியான பெண்‌ - அதி 31 


*த்கர்க்கிற பெண்‌ 

* வேசியான பெண்‌ - 23:27 

* பரத்தையான பெண்‌ - அதி 7 

* சண்டைக்காரியான பெண்‌ - 21:9 
* மதிகேடான பெண்‌ - 11:22 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadll 


இந்த புத்தகத்தை குறித்த சுருக்கமான விளக்கம்‌ 
2. விபரீத செய்கையின்‌ வழிகள்‌ குறித்த எச்சரிக்கை (அதி 

முன்னுரை: நோக்கமும்‌ ஆய்வுப்பொருளும்‌ (1:1-7) 6:1-19) 
ஞானத்தினால்‌ உண்டாகும்‌ மேன்மையான வழி (1:8-9:18) யக்‌ னை ப ப்பது பல்ப்‌ 
4. விபசாரியின்‌ நயவஞ்சகம்‌ குறித்து எச்சரிக்கை (அதி 7) 


வாலிபம்‌ குறித்த அறிவுரைகளும்‌, எச்சரிக்கைகளும்‌ 


(1:8-33) இளவயதினருக்கான வேண்டுகோள்‌ (அதி 8-9) 
1. மகிழ்ச்சியை தக்கவைத்துக்கொள்ள பிரயத்தனம்‌ * ஞானத்தின்‌ வேண்டுகோள்‌ (அதி 8) 
(1:8-19) * ஞானமுள்ளவர்களுக்கும்‌, மதியீனருக்கும்‌ அழைப்பு (அதி 


2. ஞானத்தை தள்ளிவிடுவதினால்‌ உண்டாகும்‌ 9) 


விளைவுகள்‌ ந்த எச்சரிக்கை (1:20-33 
இ குறித்த ( சாலொமோனின்‌ நீதிமொழிகளின்‌ பிரதான தொகுப்பு 


ஞானம்‌ குறித்த புகழுரை(அதி 2-4) (10:1-22:16) 


1. ஞானத்தின்‌ அறிவுரையை ஏற்பதால்‌ உண்டாகும்‌ ஞானத்தின்‌ முப்பது கூற்றுக்கள்‌ (22:17-24:22) 
நன்மைகள்‌ (அதி 2) 


டன்‌ க ஞானத்தின்‌ மேலதிக கூற்றுக்கள்‌ (24:23-34) 
2. ஞானத்தால்‌ உணடாகும்‌ நலவாழவு (3:1-20) 


எசேக்கியா தொகுத்த சாலொமோனின்‌ நீதிமொழிகள்‌ (அதி 
25-29) 


3. ஞானத்தின்‌ அறிவுரையும்‌ நன்மைகளும்‌ (3:21-35) 

4. ஞானத்தை பற்றிக்கொள்வதிலுள்ள சவால்கள்‌ (அதி 4) 
ஆகூரின்‌ கூற்றுக்கள்‌ (அதி 30) 

மதியீனம்‌ குறித்த எச்சரிப்புக்கள்‌ (அதி 5-7) 


ரஹஸாவாகிய லேமுவேலின்‌ கூற்றுக்கள்‌ (31:1-9) 
1. விபசாரம்‌ குறித்த எச்சரிக்கை (அதி 5) 114 ம று 


முடிவுரை: அதி சிறந்த மனையாள்‌ (31:10-31) 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadl 


2 
7 . ததி ம அர 74 டி “து 7A 
TASES A SIZES 


ர: உரன்‌ ந சகவினையல்‌ 
161220/(6855125. 
_CHALLENGE— 


பிரசங்கி 


வாழ்க்கையின்‌ அர்த்தம்‌ 


“பிரசங்கி” என்று பெயர்‌ பெறக்‌ காரணம்‌ 


_CHALLENGE— 


* பிரசங்கி என்றால்‌ “கூட்டத்திற்கு முன்னால்‌ நின்று பேசும்‌ ஒருவன்‌” என்று அர்த்தம்‌. 

* இதன்‌ திறவுகோல்‌ வார்த்தையான “மாயை” என்பது 37 தடவைகள்‌ பயன்படுத்தபட்டிருக்கிறது. 

* “சூரியனுக்கு கீழே” என்னும்‌ சொல்லாடல்‌ 29 தடவைகள்‌ பயன்படுத்தபட்டிருக்கிறது. 

* இந்த பூமியில்‌ மனிதன்‌ வாழும்‌ வாழ்க்கையின்‌ அர்த்தத்யைம்‌, திருப்தியையும்‌, நோக்கத்தையும்‌ கண்டறிவதற்கான 
முயற்சியே இந்த புத்தகம்‌. 

* இந்தப்‌ புத்தகம்‌ வேதாகமத்தின்‌ கவிதை நூல்களில்‌ நான்காகவதாக இடம்பெறுகிறது. சங்கீதங்கள்‌- கவிதைகளின்‌ 
தொகுப்பு, நதிமொழிகள்‌- நல்லொழுக்க கொள்கைளின்‌ தொகுப்பு, என்பதுபோல பிரசங்கி நண்ட கவிதை வடிவிலான 
விளக்கவுரைகள்‌. இந்த புத்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌ ஒரு கேள்வியை எழுப்பி அடுத்த பன்னிரண்டு அதிகாரங்களில்‌ 
அதற்கான விடையை கண்டுபிடிக்கிறது. 

அந்த கேள்வி: மனுஷன்‌ சூரியனுக்குக்கீழே படுகிற எல்லாப்‌ பிரயாசத்தினாலும்‌ அவனுக்குப்‌ பலன்‌ என்ன? 

ஈ இந்தப்‌ புத்தகம்‌ இதற்கான விடையை இரண்டு கோணங்களில்‌ அலசுகிறது 

* 1வது கோணம்‌ : சூரியனுக்குக்‌ கீழே - 1:9 “முன்‌ இருந்ததே இனிமேலும்‌ இருக்கும்‌; முன்‌ செய்யப்பட்டதே பின்னும்‌ 
செய்யப்படும்‌; சூரியனுக்குக்‌ கீழே நூதனமானது ஒன்றுமில்லை” 

2வது கோணம்‌: சூரியனுக்கு மேலே - 2:24 மனுஷன்‌ புசித்துக்‌ குடித்து, தன்‌ பிரயாசத்தின்‌ பலனை அநுபவிப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, அவனுக்கு ஒரு நன்மையும்‌ இல்லை; இதுவும்‌ தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான்‌ கண்டேன்‌. 

அதிகாரங்கள்‌ 12 


* வசனங்கள்‌ 222 


Pastor. Gabriel Thomasraj aE I த க்கல்‌ ப ACA Church Avadl 


பிரசங்கியை ஆக்கியோன்‌ 


௩ இந்த புத்தகத்தை ஆக்கியோன்‌ சாலொமோன்‌ என்பது பாரம்பரிய நம்பிக்கை. 
* இதற்கான காரணங்கள்‌ 
* அவன்‌ தாவீதின்‌ குமாரனாயிருந்தான்‌ (1:1) 
* அவன்‌ ராஜாவாயிருந்தான (1:1) 
* அவன்‌ எருசலேமிலிருந்து ஆட்சி செய்தான்‌ (1:12) 
* அவன்‌ ஞானமுள்ளவனாயும்‌, புகழ்‌ பெற்றவனாயுமிருந்தான்‌ (12:9-10) 
௩ புரிந்துகொள்ள கடினமான புத்தகம்‌ 
- வரலாற்றில்‌ (கிறிஸ்துவை தவிர்த்து) மிகப்பெரிய ஞானம்‌ உள்ளவன்‌ என்று அறியப்பட்டவனால்‌ 
எழுதப்பட்டது. 
நமது வாழ்வின்‌ மிகச்‌ சிக்கலான சில பகுதிகளை இது ஆராய்கிறது. 
- நமக்கு பரிச்சயம்‌ இல்லாத விபரிப்பு முறையை கையாண்டு எழுதப்பட்டிருக்கிறது 
(வரிவடிவங்களாக இல்லாது வட்டவடிவங்களாக காரியத்தை விபரிக்கும்‌ முறை) 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


பூமியில்‌ மனித வாழ்வின்‌ நிலை 


38 


38 


38 


- சூரியன்‌ உதிக்கிறது, அது மறைகிறது, மீண்டும்‌ உதிக்கிறது. நதிகள்‌ பாய்கிறது அது 
காலியாவதில்லை. தகவல்கள்‌ பெருகின்றன, ஆனால்‌ மனம்‌ திருப்தியாவதில்லை. இவ்வாறு வாழ்க்கை 
வட்டச்சுழற்றியாக சுற்றிவருகிறதே, மனிதனால்‌ என்ன செய்ய முடியும்‌? இது நிச்சயமாகவே 
அர்த்தமற்றதைப்போல தோன்றுகிறது. இந்த உலகத்தை பற்றி பிரசங்கி அறிய அறிய அது அவனை 
அதிக சலிப்படையவைக்கிறது (1:18). ஆகவே இந்தப்‌ பிரச்சினையை அவன்‌ ஆராய்கிறான்‌. இதன்‌ 
முதலாவது பகுதி பூமியில்‌ மனித வாழ்வின்‌ நிலை குறித்த பிரசங்கியின்‌ ஆராய்ச்சி (1:13). 
ஆராய்ச்சின்‌ முடிவுகள்‌ நம்பிக்கை தருபவையாக இல்லை. 

அறிவு பெருக பெருக உலகத்தோடூ வாழ்வது கடினமாகிறது (1:18) 

இன்பங்களும்‌, செல்வங்களும்‌ திருப்தியை உண்டாக்க தவறுகிறது (2:10-11,5:10) 

ஞானிக்கும்‌, மூடனுக்கும்‌ சாவு ஒன்றுபோலவே சம்பவிக்கிறது (2:16) 

உங்கள்‌ கடின உழைப்பின்‌ பலனை சாகும்போது கொண்டுபோகமுடியாது (2:18-19,5:13-17) 
நங்கள்‌ விட்டுப்போவது அதற்காக உழைக்காத சந்ததிக்கு போகிறது (2:18-19) 

உங்கள்‌ உழைப்பின்‌ பலன்‌ உங்களை உண்மையாக கதிருப்திப்படுத்துவதில்லை (2:10-11,5:10,6:7) 
நீதிக்குப்‌ பதிலாக மக்கள்‌ அநீதியை நடைமுறைப்படுத்துகிறார்கள்‌ (3:16,4:1,5:8) 

தேவனுக்கு கிழ்ப்படிந்து வாழ்வதுகூட மகிழ்ச்சியான நடித்த வாழ்க்கைக்கான உத்தரவாதமல்ல (7:16) 
சிலவேளைகளில்‌ துனமார்க்கர்‌ தண்டிக்கப்படாமல்‌ தப்புகிறார்கள்‌ (7:15, 8:14) 


Pastor. Gabriel Thomasrj ~~~ ப்‌ 0 ACA Church கலவி 


வாழ்க்கையை கையாளவேண்டிய வழிகள்‌ 


ஈ உலகம்‌ இப்படியிருப்பது ஏன்‌? 

* இதைக்குறிந்து நாம்‌ செய்யக்கூடியது என்ன? 

* இதனால்‌ பயன என்ன? 

நீதியுள்ள தேவன்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌ என்று அவன்‌ அறிந்திருந்தான்‌ (8:12-13) 

* ஆனால்‌ தேவனுடைய நீதியை எப்போதும்‌ உலகம்‌ பிரதிபலிப்பதில்லையே. 

* ஆகவே மனிதன்‌ வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன்‌ வாழ என்ன செய்யவேண்டும்‌ என்பதை 
சொல்லுகிறான்‌. 

* உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்திலிருப்பதால்‌ நீ புசித்து, குடித்து மகிழ்ச்சியோடிரு (9:7-9) 

* கடினமாக உழை, உன்னால்‌ முடிந்த அளவிற்கு அறிவை பயன்படுத்து (9:10,18) 

* மதியீனமாக நடந்துகொள்வதை தவிர்‌ (குறிப்பாக அதிகாரமுள்ளவர்களோடு இடைப்படுப்போது 
10:2,5,6,20) 

* கிடைக்கும்‌ வாய்ப்புகளை பயன்படுத்து, வாய்ப்புகளை தொடர்ந்து போ, உனக்கு 
கிடைத்திருக்கிற இந்த தருணத்தில்‌ வாழ்க்கையை மகிழ்சியாய்‌ அனுபவி (11:4,8-10) 


* ந வாழுகிறபோது உன்னை உண்டாக்கினவரை நினைத்துக்கொள்‌ (12:1) 


Pastor. Gabriel Thomasraj 0 as A A Ee Ells ANE] 


பிரசங்கி கடைசியாக தொகுத்து கூறுவது 


* வாழ்வின்‌ அர்த்தத்தை ஒருவன்‌ கண்டுபிடிக்க வேண்டுமானால்‌ தேவன்‌ மேல்‌ நம்பிக்கை வைப்பதே 
அதற்கான தீர்வு என்ற இறுதி முடிவிற்கு பிரசங்கி வருகிறான்‌. 

௩ வாழ்க்கை என்பது குறுகிய காலம்தான்‌ ஆகவே தேவனில்லாமல்‌ அதை வாழ்வது வீண்‌ என்பதை 
ஏற்றுக்கொள்ள பிரசங்கி தீர்மானிக்கிறான்‌. 

* பிரசங்கி தனது வாசகர்களுக்கு அநித்தியமான இன்பங்களில்‌ அல்ல நித்தியமான தேவன்‌ மேல்‌ 
கவனம்‌ வைக்கும்படியும்‌ அறிவுரை கூறுகிறான்‌. 

உ பிரசங்கி 12:13-14 

* காரியத்தின்‌ கடைத்தொகையைக்‌ கேட்போமாக, தேவனுக்குப்‌ பயந்து, அவர்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்‌; எல்லா மனுஷர்மேலும்‌ விழுந்த கடமை இதுவே. 

* ஒவ்வொரு கிரியையையும்‌, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும்‌, நன்மையானாலும்‌ 
தமையானாலும்‌, தேவன்‌ நியாயத்திலே கொண்டுவருவார்‌. 


Pastor. Gabriel [வொ வ/ | 5 க | ACA Church Avadll 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ சுருக்கம்‌ 


உ Duane Garrett என்பவர்‌ இதை 12. நட்பு (4:9-12) (7:15-29) 

பின்வருமாறு தொகுக்கிறார்‌. 13. அரசியல்‌ (4:13-16) 24. மாற்றம்‌ (8:1) 
1. அறிமுகம்‌ (1:1-2) 14. மதம்‌ (5:1-7) I Ar 
2. காலமும்‌, உலகமும்‌ 15. அரசியல்‌ (5:8-9) ம WD) 
(1:3-11) 16. ஐசுவரியம்‌ (5:10-6:6) 27. தமையை அனுமதிக்கும்‌ 
3. ஞானம்‌ (1:12-18) 17. மாற்றம்‌ (6:7-9) 
4. ஐசுவரியம்‌ (2:1-11) 18. ஞானமும்‌, மரணமும்‌ “5. மாற்றம்‌ 2 
5. ஞானம்‌ (2:12-17) (6:10-7:4) ர” திருப்தியும்‌ 
6. ஐசுவரியம்‌ (2:18-26) 19. மாற்றம்‌ (7:5-6) 30. மாற்றம்‌ (9:11-12) 
7. காலமும்‌, உலகமும்‌ 20. ஞானமும்‌, அரசியலும்‌ 31. அரசியல்‌ (9:13-10:17) 
(3:1-15ஆ) (7:79) 32. மாற்றம்‌ (10:18-20) 
8. அரசியல்‌ (3:15இ-17) 21. மாற்றம்‌ (7:10) 33. ஐசுவரியம்‌ (11:1-6) 
9. மரணம்‌ (3:18-22) 22. ஞானமும்‌, ஐசுவரியமும்‌ 3. மரணமும்‌. அருப்தியம்‌ 
10. அரசியல்‌ (4:1-3) (7:11-14) (11:7-12:7) 
11. ஜசுவரியம்‌ (4:4-8) 23. ஞானமும்‌, மதமும்‌ 35. முடிவு (12:8-14) 


Pastor. Gabriel Thomasraj 5 ப ACA Church Avadli 


—- CHALLENGE - 


சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டு 


ஆழமான அன்பு 


னி 7 
ச PF, 


3 ] அ 
இ. 
அதி HA i ணி 
| இ 


. த தி ௫ இ. 1 
அரு / இ கூ a உனஞ்சீச 
A! 74 (1/0 AVE 
தி. இ ச கோட்‌ தில 
அஷ... சி “௮௮4. i அவை. 
| ச்ச 
| 
CHALLENGE —. 
பகு | 


உன்னதப்பாட்டு 


ஆக்கியோன்‌: சாலொமோன்‌ (1:1) 

* சாலொமோன்‌ 1005 பாடல்களை எழுதியவன்‌ (1இரா 4:32) 

ஆனால்‌ நமக்கு கிடைத்திருப்பகோ அவனது ஒரு பாடல்‌ மாத்திரமே- உன்னதப்பாட்டு 
* இதன்‌ தலைப்பு சொல்வதுபோல இது உன்னதமானது 


திறவுகோல்‌ வார்த்தைகள்‌: 
* “பிரியமே?” அவனுக்கான பெயர்‌ 


* “நேசம்‌” அவளுக்கான பெயர்‌ 


திறவுகோல்‌ வசனங்கள்‌: 

ஈ நான்‌ என்‌ நேசருடையவள்‌, என்‌ நேசர்‌ என்னுடையவர்‌; அவர்‌ லீலிபுஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார்‌. (6:3) 

திரளான தண்ணீர்கள்‌ நேசத்தை அவிக்கமாட்டாது, வெள்ளங்களும்‌ அதைத்‌ தணிக்கமாட்டாது; ஒருவன்‌ 
தன்‌ வீட்டிலுள்ள ஆஸ்திகளையெல்லாம்‌ நேசத்துக்காகக்‌ கொடூத்தாலும்‌, அது முற்றிலும்‌ 
அசட்டைபணணப்படும்‌. (8:7) 


ததக ட ட ற தன்ன திரில்‌ பையைத்‌ ப்பட்‌ ய வம பல்‌ 


பிரசங்கியை ஆக்கியோன்‌ 


சாலோமோனின்‌ உன்னதப்பாட்டு ஒரு உவமேய கவிதை. 

* யூதர்கள்‌ இதை வேதாகமத்தின்‌ மகா பரிசுத்த ஸ்தானம்‌ என்று அழைத்தார்கள்‌ 

யூதர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ முப்பது வயது வரும்வரையில்‌ இந்த புத்தகத்தை வாசிக்க அனுமதிப்பதில்லை. 
ஈ இந்தப்‌ புத்தகத்தில்‌ நான்கு வித்தியாசமான முக்கிய அர்த்தங்கள்‌ உள்ளன. 


3 


1. இது திருமண உறவின்‌ நேசத்தின்‌ மேன்மையை எடூத்துச்சொல்லுகிறது. 

திருமண உறவின்‌ புனிதத்தையும்‌, திருமணம்‌ தேவனால்‌ நியமிக்கப்பட்டதென்பதையும்‌ எடுத்துச்‌ சொல்லுகிறது. 

* திருப்தியான புருஷன்‌, அர்ப்பணித்த மனைவி என்கிற நிலைக்கு இருவரது இருதயங்களையும்‌ இட்டுச்செல்வதாக யூதர்கள்‌ 
கற்பித்தார்கள்‌. 


2. இது யெகோவா தேவனுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ உள்ள நேசத்தை காண்பிக்கிறது. 
* தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேலை யெகோவா தேவனின்‌ மணவாட்டியாக சித்தரித்தார்கள்‌. 


3. இது கிறிஸ்துவையும்‌ சபையையும்‌ காட்சிப்படுத்துகிறது. 
சபையானது கிறிஸ்துவின்‌ மணவாட்டி என்பது வேதத்தில்‌ காண்பிக்கப்பட்டூுள்ள நன்கு பரிச்சயமான உருவகம்‌ (கொரி 11:2, 
எபே 5:27, வெளி அதி 21) 


4. கிறிஸ்துவுக்கும்‌ ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்குமான ஐக்கியத்தை சித்தரிக்கிறது. 
* ஆத்துமாவிற்கு கிறிஸ்துவோடூள்ள ஐக்கியம்‌ காண்பிக்கப்படுகிறது 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadl 


பூமியில்‌ மனித வாழ்வின்‌ நிலை 


38 


38 


38 


- சூரியன்‌ உதிக்கிறது, அது மறைகிறது, மீண்டும்‌ உதிக்கிறது. நதிகள்‌ பாய்கிறது அது 
காலியாவதில்லை. தகவல்கள்‌ பெருகின்றன, ஆனால்‌ மனம்‌ திருப்தியாவதில்லை. இவ்வாறு வாழ்க்கை 
வட்டச்சுழற்றியாக சுற்றிவருகிறதே, மனிதனால்‌ என்ன செய்ய முடியும்‌? இது நிச்சயமாகவே 
அர்த்தமற்றதைப்போல தோன்றுகிறது. இந்த உலகத்தை பற்றி பிரசங்கி அறிய அறிய அது அவனை 
அதிக சலிப்படையவைக்கிறது (1:18). ஆகவே இந்தப்‌ பிரச்சினையை அவன்‌ ஆராய்கிறான்‌. இதன்‌ 
முதலாவது பகுதி பூமியில்‌ மனித வாழ்வின்‌ நிலை குறித்த பிரசங்கியின்‌ ஆராய்ச்சி (1:13). 
ஆராய்ச்சின்‌ முடிவுகள்‌ நம்பிக்கை தருபவையாக இல்லை. 

அறிவு பெருக பெருக உலகத்தோடூ வாழ்வது கடினமாகிறது (1:18) 

இன்பங்களும்‌, செல்வங்களும்‌ திருப்தியை உண்டாக்க தவறுகிறது (2:10-11,5:10) 

ஞானிக்கும்‌, மூடனுக்கும்‌ சாவு ஒன்றுபோலவே சம்பவிக்கிறது (2:16) 

உங்கள்‌ கடின உழைப்பின்‌ பலனை சாகும்போது கொண்டுபோகமுடியாது (2:18-19,5:13-17) 
நங்கள்‌ விட்டுப்போவது அதற்காக உழைக்காத சந்ததிக்கு போகிறது (2:18-19) 

உங்கள்‌ உழைப்பின்‌ பலன்‌ உங்களை உண்மையாக கதிருப்திப்படுத்துவதில்லை (2:10-11,5:10,6:7) 
நீதிக்குப்‌ பதிலாக மக்கள்‌ அநீதியை நடைமுறைப்படுத்துகிறார்கள்‌ (3:16,4:1,5:8) 

தேவனுக்கு கிழ்ப்படிந்து வாழ்வதுகூட மகிழ்ச்சியான நடித்த வாழ்க்கைக்கான உத்தரவாதமல்ல (7:16) 
சிலவேளைகளில்‌ துனமார்க்கர்‌ தண்டிக்கப்படாமல்‌ தப்புகிறார்கள்‌ (7:15, 8:14) 


Pastor. Gabriel Thomasrj ~~~ ப்‌ 0 ACA Church கலவி 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ சுருக்கம்‌ 


அதிகாரம்‌ 1 

பாடல்‌ 1:1-4 - கிறிஸ்துவின்‌ மீதான சபையின்‌ 
நேசம்‌ 

பாடல்‌ 1:5-6 - அவளது குறைவைக்‌ குறித்து 
அறிக்கையிடல்‌ 

பாடல்‌ 1:7 - அவனது மந்தைக்கு அழைத்துச்‌ 
செல்லும்படி கேட்டல்‌ 

பாடல்‌ 1:8 - கிறிஸ்து மேய்ப்பனின்‌ 
கூடாரத்திற்கு வழிகாட்டுதல்‌ 

பாடல்‌ 1:9-10 - தனது நேசத்தை காண்பித்தல்‌ 
பாடல்‌ 1:11 - அவளுக்கு கிருபையுள்ள 
வாக்குத்தத்தம்‌ அளித்தல்‌ 

பாடல்‌ 1:12-17 - கிறிஸ்துவும்‌, சபையும்‌ 
ஒருவரையொருவர்‌ பாராட்டுதல்‌ 


அதிகாரம்‌ 2 

பாடல்‌ 2:1-7 - கிறிஸ்துவும்‌ சபையும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பாராட்டும்‌ அன்பு 
பாடல்‌ 2:8-9 - நம்பிக்கை 
பாடல்‌ 2:10-13 - சபைக்கான அழைப்பு 
பாடல்‌ 2:14-15 - கிறிஸ்து கரிசனை 
கொள்ளும்‌ சபை 
பாடல்‌ 2:16-17 - சபையின்‌ பணி, விசுவாசம்‌, 


நம்பிக்கை 


Pastor. Gabriel Thomasra [ 


அதிகாரம்‌ 3 

பாடல்‌ 3:1-5 - சோதனையில்‌ 
வெற்றிக்காக போராடும்‌ சபை 
பாடல்‌ 3:6-11 - கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்‌ 
சபை 


அதிகாரம்‌ 4 

பாடல்‌ 4:1-7- கிறிஸ்து சபையின்‌ மீது 
நேசத்தை விபரித்தல்‌ 
பாடல்‌ 4:8-15 - அவரது அன்பை 
காண்பித்தல்‌ 
பாடல்‌ 4:16 - சபை அவரது 


பிரசன்னத்தில்‌ இருக்க தகுதியாக 
விண்ணப்பித்தல்‌ 


அதிகாரம்‌ 5 

பாடல்‌ 5:1 - கிறிஸ்து தனது அழைப்பால்‌ 
சபையை எழுப்புதல்‌ 
பாடல்‌ 5:2-8 - சபை கிறிஸ்துவின்‌ அன்பை 
ருசித்தல்‌, நேசத்தால்‌ சோகமாதல்‌ 


பாடல்‌ 5:9-16 - கிறிஸ்துவின்‌ சுபாவம்‌ பற்றிய 
விபரிப்பு 


அதிகாரம்‌ 6 

பாடல்‌ 6:1-3 - சபை கிறிஸ்துவின்‌ 
மேலுள்ள விசுவாசத்தை பறைசாற்றல்‌ 
பாடல்‌ 6:4-9 - கிறிஸ்து சபையின்‌ 
சுபாவங்களை விபரித்தல்‌ 
பாடல்‌ 6:10-13 - சபையின்‌ மீதான 
கிறிஸ்துவின்‌ அன்பு 


அதிகாரம்‌ 7 

பாடல்‌ 7:1-9 - சபையின்‌ சுபாவங்கள்‌ 
குறித்த மேலதிக விபரிப்பு 
பாடல 7:10-13 - சபை தனது 
விசுவாசத்தையும்‌, விருப்பத்தையும்‌ 
அறிக்கையிடல்‌ 


அதிகாரம்‌ 8 

பாடல்‌ 8:1-5 - கிறிஸ்துவின்‌ மீதான சபையின்‌ 
அன்பு 

பாடல்‌ 8:6-7 - நேசத்தின்‌ வீரியம்‌ 

பாடல்‌ 8:8-13 - புறஜாதிகளுக்கான அழைப்பு 
பாடல்‌ 8:14 - கிறிஸ்துவின்‌ வருகைக்காக 
சபை ஜெபித்தல்‌ 


ACA Church 40901 


—- CHALLENGE - 


ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புத்தகம்‌ 


தாக்ககரிசியும்‌ நற்செய்தியாளனும்‌ 


சனி 01) ர ரூ தட 0: 
ம்‌. சீ கல்‌ (1 கதி உ இழ... இ டத. டட 
ய்‌ - il இம்‌ த. அ 
4 ௫ .. இ m. % சி. 6 > 9 ஏ 6 ஞூ பதத” ச்‌ 


அள்‌ 


- அதது அதர ட்‌ 


'-CHALLENGE- 


.. ஆக்கியோன்‌ 


* ஏசாயா என்னும்‌ பெயருக்கு “கர்த்தர்‌ இரட்சிக்கிறவர்‌?” அல்லது “இரட்சிப்பு கர்த்தருடையது” என்று அர்த்தம்‌. 

* “ஆமோத்சின்‌ குமாரனாகிய ஏசாயா” என்று விபரிக்கப்பட்டூுள்ளது (1:1,2:1,13:1) 

* ஆமோத்ஸ்‌, யூதாவின்‌ ராஜாவான யோவாகாசின்‌ மகனான அமாசியாவின்‌ சகோதரர்களில்‌ ஒருவன்‌ என்று பாரம்பரியமாக 
நம்பப்படுகிறது. 

* அவனுக்கு திருமணமாகி இரண்டு குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. ஒருவன்‌ சேயார்யாசூப்‌ (7:3) மற்றவன்‌ மகேர்‌-சாலால்‌-அஷ-பாஸ்‌ (8:3) 


29 


* சிங்காசன தரிசனத்தை அவன்‌ கண்ட “உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில்‌,” என்று 6:1ல்‌ குறிப்பிடப்படுகிற கிமு739ம்‌ 
ஆண்டிலிருந்து அவனது ஊழியம்‌ ஆரம்பித்தது என்று பொதுவாக நம்பப்படுகிறது. 

* உசியாவின்‌ மரணம்‌ சம்பவித்தபோது ஏசாயா இளைஞாயிருந்தான்‌ என்று எடுத்துக்கொண்டால்‌ அவனது மரணம்‌ சம்பவித்த கிமு 
680ல்‌ அவனது வயது சுமார்‌ 70 அல்லது 80தாக இருந்திருக்கலாம்‌. 

* ஆகவே சுமார்‌ 60 ஆண்டுகள்‌ ஜனங்களை கர்த்தரிடமாய்‌ திருப்பும்‌ ஊழியத்தை தீர்க்கதரிசி மேற்கொண்டான்‌ என்று 
கருதஇடமுண்டு. 

* யூதாவின்‌ நான்கு ராஜாக்களான உசியா, யோதாம்‌, ஆகாஸ்‌, எசேக்கியா ஆகியோரின்‌ நாட்களில்‌ அவன்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தான்‌. 

* யூதர்களின்‌ பாரம்பரிய நம்பிக்கையின்படி மனாசே ஆட்சிக்கு வந்து சில ஆண்டுகளில்‌ ஏசாயாவை கொலைசெய்தான்‌. 

* வேறோரு ஆதாரம்‌ ஏசாயா மரத்தினால்‌ செய்யப்பட்ட வாளினால்‌ அறுத்துக்‌ கொலைசெய்யப்பட்டான்‌ (எபி 11:37) என்று 
கூறுகிறது. இதன்படி பார்த்தால்‌ ஏசாயா தீர்கதரிசன ஊழியம்‌ செய்த காலம்‌ சுமார்‌ 50 ஆண்டுகள்‌. (கிமு 739-690) 

* வேதாகமத்தில்‌ சங்கீதங்களின்‌ புத்தகத்திற்கு அடுத்து பெரிய பகுதியை ஏசாயாவின்‌ புத்தகம்‌ எடுத்துக்கொண்டிருக்கிறது. 
* அதிகாரங்கள்‌: 66 
* வசனங்கள்‌: 1292 


ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புத்தகத்தின்‌ (முக்கியத்துவம்‌ 


* ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ அவனது காலத்தின்‌ சம்பவங்கள்‌ மற்றும்‌ நபர்கள்‌ சம்பந்தப்பட்டவைகளாகவும்‌, 
முழுமனித இனத்தையும்‌ பாதிக்கக்கூடிய எதிர்காலத்தின்‌ சம்பவங்கள்‌ சம்பந்தப்பட்டவைகளாகவும்‌ இருந்தன. 


* அவனது பிரசித்திபெற்ற தீர்க்கதரிசனம்‌ இரட்சகரின்‌ பிறப்பை குறித்து 700 ஆண்டுகளுக்கு முன்னே உரைத்த “இதோ, ஒரு கன்னிகை 


கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌, அவருக்கு இம்மானுவேல்‌ என்று பேரிடுவாள்‌” என்ற தீர்க்கதரிசனம்‌ (7:14) 


38 


38 


3 


கிறிஸ்துவின்‌ உவமைகளை காதாரக்‌ கேட்டும்‌ உணராதிருப்பார்கள்‌ (ஏசாயா 6:9-10/மத்தேயு 13:13-15). 
மேசியா ஜனங்கள்‌ இடறுகிற கன்மலையாயிருப்பார்‌ (ஏசாயா 8:14) 

கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ கலிலேயாவில்‌ ஆரம்பமாகும்‌ (ஏசாயா 9:1-2/மத்தேயு 4:12-17) 

இயேசு புறஜாதியாரை இழுத்துக்‌ கொள்வார்‌ (ஏசாயா 11:10/யோவான்‌ 12:18-21). 

இயேசுவின்‌ ஊழியம்‌ அற்புதங்ககள்‌ நிறைந்ததாயிருக்கும்‌ (ஏசாயா 35:5-6/மத்தேயு 11:2-6) 

மேசியாவுக்கு முன்பாக வழியை ஆயத்தம்‌ பணணுகிற ஒருவன்‌ இருப்பான்‌ (ஏசாயா 40:3-4/யோவான்‌ 1:23) 
இயேசு புறஜாதியாரின்‌ அமைதியுள்ள மீட்பர்‌ (ஏசாயா 42:1-4/மத்தேயு 12:15-21) 

இயேசு அசட்டைபண்ணப்பட்டவரும்‌, கைவிடப்பட்டவருமாய்‌ இருப்பார்‌ (ஏசாயா 53:3/லாக்கா 4:28-29) 
மேசியா பரியாசம்‌ செய்யப்பட்டு உதாசீனப்படுத்தபடுவார்‌ (ஏசாயா 50:3-6/மத்தேயு 27:27-31) 

மேசியா நியாயத்தீர்ப்பு செய்யும்‌ சகல அதிகாரத்தை உடையவராக இருப்பார்‌ (ஏசாயா 22:22 / வெளி 3:7) 
மேசியா தமது ஆவியை ஊற்றுவார்‌ (ஏசாயா 44:3/யோவான்‌ 16:7) 


இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகையை முன்னறிவித்தான்‌. அப்பொழுது சேனைகளின்‌ கர்த்தர்‌ சீயோன்‌ மலையிலும்‌ எருசலேமிலும்‌ 
ஆளுகைசெய்வதால்‌, சந்திரன்‌ கலங்கும்‌, சூரியன்‌ நாணமடையும்‌; அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை 
உண்டாயிருக்கும(ஏசாயா 24:23) 


சுவாரசிய தகவல்கள்‌ 


ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனங்களில்‌ பெரும்பாலனவை கவிதை வடிவிலேயே எழுதப்பட்டுள்ளன 

* பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகளில்‌ புதிய ஏற்பாட்டில்‌ அதிகமாக மேற்கோள்‌ காட்டப்பட்டதும்‌, அப்பியாசப்படுத்தபட்டதும்‌ ஏசாயாவின்‌ 
தீர்க்ககரிசனங்களே. 

* எகிப்தின்‌ மேல்‌ வரவிருக்கும்‌ காரியங்களை முன்னறிவிக்கும்‌ அடையாளமாகவும்‌, குறிப்பாகவும்‌ கர்த்தரின்‌ கட்டளையின்படி ஏசாயா 
வஸ்திரமில்லாமலும்‌, வெறுங்காலாவும்‌ மூன்று ஆண்டுகள்‌ நடந்தான்‌ (20:1-5) 

௩ எசேக்கியாவின்‌ மரணத்திற்கேதுவான காயம்‌ குணமடைந்து அவன்‌ உயிர்பிழைக்க அத்திப்பழத்தில்‌ செய்யப்பட்ட மருந்தை ஏசாயா பயன்படுத்த 
சொன்னான்‌ (38:21) 

* எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ அசீரிய பேரரசனான சனகெரிப்‌ யூதா மீது படையெடுத்து வந்தபோது அவன்‌ வெற்றிபெறாமலும்‌, 
சிறைப்படுத்திக்கொண்டு போகாமலும்‌ இருக்க ஏசாயா உதவினான்‌. 

* பெர்சியாவின்‌ ராஜாவான கோரேஸுக்கான செய்தியை பெர்சிய இராஜ்யம்‌ பேரரசாக உருவாகியிருப்பதற்கும்‌, கோரேஸு பிறப்பதற்கு முன்னே 
ஏசாயா தீர்க்கதரிசனமாய்‌ சொல்லியிருந்தான்‌. (44:28,45:1-6) 

* ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம்‌ ஒரு சிறிய அளவிலான வேதாகமம்‌ போன்றது. 

* முதல்‌ 39 அதிகாரங்களும்‌ (பழைய ஏற்பாட்டைப்போல) தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறது. இறுதி 27 அதிகாரங்கள்‌ (பழைய 
ஏற்பாட்டைப்போல) நம்பிக்கையின்‌ நற்செய்தியை சொல்லுகிறது. 

ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில்‌ “இரட்சிப்பு” என்னும்‌ சொல்லானது 26 தடவைகள்‌ வருகிறது. மற்ற தீர்க்கதரிசனப்புத்தகங்கள்‌ யாவையும்‌ 
சேர்த்துப்‌ பாத்தால்‌ 7 தடவைகள்‌ மாத்திரமே வருகிறது. 

* இயேசு நாசரேத்துக்குச்‌ சென்று ஒய்வுநாளில்‌ ஜெபாலயத்திற்கு சென்று வாசிக்க எழுந்து நின்றபோது ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகம்‌ 
அவரிடத்தில்‌ கொடுக்கப்பட்டது. அவர்‌ அதை வாசித்த பின்பு “இந்த வேதவாக்கியம்‌ இன்றையத்தினம்‌ நிறைவேறிற்று எனறார்‌” (லூக்கா 4:16-21) 

* யெகோவா தேவனைக்‌ குறித்து ஏசாயா சொன்ன இரண்டு விஷேச பெயர்கள்‌ 

1. “சேனைகளின்‌ கர்த்தர்‌”இது 62 தடவைகள்‌ இந்த புத்தகத்தில்‌ பயன்படுத்தப்பட்டூுள்ளது 

2. “இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌?” இது 25 தடவைகள்‌ இந்த புத்தகத்தில்‌ பயன்படுத்தப்பட்டூள்ளது 


38 


வரலாற்றுப்‌ பின்னண்‌ 


தேவன்‌ சொன்ன காரியங்களுக்கு தங்கள்‌ காதுகளை அணைத்துக்கொண்ட தேசத்திற்கு கிமு 739-681 வரை ஏசாயா 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. 


யூதா தேசமானது தாழ்மையோடு தேவனை சேவித்து, கங்கள்‌ அயலகத்தாரை அன்பு செய்வதை விடுத்து எருசலேமில்‌ 
தேவனுடைய ஆலயத்தில்‌ அர்த்தமற்ற பலிகளை செலுத்திக்கொண்டிருந்தது. 

தேசம்‌ முழுவதும்‌ அந்தியின்‌ காரியங்கள்‌ நடந்தன. 

யூதா ஜனங்கள்‌ தேவனுக்கு தங்கள்‌ முதுகைக்காட்டி அவரைவிட்டு தூரமாய்‌ போனார்கள்‌. 

ஆகவே அவர்கள்‌ மீதான தண்டனை அறிவிக்கப்பட்டது. 

யூதா தேசத்திற்கு அது பெரும்‌ அரசியல்‌ குழப்பத்தின்‌ காலம்‌. 

அசீரியா இராஜ்யம்‌ தனது எல்லைகளை விரிவுபடுத்தி வடபகுதியில்‌ இருந்த இஸ்ரவேலைமீதும்‌, சீரியாவினமீதும்‌ 
தாக்குதல்‌ நடத்தியது. 

அசீரியாவுக்கு எதிராக இஸ்ரவேலோடும்‌, சீரியாவோடும்‌ யூதா கூட்டுச்சேர மறுத்ததால்‌ இஸ்ரவேலும்‌, சிரியாவும்‌ 
பழிவாங்கும்‌ நோக்கத்தோடு யூதாவை தாக்கின. 

அசீரியாவிடம்‌ தனக்காக உதவிகேட்கலாம்‌ என்று தீவீரமாக யூதா ஆலோசித்துக்‌ கொண்டிருந்தபோது, ராஜாவையும்‌, 
ஜனங்களையும்‌ கர்த்தர்‌ மேல்‌ மாத்திரமே நம்பிக்கை வைக்கும்படி ஊக்கப்படுத்தியவன்‌ ஏசாயா. 

யூதாவின்‌ ராஜாவான ஆகாஸ்‌ ஏசாயாவின்‌ ஆலோசனையை புறந்தள்ளி அசீரியாவை உதவிக்கு அழைத்தான்‌. 
ஆசீரியா சம்மதித்து வந்தது. இஸ்ரவேலின்‌ தலைநகரான சமாரியா கிமு 722ல்‌ அசீரியாவின்‌ கைவசமானது. 
அசீரியாவின்‌ அடுத்த இலக்கு யூதா என்பது சீக்கிரத்தில்‌ தெரியவந்தது. 

யூதா தெற்கிலுள்ள எகிப்தின்‌ உதவியை நாடியது. 

பண்டம்‌ எந்த 5 ஏ த்த. ம்ப க அறிவுரை ந 


oo I = astor. br iel Thomasr ர்‌. - . - ்‌ 5“. oo ம ட OO ள்‌ ்‌ Oo 2 2. Aca Church ட 


* ராஜாவாகிய எசேக்கியா ஏசாயாவிற்கு செவிகொடுத்தான்‌. அதனால்‌ கர்த்தர்‌ அவனது விசுவாசத்தை கனப்படுத்தி 
அசீரியரை அழித்தார்‌ (அத-36-37) 

* ஆனால்‌ எசேக்கியா ஒரு பலவீனமான தருணத்தில்‌ அசீரியாவின்‌ எதிரியாயிருந்த பாபிலோனிய ஸ்தானபதிகளுக்கு தனது 
பொக்கிஷங்களை பார்வையிட அனுமதித்தான்‌ (39:1-2) 

* இதையறிந்த ஏசாயா ராஜாவின்‌ பொக்கிஷங்களும்‌ அவன்‌ வாரிசுகளும்‌ பாபிலோனுக்கு கொண்டுபோகப்படும்‌ என்று 
முன்னறிவித்தான்‌ (39:5-7) 

* ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசன ஊழியத்தின்‌ ஆரம்பகட்டத்தில்‌ இஸ்ரவேலின்‌ அரசும்‌, யூதாவின்‌ அரசும்‌ அதன்‌ ஆட்சியின்‌ 
உச்சத்தில்‌ இருந்தன. 

* இந்த இரண்டு அரசுகளும்‌ கிட்டதட்ட சாலொமோனின்‌ கைவசம்‌ இருந்த பிரதேசங்களை ஆண்டுகொண்டிருந்தன. 

அவர்கள்‌ செல்வமும்‌, செழிப்பும்‌ உள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 

சிரியா இல்லாமல்‌ போயிருந்தது: எகிப்து பலவீனப்பட்டிருந்தது: அசீரியா அச்சுறுத்தலாயிருக்கவில்லை: 
பாபிலோன்‌ இன்னும்‌ கண்களுக்கு தென்படவில்லை. 

* ஆனால்‌ ஏசாயாவின்‌ வாழ்வின்‌ இறுதிக்கட்டத்தில்‌, இஸ்ரவேல்‌ இல்லாமல்‌ போயிற்று: யூதாவோ அசீரியாவோடு 
ஒப்பிடுகையில்‌ “சிறுபூச்சி'” போன்று பரப்பளவில்‌ குறுகிப்போயிருந்தது. 

* இந்த காலகட்டத்தில்தான்‌ தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கும்‌, யூதாவுக்கும்‌ பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்‌. 

ஈ ஓசியா (கிமு 750-725) வடக்கின்‌ பத்துகோத்திரமான இஸ்ரவேலுக்கே அதிகமாக தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. 

* ம்கா (கிமு 735-700). ஏசாயா ஆகிய இருவரும்‌ தெற்கின்‌ இருகோத்திரமான யூதாவை முக்கியப்படுத்தியே தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தார்கள்‌. 

* தீர்க்கதரிசிகளின்‌ செய்திகள்‌ அழிவையும்‌, மீளுருவாக்கத்தையும்‌ சொல்லின. 

* பலதடவைகள்‌ நியாயப்பிரமாணத்தை மேற்கோள்காட்டி இஸ்ரவேல்‌ அதைவிட்டு விலகினதால்‌ வரவிருக்கும்‌ தண்டனை 
குறித்து எச்சரித்தார்கள்‌. 


. இரண்டு பிரிவுகள்‌ - இரண்டு கருத்துருக்கள்‌ 
இந்தப்‌ புத்தகத்தின்‌ இரண்டூ பிரதான பிரிவுகள்‌ 
1. அசீரியர்களின்‌ காலம்‌ (அதி 1-39) 
2. பாபிலோனியர்களின்‌ காலம்‌ ( அதி 40-66) 


பாபிலோனிய சிறையிருப்பின்‌ காலத்தில்‌ ஏசாயா வாழ்ந்திருக்கவில்லை என்றாலும்‌ இஸ்ரவேலின்‌ வரலாற்றின்‌ அவர்கள்‌ 
அனுபவிக்கப்போகும்‌ அந்த கடினமான காலகட்டத்திற்கான ஆறுதலின்‌ வாத்தைகளை அவன்‌ தீர்க்கதரிசனமாக உரைத்திருந்தான்‌. 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ இரண்டு கருத்துருக்கள்‌ 

1. ஏற்றகாலத்தில்‌ மேசியா மகிமையோடூ வருவார்‌ 

* ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ பலவும்‌ இயேசுவில்‌ நிறைவேறியதால்‌ அவர்‌ “இரட்சிப்பின்‌ தீர்க்கதரிசி” என்று அழைக்கப்பட்டார்‌. 

* ஏசாயா அடிக்கடி வரவிருக்கும்‌ காரியங்கள்‌ குறித்தே பேசினார்‌. 

* புறஜாதியாரின்‌ இராஜ்யங்கள்‌ வீழும்‌ என்பதையும்‌ மேசியா ஆளும்‌ நதியும்‌ உண்மையுமான இராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ 
என்பதையும்‌ முன்னறிவித்தார்‌ (2:1-5) 


2. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை நம்புங்கள்‌ 

* ஏசாயாவின்‌ பணியானது எதிர்காலத்தை எடுத்துரைப்பது மாத்திரமல்ல, அவனது காலத்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையை எடூத்துரைப்பதும்‌ அவனது பணியாகவிருந்தது. 

ஈ கர்த்தர்‌ மீது வைக்கும்‌ விசுவாசம்‌ அவர்களுக்கு, அவர்களது மீறுதல்களுக்கான மன்னிப்பையும்‌, எதிரிகளிடமிருந்து 
விடுதலையையும்‌ பெற்றுதரும்‌ என்பது அவனது செய்தி. 

8 தடவைகள்‌ “கர்த்தருக்கு காத்திருக்கும்படி'” ஜனங்கள்‌ வலியுறுத்தப்பட்டார்கள்‌ (40:28-31) 


மூன்று பெயர்களும்‌ அதன்‌ முக்கியத்துவமும்‌ 


1. ஏசாயாவின்‌ குமாரன்‌ மகேர்‌-சாலால்‌-அஷீ-பாஸ்‌ 
* அர்த்தம்‌: சீக்கிரத்தில்‌ அழி, விரைவாய்‌ கொள்ளையிடு 
* அசீரியாவைக்கொண்டு கொடுக்கப்போகும்‌ தண்டனை உடனடியாக இருக்கப்போகிறது. 


அசீரியா யூதாவை தாக்கியபோது பசிகொண்ட மிருகத்தைப்போல அதை விரைவாக கொள்ளையிட்டார்கள்‌. 


2. ஏசாயாவின்‌ குமாரன்‌ சேயார்யாளூப்‌ 
* அர்த்தம்‌: மீதியுள்ளவர்கள்‌ திரும்பி வருவார்கள்‌ 
* இது ஒரு நம்பிக்கையை தந்தது. 
மோசேயின்‌ உடன்படிக்கையை மீறியதால்‌ அதில்‌ சொல்லப்பட்டிருந்த சாபத்தின்படி யூதா இறுதியில்‌ 
நாடுகடத்தப்பட்டது (உபா 28:36) 
* ஆனாலும்‌ தேவன்‌ இறுதியில்‌ சிறிய அளவிலான ஜனத்தை நாடு திரும்பபண்ணுவார்‌. 


3. ஏசாயாவின்‌ பெயர்‌ 
* அர்த்தம்‌: “கர்த்தர்‌ இரட்சிக்கிறவர்‌” 
* கன்னியிடம்‌ பிறக்கப்போகும்‌ மிகப்‌ பெரிய மிக முக்கியமான குமாரன்‌ இருக்கிறார்‌ (9:6) 
* அவர்‌ தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து சதாகாலம்‌ ஆளுகை செய்வார்‌ (9:7) 
* அவர்‌ ன சோ 2) ர சக 3) வ ச ்‌ 4) பத அப்பப்‌ பட்‌ ௫ 5) ப்பட்‌ 


.. Pastor. Gabriel Thomasraj 5 - ்‌ ்‌ ட்‌ oO ்‌ ்‌ ப oO 5 ்‌ a ள்‌ ட்‌ Aca Church டட ்‌ 2 


Pastor. Gabriel Thomasraj . 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ சுருக்கம்‌ 
|. தண்டனை (கவிதை) அதி 1-35 சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பவரின்‌ சர்வ 


அதிகாரத்தின்‌ வெளிப்பாடு 


(1) இஸ்ரவேலுக்கெதிரான குற்றச்சாட்டை வழக்குமன்றத்திற்கு வந்து 
கேட்கும்படியாக ஒரு கம்பீரமான அழைப்பு - அதி 1 


(2) யூதாவினதும்‌ எருசலேமினதும்‌ எதிர்காலம்‌ குறித்த முன்னோட்டம்‌ - அதி 2 


(3) யூதாவினதும்‌ எருசலேமினதும்‌ தற்போதைய நிலை - அதி 3 
(4) எதிர்காலம்‌ குறித்த இன்னொரு முன்னோட்டம்‌ - அதி 4 
(5) திராட்சைதோட்டம்‌ குறித்த உவமையும்‌ இஸ்ரவேலின்‌ மீது வரவிருக்கும்‌ 
தண்டனைகளும்‌ - அதி 5 
(6) ஏசாயா தனிப்பட்ட முறையில்‌ அழைக்கப்படுதலும்‌, தீர்க்கதரிசியாக 
பணியமர்த்தபடுூதலும்‌ - அதி 6 
(7) உள்ளுர்‌ நிகழ்வுகளும்‌ தூரத்து நிகழ்வுகளும்‌ - அதி 7-10 (வரவிருக்கும்‌ 
பிள்ளையினால்‌ உண்டாகும்‌ எதாகால நம்பிக்கை) 
(8) ஆயிரவருட அரசாட்சி - அதி 11-12 
(9) சுற்றியுள்ள தேசங்களின்மீது உண்டாகும்‌ தண்டனைகள்‌ (பெரும்பாலும்‌ 
நிறைவேறியது) அதி13-23 
1)பாபிலோன்‌ பாழாக விடப்படும்‌ (13:1-14:27) 
2)பெலிஸ்தியா பேரழிவால்‌ கதறும்‌ (14:28-32) 
3)மோவாப்‌ அழிவினால்‌ புலம்பும்‌ (15:1--16:14). 
4)தமஸ்குவும்‌, சமாரியாவும்‌ வாதையை காணும்‌ (17:1-14). 
5)எதியோப்பியா அழிக்கப்படும்‌ ஆனாலும்‌ வழி உண்டாகும்‌ (18:1-7) 
6)எகிப்து கலங்கி நிற்கும்‌ (19:1-20:6) 
7)பாபிலோனின்‌ வீழ்ச்சி மீண்டும்‌ வலியுறுத்தப்படும்‌ (21:1-10) 
8)ஏதோம்‌ மிரட்டப்படும்‌ (21:11-12) 
9)அரபியாவின்‌ அழிவின்‌ காலம்‌ குறிக்கப்படும்‌ (21:13-17) 
10)எருசலேமுக்குள்‌ படைகள்‌ நுழையும்‌ (21:1-25) 
11)தீரு கவிழ்க்கப்படும்‌ (23:1-18) 


(9) இராஜ்யம்‌ இந்த பூமியில்‌ ஸ்தாபிக்கப்படுவதற்கான திட்டமும்‌,வழிமுறையும்‌ அதி 


24-34 
(10)இராஜ்யத்தால்‌ இம்மையில்‌ உண்டாகும்‌ ஆயிரவருட ஆசீர்வாதம்‌ அதி 35 


॥. வரலாற்று இடைவேளை (உரைநடை) அதி 36-39 

(இந்தப்பகுதி பெரிய உபத்திரவகாலத்தில்‌ தேவன்‌ தமது ஜனங்களை எவ்வாறு 
விடுவிக்கப்போகிறார்‌ என்பதின்‌ தீர்க்கதரிசன காட்சி. 2இரா அதி18,19: 2நாளா அதி 
29.30 பார்க்கவும்‌) 

(1) எசேக்கியா ராஜாவும்‌, அசீரிய ராஜாவான சனகெரிப்பின்‌ படையெடுப்பும்‌ அதி 36 
(2) எசேக்கியாவின்‌ ஜெபமும்‌ அசீரியப்படைகளின்‌ அழிவும்‌ அதி 37 

(3) எசேக்கியாவின்‌ வியாதியும்‌, விண்ணப்பமும்‌, சுகம்பெறுதலும்‌ அதி 38 

(4) எசேக்கியாவின்‌ மதியீன செய்கை அதி 39 


111. இரட்சிப்பு (கவிதை) அதி 40-66 இரட்சகரின்‌ பாடுகள்‌ 
(1) அடிமையின்‌ மூலமாக வரும்‌ யெகோவாவின்‌ ஆறுதல்‌ அதி 40-48 
(விக்கிரக வழிபாட்டுக்கெதிரான விவாதம்‌, அடிமையின்‌ மூலமாய்‌ வரும்‌ உதவியும்‌, 
நம்பிக்கையும்‌) 
(2) பாடுபடும்‌ அடிமையின்‌ மூலமாக வரும்‌ யெகோவாவின்‌ இரட்சிப்பு அதி 49-57 
1)தேவனின்‌ அடிமையான சர்வ உலகின்‌ இரட்சகர்‌ 49:1-52:12 
2)தேவனின்‌ ஆடான பாடுபடும்‌ அடிமையினால்‌ உண்டாகும்‌ இரட்சிப்பு 


52:13-53:12 


3)தேவனின்‌ ஒரே இரட்சகரினால்‌ உண்டாகும்‌ மீட்பர்‌ அளிக்கும்‌ மீட்பு அதி 


34-57 


(3) பாடுபடும்‌ அடிமையின்‌ மூலமாக வரும்‌ யெகோவாவின்‌ மகிமை அதி 58-66 
1) தேவனின்‌ மகிமை வெளிப்படாதபடி கடுக்கும்‌ பாவம்‌ அதி 58-59 
2) மீட்பர்‌ சீயோனில்‌ எழுந்தருளுதல்‌ அதி 60-66 
(தேவனின்‌ திட்டத்தை எதுவும்‌ தடுக்கமுடியாது. அவர்‌ பாவத்தை நியாயந்தீர்ப்பார்‌) 


_ CHALLENGE - 


எரேமியா தீர்க்கதரிசியின்‌ புத்தகம்‌ 


அழுகையின்‌ தீர்க்கதரிசி 


“புத்தகம்‌ குறித்த ஒரு பார்வை 


CHALLENGE | 


* எரேமியா என்ற பெயருக்கு “கர்த்தர்‌ வீசுகிறவர்‌'” என்று அர்த்தம்‌. 

* பாருக்கு என்பவன்‌ எரேமியாவுக்கு உதவியாக எழுத்தனாக இருந்து, எரேமியா சொல்லியற்றை 
எழுதி அதை தனது பாதுகாப்பில்‌ வைத்திருந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின்‌ 
செய்திகளையெல்லாம்‌ தொகுத்தான்‌. (36:4,32, 45:1) 

* செப்பனியா, ஆபகூக்‌, தானியேல்‌, எசேக்கியேல்‌ ஆகியோர்‌ எரேமியாவின்‌ சமகாலத்தில்‌ 
வாழ்ந்த மற்ற தீர்க்கதரிசிகள்‌. 

௩ பெரிய தீர்க்கதரிசிகள்‌ வரிசையில்‌ எரேமியா இடம்பெற்றிருப்பது மிகப்‌ பொருத்தமானது. 

* எரேமியா தீர்க்கதரிசியின்‌ புத்தகம்‌ ஏசாயாவைக்காட்டிலும்‌ பெரியது, எசேக்கியேலைக்காட்டிலும்‌ 
பெரியது, 12 சிறிய தீர்க்கதரிசிகளின்‌ புத்தகங்களின்‌ சேர்க்கையைக்காட்டிலும்‌ பெரியது. 

* எரேமியா தீர்க்கதரிசியின்‌ புத்தகம்‌ வரலாறு, சுயசரிதை, தீர்க்கதரிசனம்‌ ஆகியவற்றின்‌ 
சாக்கை. 
அதிகாரங்கள்‌ 53 


* வசனங்கள்‌ 1364 


Pastor. Gabriel Thomasraj aE I த க்கல்‌ ப ACA Church Avadl 


ஆக்கியோன்‌ எரேமியா 


-மற்ற எந்த தீர்க்கதரிசிகளின்‌ புத்தகத்தை பார்க்கிலும்‌ இதிலே தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின்‌ சொந்த வாழ்க்கை, 
அவனது ஊழியங்கள்‌, அவனது செய்தியை கேட்டவர்களின்‌ எதிர்வினைகள்‌, அவனுக்கு நேர்ந்த சோதனைகள்‌, 
அவனது சொந்த உணர்வுகள்‌ ஆகியவை அதிகமாக எடுத்துரைக்கப்படுகிறது. 


* எருசலேமிற்கு வடக்கேயிருந்த ஆனதோத்‌ என்னும்‌ ஊரில்‌ ஒரு ஆசாரியனுக்கு மகனாக பிறந்தவன்‌ (1:1) 

* பிறப்பதற்கு முன்பே தீர்க்கதரிசியாக தேர்வுசெய்யப்பட்டவன்‌ (1:5) 

* மிகஇளவயதாயிருக்கும்போதே தீர்க்தரிசனப்பணிக்காக அழைக்கப்பட்டவன்‌ (1:6) 

* தீர்க்கதரிசன வேலைக்கான பணிநியமன ஆணையை பெற்றவன்‌ (1:9,10) 

* கிமு 640-609 வரை ஆட்சிசெய்த ராஜாவான யோசியாவின்‌ காலத்தின்‌ நடுப்பகுதியில்‌ அவனது தீர்க்கதரினப்பணி 
ஆரம்பமானது. யோசியாவின்‌ மரணத்தின்போது அவனுக்காக புலம்பல்‌ பாடினான்‌ (நாளா 35:25) 

* அவனது ஊழியம்‌ யோவாகாஸ்‌ (609),யோயாக்கீம்‌ (609-598), யோயாக்கீன்‌ (598-597), சிதேக்கியா (597-586) 
ஆகிய ராஜாக்களின்‌ ஆட்சியிலும்‌ தொடர்ந்தது. 

* நெருக்கமான காலத்தை எதிர்நோக்கியிருந்ததால்‌ திருமணம்‌ செய்துகொள்ள தடைசெய்யப்பட்டிருந்தான்‌ (16:1-4). 

* எரேமியா “அழுகையின்‌ தீர்க்கதரிசி” என்று அறியப்பட்டவன்‌. அவனது தீர்க்கதரிசன செய்திகள்‌ அவனது சொந்த 
இருதயத்தையே உடைத்தது (9:1) 

* அவன்‌ உணீர்ச்சிவசப்படுகிற ஒருவனாக இருந்தான்‌. தனது தேசத்தின்‌ மேல்‌ வைத்த நேசத்திற்கும்‌, கர்த்தருக்கு 
தன்னை அர்ப்பணித்திருந்ததற்கும்‌ இடையில்‌ அல்லாடுகிறவனாயிருந்தான்‌. 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadl 


* அவன்‌ ஆலயத்தில்‌ அளித்த மனந்திருந்துதலின்‌ செய்தி பெரும்‌ வரவேற்பை பெறவில்லை (7:1-8:3, 26:1-11). 

* உண்மையும்‌ உத்தமாக கர்த்தருடைய வார்த்தையை அவன்‌ பிரசங்கித்த போதும்‌ அவனது பிரசங்கத்தினால்‌ 
வெளிப்படையாக மனந்திரும்பியவர்கள்‌ இருவர்‌ மாத்திரமே. ஒருவன்‌ அவனது எழுத்தனாகிய பாருக்கு 
(32:12,36:1-4, 45:1-5) மற்றவன்‌ எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்‌ என்னும்‌ ஒரு அரண்மனை பிரதானி 
(38:7-—13, 39:15-18). 

* அவனது சொந்த ஜனத்தால்‌ வெறுக்கப்பட்டவன (11:18-21,12:6,18:18). 

* அவன்‌ வெறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு காவலில்‌ போடுவிக்கப்பட்டான்‌ (20:1-3). 

* காட்டிக்கொடுககும்‌ துரோகி என்று குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில்‌ அடைக்கப்பட்டவன்‌ (37:11-16). 

* ஒரு கட்டத்தில்‌ உளையான சேறு இருக்கும்‌ கிணற்றிலே வீசப்பட்டு அழுக்கான சேற்றில்‌ அமிழ்ந்திருந்தவன்‌ 
(38:6). 

* விட்டுவிலக முயற்சித்தாலும்‌ அது முடியாமல்‌ போனவன்‌ (20:9). 

* எருசலேமின்‌ அழிவையும்‌, பாபிலோனிய நாடுகடத்தலையும்‌ கண்டவன்‌. பாபிலோனிய தளபதியால்‌ தேசத்தில்‌ 
தரித்திருக்க அனுமதிக்கப்பட்டவன்‌. 

* மிந்திருந்தவர்கள்‌ எகிப்திற்கு தப்பியோட நினைத்தபோது அதற்கு எதிராக தீர்க்கதரிசனம்‌ சொன்னவன்‌ 
(42:15-43:3). 

* எகிப்திற்கு சென்ற மீந்திருந்தவர்களோடு செல்ல நிர்பந்திக்கப்பட்டு (43:6-7) அங்கே மரணமடைந்தான்‌. 

௩ மிந்திருந்தவர்கள்‌ அவனை கல்லெறிந்து கொன்றார்கள்‌ என்று பாரம்பரியமாக நம்பப்பட்டுவருகிறது. 

௩ ஒரு தீர்க்கதரிசியாக திமு627 முதல்‌ 580 வரை 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம்‌ செய்தவன்‌ (1:2-3) 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadli 


எரேமியாவின்‌ “மனித” பக்கம்‌ 


* தேவனுடைய உண்மையுள்ள ஊழியக்காரன்‌ ஒருவனின்‌ இருதயமும்‌, மனமும்‌ எவ்வாறு இருக்கும்‌ 
என்பதை எரேமியாவின்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ சிறப்பற எடுத்துக்‌ காட்டுகின்றன. 

* இந்தப்‌ புத்தகத்தில்‌ காணப்படும்‌ எரேமியா உணர்ச்சிவசப்பட்டவனாக சொல்லிய அவனது சொந்த 
வார்த்தைகள்‌ வெறுமனே தேவனுடைய செய்தியை கொடூப்பத ற்காக கொண்டுவரப்பட்ட ஒருவனாக 
அவனைச்‌ சித்தரிக்கவில்லை. 

* எரேமியாவை ஒரு மனிதனாக அவனது ஜனத்தின்‌ மீது மனதுருக்கமுள்ளவ ஸனாகவும்‌, துன்மார்க்கம்‌ 
செய்கிறவர்கள்‌ கதண்டிக்கப்படவேண்டும்‌ என்று விரும்புகிறவ னாகவும்‌, தனது பாதுகாப்பை குறித்து 
அக்கறையுள்ளவனாகவும்‌ காட்டுகிறது. 

* கர்த்தர்‌ யூதாவின்‌ ஜனங்களுக்கு தமது சார்பில்‌ அவர்கள்‌ கேட்க மனதில்லாதி ருந்தபோதும்‌ 
அவர்களிடம்‌ பேச மறுக்கமுடியாத வைராக்கியம்கொண்ட இந்த மனிதனை தெரிந்துகொண்டார்‌. 

* எரேமியாவின்‌ விடாமுயற்சியும்‌, உண்மையும்‌ எதிர்ப்புகளுக்கு மத்தியில்‌ தேவனின்‌ அழைப்பை 
பின்பற்றிப்போகிறவர்களுக்கு ஒரு நலல எடுத்துக்காட்டு. 

௩ தன்னை அந்த இடத்திலே வைத்து, தன்னைக்கொண்டூ தமது செய்தியை கொடுத்த தேவன்‌ அந்த 
செய்தியை நிரூபிப்பார்‌ என்பதில்‌ அவன்‌ வைத்த நம்பிக்கையில்‌ அவன்‌ சிறிதும்‌ தளரவில்லை. 

* அவர்கள்‌ உனக்கு விரோதமாக யுத்தம்பண்ணுவார்கள்‌; ஆனாலும்‌ உன்னை மேற்கொள்ளமாட்டார்கள்‌; 
உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான்‌ உன்னுடனே இருக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 1:19 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


நமது “மனித” பக்கம்‌ 


யோவான 10:30-36 

நானும்‌ பிதாவும்‌ ஒன்றாயிருக்கிறோம்‌ என்றார்‌.31. அப்பொழுது யூதர்கள்‌ மறுபடியும்‌ அவர்மேல்‌ கல்லெறியும்படி, கல்லுகளை 
எடுத்துக்கொண்டார்கள்‌.32. இயேசு அவர்களை நோக்கி: நான்‌ என்‌ பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்குக்‌ 
காண்பித்தேன்‌, அவைகளில்‌ எந்தக்‌ கிரியையினிமித்தம்‌ என்மேல்‌ கல்லெறிகிறீர்கள்‌ என்றார்‌.33. யூதர்கள்‌ அவருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: நற்கிரியையினிமித்தம்‌ நாங்கள்‌ உன்மேல்‌ கல்லெறிதிற தில்லை; ந மனுஷனாயிருக்க, உன்னைத்‌ தேவன்‌ 
என்று சொல்லி, இவ்விதமாகத்‌ தேவதூஷணஞ்சொல்லுகிறபடியினால்‌ உன்மேல்‌ கல்லெறிகிறோம்‌ என்றார்கள்‌.34. இயேசு 
அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: தேவர்களாயிருக்கிறீர்கள்‌ என்று நான்‌ சொன்னேன்‌ என்பதாய்‌ உங்கள்‌ வேதத்தில்‌ 
எழுதியிருக்கவில்லையா? 35. தேவவசனத்தைப்‌ பெற்றுக்கொண்டவர்களைத்‌ தேவர்கள்‌ என்று அவர்‌ சொல்லியிருக்க, 
வேதவாக்கியமும்‌ தவறாததாயிருக்க, 36. பிதாவினால்‌ பரிசுத்தமாக்கப்பட்டும்‌, உலகத்தில்‌ அனுப்பப்பட்டும்‌ இருக்கிற நான்‌ 
என்னைத்‌ தேவனுடைய குமாரன்‌ என்று சொன்னதினாலே தேவதூஷணஞ்சொன்னாய்‌ என்று நங்கள்‌ சொல்லலாமா? 


சங்கீதம்‌ 82:1 

தேவசபையிலே தேவன்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌; தேவர்களின்‌ நடுவிலே அவர்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. 

* இந்த இரண்டு வேதபகுதிகளும்‌ அவை சொல்லுகிற காரியங்களின்‌ உடனடிப்‌ பின்னணியை சொன்னபோதிலும்‌ மனிதன்‌ 
தெய்வீகத்தன்மை உடையவன்‌ என்று அவை சொல்லவில்லை என்பது தெளிவு. 

* சங்‌ 82:7ல்‌ இதன்‌ தொடர்ச்சியாக ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுகிறது. ஆனாலும்‌ நங்கள்‌ மனுஷரைப்போலச்‌ செத்து, 
லோகப்பிரபுக்களில்‌ ஒருவனைப்போல விழுந்துபோவீர்கள்‌. 

* காண்பிக்கப்பட்டூுள்ள வசனங்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள தேவர்கள்‌ என்ற வார்த்தையானது நீதிபதிகள்‌, நியாயதிபதிகள்‌, 
அல்லது ஆளுகிற அதிகாரமுள்ள பதவியில்‌ உள்ளவர்களை குறிக்கும்‌. 


Deel Thomasraj | = | 2 I RI ப்‌ அத | ACA Church Avadl 


மனித நியாயாதிபதி ஒருவனை தேவன்‌ என்று அழைப்பது 3 காரியங்களை கொண்டது. 

1. மற்ற மனிதர்கள்‌ மீது அவனுக்கு அதிகாரம்‌ உண்டு. 

2. மனிதர்கள்‌ மீது அவனுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்திற்கு பயப்படவேண்டும்‌ 

3. சகல ஜனங்களையும்‌ நியாயந்தீர்க்கும்‌ தேவனிடமிருந்தே அவன்‌ அந்த அதிகாரத்தை 
பெற்றிருக்கிறான்‌. (சங்‌ 82:8) 


* பழைய ஏற்பாட்டின்‌ வேறு பகுதிகளிலும்‌ மனிதர்களை தேவர்கள்‌ என்று அழைப்பது காணப்படுகிறது. 

௩ உதாரணமாக தேவன்‌ மோசேயை பார்வோனிடத்திற்கு அனுப்பினபோது யாத்‌ 7:1ல்‌ பார்‌, உன்னை 
நான்‌ பார்வோனுக்கு தேவனாக்கினேன்‌ என்றார்‌. 

* அதாவது தேவனின்‌ தூதுவனாக, தேவனின்‌ வார்த்தைகளை தெரிவிக்கும்படி மோசே 
அனுப்பப்பட்டதால்‌ பார்வோனுக்கு முன்பாக தேவனுடைய பிரதிநிதியாக அவன்‌ நிற்கிறான்‌ என்பதே 
அதன்‌ அர்த்தம்‌. 

* எலியா வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாலும்‌ அவனும்‌ மனிதனே. 

* அவனாலே எந்த வல்லமையான காரியங்களையும்‌ செய்யமுடியாது. அவன்‌ தேவனை நோக்கி 
ஜெபிக்கவேண்டியவனாக இருந்தான்‌. 

யாக்கோபு 5:17 எலியா என்பவன்‌ நம்மைப்போலப்பாடூள்ள மனுஷனாயிருந்தும்‌, மழைபெய்யாதபடிக்குக்‌ 

கருத்தாய்‌ ஜெபம்பண்ணினான்‌, அப்பொழுது மூன்று வருஷமும்‌ ஆறுமாதமும்‌ பூமியின்மேல்‌ மழை 

பெய்யவில்லை. 


Pastor. Gabriel Thomasra/ I 5 | ப ACA Church Avadl 


ஈட உக 
sar 
- ke 
்‌, 
ண்ண தலை ல்கள்‌ SME. AK 
க . ்‌ . 
ட 
4 க. ர்‌ 
(வே 1 


Pastor Gabriel Thoms So A A A Church Avad 


ஈ நாம்‌ மனிதர்களே என்பதை நாம்‌ மறக்கிறபோது, 

* நாம்‌ யாரென்பதை தேவன்‌ நினைவூட்டுகிறார்‌. 

சங்‌ 103:14-16 நம்முடைய உருவம்‌ இன்னதென்று அவர்‌ அறிவார்‌; நாம்‌ மண்ணென்று நினைவுகூருகிறார்‌. 
மனுஷனுடைய நாட்கள்‌ புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது; வெளியின்‌ புஷ்பத்தைப்போல்‌ பூக்கிறான்‌. காற்று 
அதின்‌ மேல்‌ வீசினவுடனே அது இல்லாமற்போயிற்று; அது இருந்த இடமும்‌ இனி அதை அறியாது. 


* இதுவே சாத்தான்‌ ஏவாளுக்கு கொண்டுவந்த சோதனை என்பதை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. 
ஆதி 3:5 நங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே உங்கள்‌ கண்கள்‌ திறக்கப்படும்‌ என்றும்‌, நங்கள்‌ நன்மை 
தீமை அறிந்து தேவர்களைப்போல்‌ இருப்பீர்கள்‌ என்றும்‌ தேவன்‌ அறிவார்‌ என்றது. 


* தேவனுடைய ஊழியக்காரர்கள்‌ இதில்‌ எச்சரிக்கையுள்ளவர்களாக இருந்தார்கள்‌ 

மத்‌ 3:11 மனந்திரும்புதலுக்கென்று நான்‌ ஜலத்தினால்‌ உங்களுக்கு ஞானஸ்நானங கொடுக்கிறேன்‌; 
எனக்குப்பின்‌ வருகிறவரோ என்னிலும்‌ வல்லவராயிருக்கிறார்‌, அவருடைய பாதரட்சைகளைச்‌ சுமக்கிறதற்கு 
நான்‌ பாத்திரன்‌ அல்ல; அவர்‌ பரிசுத்த ஆவியினாலும்‌ அக்கினியினாலும்‌ உங்களுக்கு ஞானஸ்நானம்‌ 
கொடுப்பார்‌. 

அப்‌ 10:25-26 “பேதுரு உள்ளே பிரவேசிக்கிறபொழுது, கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டுபோய்‌, அவன்‌ 
பாதத்தில்‌ விழுந்து, பணிந்துகொண்டான்‌. பேதுரு அவனைத்‌ தூக்கியெடுத்து: எழுந்திரும்‌, நானும்‌ ஒரு 
மைதான என்றான்‌” 

அப்‌ 14:8-18 a பவுலுக்கும்‌, க்க வக்‌ ந. 


அ 
, - - . ச்‌ 
௯ ப்‌ - » ஆ: ஆ ர ன்‌ ய்‌ - - ட ன ௩ ர்‌ 1 அ ri று 
அவவ ir சேவக எவவ எப ம கதவு கிர காள அ யலா அ ளை னள வா ரச எடைக்‌ 921 வாகக்‌ ஆச எட உளளன என்ன டாக எனில்‌ எரி எகிற ௮ வாள போமா லம்‌ வவவவ ளப எட வசயாளம்‌ ய பெயா்‌ அனையாள்‌ ய அவள்‌ உனா அபுண வைபவ களைகளை வளப்‌ பவ வா வெடடி கல ககர உராய சகன்‌ ௦௯௧7 59 கவன ராரா? எ ட்‌ சவ யாவன்‌ யானை அளவா ட்‌ அன ஒன உ சங்கையான வின கடாய்‌ அப்படை ஆருரபபா பயல ணைவியாய ட டவல ககா பக ஷப வல கைல்‌ எண னககள்‌ ஸ்ப பபப எனவ எல வண ப்போ“ இர அடவ “டடத ஜர்‌ ணன. ௮ பவானி கர்‌ அ: ப்‌ PE யவன பகர 
வா RO ne அன்‌ 2 ul - a க ்‌ ்‌ ல்‌ 2 மகி வலய வயு த க ்‌ ம: 
4 ்‌ ச்‌ 8 - ட - - ட்‌ - கக 


- 
த 9 _- த ௩ 4 
ர்‌... வ ப 5 ட டதத ௬ பூ டி - 3 ட - ன்‌ ஆன ன்‌ ௮ ஷு 
- ட ச 3 w= ந 79 ஞா ச ஆ... ௯ டது = - 5 : . பி 39 ~~ 
ஆ 


எரேமியா தீர்க்கதரிசியின்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 


எரேமியா தீர்க்கதரிசியின்‌ புத்தகம்‌ நான்கு பிரதான நோக்கங்களுக்காக எழுதப்பட்டது. 

1-வது: உடன்படிக்கையை கைக்கொள்ளத்‌ தவறியதால்‌ யூதாவிற்கு வரவிருக்கும்‌ தண்டனையை 
குறித்து எச்சரிப்பதற்காக எழுதப்பட்டது. 

ஈ 2-வது: எரேமியாவின்‌ செய்திகள்‌ யூதா ஜனங்கள்‌ மனந்திரும்பவும்‌, நாடுகடத்தப்பட்ட வர்கள்‌ மீண்டும்‌ 
உடன்படிக்கைக்கு உணமையுள்ளவர்களாயிருக்கவும்‌ கொடுக்கப்பட்டது. 

௩ 3-வது: யூதா மனந்திரும்ப தவறியபோது, தேவனால்‌ கொடுக்கப்படவிருக்கும்‌ தண்டனைக்கு கீழ்ப்படிய 
எரேமியா கேட்டுக்கொள்ளுவதை தெரிவிப்பது. 

௩ 4-வது: தேவனோடூள்ள உடன்படிக்கையின்‌ உறவு சீர்குலைந்திருந்தாலும்‌ முற்றிலும்‌ 
அழிந்துபோய்விடவில்லை என்பதோடு தேவனுடைய ஜனங்கள்‌ அவரை விட்டுவிலகினபோதும்‌ தேவன்‌ 
அவர்களைக்‌ கைவிடவில்லை என்பதையும்‌ தெரியப்படுத்துவது. 


* கிமு 627 முதல்‌ 650 வரை: எகிப்தினாலும்‌, அசீரியாவினாலும்‌ யூதா மிரட்டப்பட்ட போது தேவனுடைய 
தண்டனையை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. 

* கிமு 605 முதல்‌ 586 வரை: பாபிலோனால்‌ யூதா மிரட்டப்பட்டு, முற்றிகை போடப்பட்டபோது 
தேவனுடைய தண்டனையை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. 

* கிமு 586: யூதாவின்‌ வீழ்ச்சிக்குபின்‌ எருசலேமிலும்‌, எகிப்திலும்‌ ஊழியஞ்செய்தான்‌. 


Pastor. Gabriel Thomasra/ | ACA Church Avadl 


தார்க்கதரிசனத்தின்‌ நிறைவேறுதல்‌ 


மற்றவர்கள்‌ கண்களால்‌ கண்டும்‌ அலட்சியம்பண்ணும்‌ கடினமான உண்மைகளை மறைக்காமல்‌ தெரியப்படுத்தும்‌ ஒரு 
ஜாமக்காரனைப்போல எரேமியாவின்‌ சத்தம்‌ எச்சரிப்பின்‌ சத்தமாயிருந்தது. 

எரேமியா 22:6-9 “யூதா ராஜாவின்‌ அரமனையைக்‌ குறித்துக்‌ கர்த்தர்‌: ... நான்‌ உன்னை வனாந்தரத்தைப்போலவும்‌, குடியில்லாத 

பட்டணங்களைப்போலவும்‌ ஆக்கிவிடுவேன்‌. சங்காரக்காரரை நான்‌ உனக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துவேன்‌. அநேகம்‌ ஜாதிகள்‌ 

இந்த நகரத்தைக்‌ கடந்துவந்து, அவனவன்‌ தன்‌ தன்‌ அயலானை நோக்கி: இந்தப்‌ பெரிய நகரத்துக்குக்‌ கர்த்தர்‌ இப்படிச்‌ செய்தது 

என்னவென்று கேட்பார்கள்‌. அதற்குப்‌ பிரதியுத்தரமாக: அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ உடன்படிக்கையை 

விட்டுவிட்டார்கள்‌ ” 

* ஆகவே தீர்க்கதரிசி ஆலயம்‌ அழிக்கப்படும்‌ நாள்‌ வருகிறது என்று அறிவித்தான்‌. 

உடன்படிக்கைப்‌ பெட்டி எடுத்துக்கொண்டு போகப்படும்‌, கர்த்தரின்‌ ஜனங்கள்‌ என்று அழைக்கப்பட்ட தேசம்‌ சிறையிருப்பிற்கு 
கொண்டுசெல்லப்படும்‌ எனறு சொன்னான்‌. 

ஈ இந்த அறிவிப்புக்கள்‌ ராஜாவாகிய யோயாக்கீமையும்‌, ஆசாரியர்களையும்‌ கோபத்திற்குள்ளாக்கியது. 

௩ எரேமியாவின்‌ மீது தேசத்துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவனைக்‌ கொலை செய்ய முயற்சித்தபோதும்‌ அவனது நண்பர்கள்‌ 
சிலர்‌ அவனைக்‌ காப்பாற்றி கோபத்தின்‌ வன்மம்‌ மறைகிறவரையில்‌ அவனை ஓளித்து வைத்தார்கள்‌. 

பொதுவெளியில்‌ வருவது பாதுகாப்பற்றது என்ற நிலை வந்தபோது எரேமியா தனது செய்திகளை தொடர்‌உரைகளாக 
சொல்லப்பட்டு, அது ஆவணப்படுத்தப்பட்டது. அதில்‌ ராஜாவாகிய யோயாக்கீமினதும்‌ அவனது உதவியாளர்களதும்‌ 
கொள்கைகளை கடூமையாக விமர்சித்தும்‌, அவர்கள்‌ மாறாவிட்டால்‌ வரப்போகும்‌ விளைவுகள்‌ குறித்த எச்சரிப்புக்களையும்‌ 
பதிவிட்டிருந்தான்‌. 

இந்த உரைகள்‌ எழுதப்பட்ட சுருளை தூதவர்கள்‌ மூலம்‌ ராஜாவுக்கு அனுப்பி ராஜாவின்‌ முன்பாக அது சத்தமாக 
வாசிக்கப்படும்படி செய்தான்‌. 


* இதை வாசிக்கக்கேட்ட ராஜா கடூங்கோபமானான்‌. 


Pastor. Gabriel Thomasra/ I 5 | ப ACA Church Avadl 


* வாசித்தவனிடமிருந்து சுருளை பறித்து அதை கத்தியினால்‌ துண்டுகளாக்கி நெருப்பில்‌ எறிந்தான்‌ (36:22-23) 

* இந்த சம்பவத்தை எரேமியா கேள்விப்பட்டபோது, முன்பு எழுதப்பட்டவற்றை மீண்டும்‌ முழுமையாக 
உரைத்து அதை எழுதச்செய்ததோடு, அதில்‌ யோயாக்கீமுக்கான திட்டவட்டமான தண்டனையையும்‌ 
சேர்த்தெழுதி, மீண்டும்‌ வாசிக்கும்படி புதியபிரதியை ராஜாவுக்கு அனுப்பினான்‌. (36:28-31) 

* கிமு 605ல்‌ பாபிலோனிய அரசனான நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமின்மீது படையெடுத்து திறமையுள்ள 10000 
பேர்களை சிறையாக்கிக்‌ கொண்டுபோனான்‌. இதிலேதான்‌ எசேக்கியேலும்‌ தானியேலும்‌ 
கொண்டூபோகப்பட்டார்கள்‌. 

* இந்த வேளையில்தான்‌ கர்த்தரின்‌ வார்த்தையை சிறையாக்கி நாடுகடத்தப்பட்ட யூதர்களுக்கு தெரிவிக்கும்‌ 
மேலதிக பணியும்‌ எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது. (அதி 29) 

* சிறையாக்கி நாடுகடத்தப்பட்ட யூதர்களுக்கு மத்தியிலிருந்த கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ பாபிலோனிய ஆட்சி 
நடித்திருக்காதென்றும்‌, எருசலேம்‌ கைப்பற்றப்படுவதற்கு கர்த்தர்‌ ஒருபோதும்‌ இடம்கொடுக்கமாட்டார்‌ 
என்றும்‌ பொய்யுரைத்தார்கள்‌. 

* நாடுகடத்தப்பட்டவர்களுக்கு இந்த சிறையிருப்பு 70 ஆண்டுகள்‌ இருக்கும்‌ என்று எரேமியா எச்சரித்தான்‌. 

௩ 29:4-7 யூதர்கள்‌ தவறான நம்பிக்கைகளுக்கு இடம்கொடுக்காமல்‌, சிறைப்பட்டூுப்போன தேசத்தில்‌ வீடுகளை 
கட்டி குடியிருக்கவும்‌, தோட்டங்களை நாட்டவும்‌, தங்கள்‌ பிள்ளைகளுக்கு திருமணங்களை 
செய்துகொடூக்கவும்‌ செய்வதோடு பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு செவிகொடுக்கவேண்டாம்‌ என்றும்‌ 
சொன்னான்‌. 

* இந்த வேளையில்‌ யூதாவில்‌ மீந்திருந்தவர்கள்‌ தொடர்ந்தும்‌ கர்த்தருடைய செய்திக்கு செவிசாய்க்க 
மறுத்தார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj 0X0 ண தத வ i அல வின்‌ அதத்‌ தக ETT AD 


* கிமு 586ல்‌ பாபிலோனியர்கள்‌ திரும்பவும்‌ வந்து, எருசலேமை சூறையாடி, அதின்‌ மதில்களை இடித்து, ஆலயத்தின்‌ கற்களை 
பெயர்த்து, மீதியாயிருந்த உடல்வலிமை கொண்டவர்களை சிறைப்பிடித்துக்கொண்டு போனார்கள்‌. 

திரும்பவும்‌ எரேமியாவின்‌ பணியில்‌ மாற்றம்‌ உண்டானது (அதி 40-45) 

ஈ சிலகாலங்கள்‌ கெதலியாவினால்‌ நிர்வகிக்கப்பட்ட பட்டணத்தில்‌, புதிய ஆட்சியாளனான அவனை உற்சாகப்படுத்தவும்‌, என்ன 
நடந்தது என்பதை ஜனங்கள்‌ புரிந்துகொள்ளம்படி செய்யவும்‌, இந்த அழிவின்‌ மத்தியில்‌ அவர்கள்‌ தொடர்ந்து எவ்வாறு 
செயற்படவேண்டும்‌ என்பதை அறிவுறுத்தவும்‌ தேவன்‌ அழிக்கப்பட்ட பட்டணத்தில்‌ எரேமியாவை வைத்தார்‌. 

தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும்படி ஏரேமியா மன்றாட்டமாய்‌ ஜனங்களை கேட்டுக்கொண்டபோதும்‌ திரும்பவும்‌ 
அவர்கள்‌ செவிகொடாதவர்களாக எகிப்தின்‌ இராணுவ உதவியை நாடினார்கள்‌. ஆனால்‌ பாபிலோன்‌ சீக்கிரத்திலேயே அதை 
முறியடித்தது. 

* எரேமியா எகிப்திற்கு கொண்டுபோகப்பட்டு அங்கே மரித்தான்‌. 

* கடைசிவரையிலும்‌ தீர்க்கதரிசியானவன்‌ தேவனுடைய செய்திக்கு செவிமடுக்காத ஆட்சியாளர்களையும்‌, அதனால்‌ விழைந்த 
அழிவையுமே பார்க்கநேர்ந்தது. 

இறுதி அதிகாரங்கள்‌ (46-52) பிரதானமாக யூதா மாத்திமல்லாது பிற தேசங்களின்‌ மேல்‌ வரவிருக்கும்‌ தேவன்‌ அளிக்கும்‌ 
தண்டனைகளை சொல்லுகிறது. 

* யூதாவை தண்டிக்க தேவன்‌ பாபிலோனை பயன்படுத்தியபோதும்‌ பாபிலோனுக்கான தண்டனையிலிருந்து அது தப்புவதில்லை. 

* விஷேசமாக எரேமியாவின்‌ புத்தகம்‌ கிறிஸ்து பூமிக்கு வந்ததற்கு பின்னால்‌ தேவன்‌ தமது ஜனத்தோடு செய்யவிருக்கும்‌ புதிய 
உடன்படிக்கை குறித்த தெளிவான பார்வையை கொண்டிருக்கிறது. 

புதிய உடன்படிக்கையானது தேவனுடைய ஜனத்தின்‌ மறுசீரமைப்பாக இருக்கும்‌. இதிலே தேவனின்‌ நியாயப்பிரமாணம்‌ 
கற்பலகையில்‌ எழுதப்பட்டிராமல்‌ அவர்‌ அதை அவர்கள்‌ உள்ளத்திலே வைத்து, அதை அவர்கள்‌ இருதயத்திலே எழுதுவார்‌. 

ஈ தேவனோடுள்ள உறவானது ஆலயம்‌ போன்ற குறிக்கபட்ட இடம்‌ சார்ந்ததாக இராமல்‌ தேவனைக்‌ குறித்து அவர்கள்‌ 
நேரடியாகவே அறிந்துகொள்வது அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால்‌ உண்டாகும்‌ என்று எரேமியாவைக்கொண்டு 
கர்த்தர்‌ வாக்குப்‌ பண்ணுகிறார்‌ (31:31-34, எபி 8:6ஜயும்‌ பார்க்கவும்‌) 


ப வட... ௪ ண தத வ i அல வின்‌ அதத்‌ தக பன்னி ல கல வல தடட AD 


தேவனிடத்திற்கு திரும்புவதின்‌ முக்கியத்துவம்‌ 


* “நருங்குண்ட ஆவி” என்றால்‌ மிகுந்த துக்கத்தில்‌ மூழ்கிப்போதல்‌ என்று பொருள்‌. 

* “நொறுங்குண்ட இருதயம்‌” என்றால்‌ செய்துவிட்ட பாவத்திற்காக உண்மையாய்‌ மனம்‌ வருந்தி, துக்கித்து, தாழ்த்தி 
பாவத்திற்கான நிவாரணத்தை செய்ய விரும்புதல்‌. 

* இஸ்ரவேலர்‌ மத வைராக்கியம்‌ உடையவர்கள்‌. ஆயினும்‌, தேவனுடைய வார்த்தையில்‌ வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை 
கைக்கொள்வதில்‌ நேர்மையில்லாமலும்‌, சடங்குகளினாலும்‌ விலகி தவறிழைத்தார்கள்‌. 

ஈ ஜனங்கள்‌ ஆராதித்தார்கள்‌, ஆலயத்திற்கு திரளாய்‌ வந்தார்கள்‌, சடங்குகளை நிறைவேற்றினார்கள்‌ ஆனாலும்‌ தேவனைப்பற்றிய 
அறிவோடோ அல்லது அவரது நதியை குறித்த உணர்வோடோ அதை செய்யவில்லை. 

ஈ* சங்‌ 51:17ல தாவீது சொல்லுகிறார்‌ தேவனுக்கேற்கும்‌ பலிகள்‌ நொறுங்குண்ட ஆவிதான்‌; தேவனே, நொறுங்குண்டதும்‌ 
நருங்குண்டதுமான இருதயத்தை நீர்‌ புறக்கணியீர்‌. 

* சங்‌ 51:16ல பலியை நர்‌ விரும்புகிறதில்லை, விரும்பினால்‌ செலுத்துவேன்‌; தகனபலியும்‌ உமக்குப்‌ பிரியமானதல்ல என்று 
வாசிக்கிறோம்‌. 

* நாம்‌ பாவம்செய்துவிட்டு தேவனின்‌ கோபத்தை தணிக்க எதுவும்‌ செய்முடியாது. 

ஈ தேவன்‌ எதிர்பார்ப்பது மேலும்‌ அதிக மிருகபலி செலுத்துதலையல்ல. மாறாக அவர்‌ விழுபுவது உண்மையான மனந்திரும்புதல்‌. 
* வெளியரங்கமாக செய்யப்படும்‌ சடங்காச்சார வழிபாடுகள்‌ உள்ளான மனிதனில்‌ உண்டாகவேண்டிய இருதயம்‌ நொறுங்குதலுக்கு 
மாற்றடானதல்ல (1சாமு 16:7) தேவனுடைய இரக்கங்களுக்கு நம்மை ஓப்புக்கொடுக்கும்போது, அவர்‌ நம்மை தூக்கியெடுத்து 

உயர்த்த விரும்புகிறார்‌. (லூக்‌ 18:13-14) 
* நாம்‌ தேவனுக்கெதிராக பாவம்‌ செய்ததை வெளியரங்கமாக ஒத்துக்கொண்டு, அதை விட்டு விலகி, அவர்‌ நம்மை சுத்திகரிக்க 
கதறுவோமானால்‌ அவர்‌ நமது கதறலைக்‌ கேட்பேன்‌ என்றும்‌ மன்னிப்பேன்‌ என்றும்‌ வாக்குத்தத்தம்‌ செய்திருக்கிறார்‌ (1[யோவா 1:9) 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ சுருக்கம்‌ 


தப்‌ புத்தகத்தை பொருத்தமான ஙகிலோ அல்ல nm டட 
வ ச வல்லிக்‌ வெல்லா ம்க்‌ ன்‌ பப்‌ ம கடவ குல கன்‌ பட. அறி 
(9) குயவனின்‌ வீட்டில்‌ கொடுக்கப்பட்ட அடையாளம்‌ அதி 
1. யோசியாவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ ஊழியத்திற்கு 18-19 
அழைக்கப்படுதல்‌ அதி 1 
11. சிதேக்கியாவின்‌ ஆட்சிக்கு முன்பு யூதாவிற்கும்‌, 
எருசலேமிற்கும்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தல்‌ அதி 2-20 
(1) யூதாவுக்கான இரண்டு கண்டனங்கள்‌ அதி 2-3:5 


(10) எரேமியாவின்‌ உபத்திரவம்‌ அதி 20 


111. சிதேக்கியாவின்‌ ஆட்சியின்போது உரைக்கப்பட்ட 
தீர்க்கதரிசனங்கள்‌ அதி 21:29 (எருசலேம்‌ அழிவுக்கு 
செல்வதை குறித்து) 

(1) நேபுகாத்நேச்சாரை குறித்து சிதேக்கியாவுக்கான பதில்‌ 


1) யொகோவா தேவனை மறந்தார்கள்‌ 
2) தாங்கள்‌ உருவாக்கின தெய்வங்களை நாடினார்கள்‌ 


(2) யோசியாவின்‌ காலத்தில்‌ பின்வாங்கிப்‌ போனதற்காக அதி 21-22 
குற்றஞ்சாட்டப்படூதல்‌ அதி 3:6-6:30 (2) மிக இருளான நாளில்‌ ஒரு பிரகாச ஒளி அதி 23 
(3) தேவனின்‌ ஆலயத்தின்‌ வாசலில்‌ வைத்து விடுக்கப்பட்ட (3) அத்திப்பழக்கூடை உவமை அதி 24 


எச்சரிக்கை அதி 7-10 ன ன த. எ ல்‌ அதி 
ல்‌ 

(4) வனாந்தரத்தில்‌ தேவனொடு பண்ணிய உடன்படிக்கைக்கு சு ர ட ல க எ ச 

இஸ்ரவேல்‌ கீழ்ப்படியாமல்‌ போதல்‌ அதி 11-12 
(5) உதாரணத்தின்‌ மூலம்‌ விளக்குதல்‌- சணல்கச்சை அதி 13 
(6) பின்வாங்கிப்போன தேசங்கள்‌ வறட்சியினாலும்‌, ன எர உனை அ தால: 

பஞ்சத்தினாலும்‌ தண்டிக்கப்படுதல்‌ அதி 14-15 

்‌ (7) முதலில்‌ சிறைப்பட்டு சென்றோருக்கான நம்பிக்கையின்‌ 

(7) எரேமியா திருமணம்‌ செய்துகொள்வது செய்தி அதி 29 

தடைசெய்யப்படுகிறது அதி 16-17:18 


(5) யோயாக்கீமின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
ஆலயபிரகாரத்திலிருந்து செய்தி அதி 26 


Pastor. Gabriel Thomasra/ I | | ACA Church Avadl 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ சுருக்கம்‌ 


IV. 12 கோத்திரத்தாரின்‌ எதிர்காலம்‌ குறித்தும்‌, 
யூதாவை நெருங்கும்‌ சிறையிருப்பை குறித்தும்‌ 
தீரக்கதரிசனங்கள்‌ அதி 30-39 

(1) மகா உபத்திரவத்தின்‌ நாட்கள்‌ அதி 30 

(2) “நான்‌ செய்வேன்‌” என்று உரைக்கும்‌ அதிகாரம்‌ 
அதி31 

(3) எரேமியா காவலில்‌ வைக்கப்படுகிறான்‌, நிலத்தை 
வாங்குகிறான்‌ அதி 32 

(4) தாவீதிற்கு வாக்களிக்கப்பட்டபடி இராஜ்யத்தின்‌ 
வருகை அதி 33 

(5) சிதேக்கியாவின்‌ சிறையிருப்பு முனனுரைக்கப்படுதல்‌ 
அதி 34 

(6) ரேகாபியர்‌ தேவனுக்கு கீழ்ப்படிதல்‌ அதி 35 

(7) யோயாக்கீம்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
கத்தியினாலும்‌, நெருப்பினாலும்‌ அழித்தல்‌ அதி 36 

(8) எரேமியா மீண்டும்‌ சிறைவைக்கப்படுகல்‌ அதி 37-38 

(9) யூதா சிறைப்பட்டுப்போதலும்‌, எரேமியா 
சிறையிலிருந்து விடூவிக்கப்படுதலும்‌ அதி 39 


Pastor. Gabriel Thomasra/ 


V. எருசலேமின்‌ அழிவிற்கு பின்பு 


மீந்திருந்தவர்களுக்கான தீர்க்தரிசனம்‌ அதி 40-42 


VL. எகிப்தில்‌ எரேமியாவின்‌ கடைசி நாட்களின்‌ 


தீர்க்கதரிசனம்‌ அதி 43-51 

(1) எகிப்தில்‌ மீந்திருக்கிருக்கிறவர்களுக்கு அதி 43-44 

(2) பாருக்குக்கு அதி 45 

(3) எகிப்திற்கு அதி 46 

(4) பெலிஸ்தியாவிற்கு அதி 47 

(5) மோவாபிற்கு அதி 48 

(6) அம்மோன்‌. ஏதோம்‌, தமஸ்கு, கேதார்‌, ஆத்சோர்‌, 
ஏலாம்‌ அதி 49 

(7) பாபிலோன்‌ அதி 50-51 


VI. எருசலேமின்‌ அழிவைக்‌ குறித்து சொல்லப்பட்ட 


தீர்க்கதரிசனத்தின்‌ 
நிறைவேறுதல்‌ அதி 52 


ACA Church Avadl 


காலத்தின்படியான ஒழுங்கு 


எரேமியா தீர்க்கதரிசனம்‌ சொன்ன காலத்தின்‌ ராஜாக்கள்‌ பின்வரும்‌ ஒழுங்கில்‌ ஒருவர்‌ பின்‌ ஒருவராக ஆட்சி 


செய்தார்கள்‌. 1. யோசியா 2. யோவாகாஸ்‌ 3. யோயாக்கீன்‌ (௮) எக்கோனியா 4. யோயாக்கம்‌ 5. 


யோசியாவின 
காலத்தில்‌ 
எரேமியா 

* 1:1-19 

* 4:1-6:30 

* 2:1-3:5 

* 3:6-4:4 

% 17:19-27 

% 47:1-7 


யோயாக்கமின்‌ 
காலத்தில்‌ 
எரேமியா 

* 7:1-9:25 


Pastor. Gabriel Thomasraj 


26:1-24 
46:2-12 
10:1-16 
14:1-15:21 
16:1-17:18 
16:1-23 
19:1-20:13 
20:14-18 
23:9-40 
35:1-19 
25:1-38 
36:1-32 
45:1-5 
12:14-17 


* 10:17-25 


எக்கோனியாவின்‌ 


காலத்தில்‌ 
எரேமியா 
* 13:1-27 


சிதேக்கியாவின்‌ 


காலத்தில்‌ 
எரேமியா 
* 23:1-8 

+* 11:1-17 


* 11:18-12:13 


* 24:1-10 


சிதேக்கியா 


29:1-32 
27:1-28:17 
49:34-39 
21:59-64 
21:1-14 
34:1-/ 
37:1-10 
34:8-22 
37:11-21 
38:1-28 
39:15-18 
32:1-44 
33:1-26 
39:1-10 


ACA Church Avadll 


காலத்தின்படியான ஒழுங்கு 


எவையென்று அறியப்படாத 


எருசலேமின்‌ அழிவுக்கு பின்பு தேசங்கள்‌ குறித்த 
எரேமியா தீர்க்கதரிசனங்கள்‌ 
* 39:11-14 எரேமியா 
* 40:1-41:18 * 46:1 
* 42:1-43:7 * 49:14 
* 30:1-31:40 % 46:1-4/ 
* 49:7-22 
எகிப்தில்‌ கொடுக்கப்பட்ட * 49:23-27 
தீர்க்கதரிசனங்கள்‌ * 49:28-33 
எரேமியா * 50:1-51:64 
* 43:8-13 
ஈ 44:1-30 வரலாற்று பிற்சேர்க்கை 
* 46:13-28 எரேமியா 
* 52:1-34 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadli 


_ CHALLENGE — 


எரேமியாவின்‌ புலம்பல்‌ 


இழப்பை நினைத்து புலம்புதல்‌ 


“புத்தகம்‌ குறித்த ஒரு பார்வை 


_CHALLENGE । 


* எபிரேய மொழியில்‌ “எக்கா” ka என்பது இதன்‌ பெயர்‌. இதன்‌ அர்த்தம்‌ ன 

பின்னாட்களில்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இதற்கு ஆங்கிலத்தில்‌ “Lamentations” என்று 
பெயரிட்டர்கள்‌. அதுவே தமிழில்‌ “புலம்பல்‌” என்று அழைக்கப்பட்டது. 

* புலம்பலின்‌ புத்தகத்தை எழுதியவர்‌ யாரென்பதை அந்தப்‌ புத்தகம்‌ தெரிவிக்காதபோதும்‌ இந்த 
புத்தகத்தின்‌ வசனங்கள்‌ தீர்க்கதரிசியான எரேமியாவே இதை எழுதினார்‌ என்று பலமாக 
சான்றுபகருகின்றன. 

* இதை ஆக்கியோன்‌ சமீபத்தில்‌ சம்பவித்த எருசலேமின்‌ அழிவைக்‌ கண்டது மாத்திரமல்ல அன்னிய 
படையெடுப்பையும்‌ அவன கணடிருந்தான (1:13-15) 

* எரேமியா இந்த இரண்டு நிகழ்வுகள்‌ நிகழ்ந்தபோது அங்கே இருந்தான்‌. 


* அதிகாரங்கள்‌: 5 


* வசனங்கள்‌: 154 


Pastor. Gabriel Thomasraj = ப த ACA Church Avadli 


* யூதா மனந்திருந்தாமல்‌ விக்கிரக வழிபாட்டில்‌ தொடர்ந்தது. 

௩ பாபிலோனியர்கள்‌ எருசலேமை முற்றிகைபோடவும்‌, சூறையாடவும்‌, தீக்கிரையாக்கவும்‌, அழிக்கவும்‌ 
தேவன்‌ அனுமதித்தார்‌. 

* சுமார்‌ 400 ஆண்டுகளாக இருந்த சாலொமோனின்‌ தேவாலயம்‌ தரைமட்ட மாக்கப்பட்டது. 

ஈ கிமு 587ல்‌ பாபிலோனியர்களால்‌ எருசலேம்‌ நகரம்‌ அழிக்கப்பட்டதால்‌ அந்த நகரத்திற்கும்‌ அதன்‌ 
குடிமக்களுக்கும்‌ உண்டான அவமானம்‌, வேதனை, விரக்தி புலம்பலின்‌ புத்தகத்தில்‌ 
விபரிக்கப்படுகிறது. 

* யோபுவிற்கு நேர்ந்த தீமையோ யோபு அறியாமலே அவன்‌ மீது வந்தது. ஆனால்‌ எருசலேமின்‌ 
மீது எரேமியாவின்‌ புலம்பலில்‌ சொல்லப்பட்ட அழிவோ எருசலேமே தன்மீது வரவைத்துக்கொண்ட 
அழிவு. 

முன்பு பெருமையானபேரை பெற்றிருந்த நகரம்‌ பரிசுத்த தேவனின்‌ தண்டனையை அனுபவித்தது. 
அதன்‌ விளைவோ மாபெரும்‌ அழிவு. 

ஈ பிள்ளைகள்‌ தாயிடமே உணவுக்காக பிச்சை எடுத்தார்கள்‌ (2:12) 

இளம்‌ வாலிபர்களும்‌, பெண்களும்‌ வாளால்‌ வெட்டப்பட்டார்கள்‌ (2:21) 

* இயற்கையாகவே பிள்ளைகள்மேல்‌ மனதுருக்கமாயிருக்கும்‌ தாய்மார்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளையே 
சமைத்து உணடார்கள்‌ (4:10) 


* பாழான நிலை கண்டு தெருக்களே புலம்பின (1:4) 


Pastor. Gabriel ட்ப... ௪ as A A A a ES le Ae] 


கவிதை அமைப்பு 


எருசலேம்‌ நகரமும்‌, அதன்‌ ஆலயமும்‌ அழிக்கப்பட்டதை நினைவுகூர்ந்து நடத்தப்படும்‌ 
நினைவேந்தல்‌ நிகழ்வுகளில்‌ பாடப்படுவதற்காக புலம்பல்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 

* பாபிலோனியர்‌ கையில்‌ எருசலேம்‌ வீழ்ந்த துன்பியல்‌ சம்பவத்தை நினைவுகூரும்‌ வகையில்‌ 
எழுதப்பட்ட ஐந்து தொகுப்புகள்‌ கொண்ட புலம்பல்‌ பாடல்கள்‌ அடங்கிய விஷேச தொகுப்பே 
புலம்பலின்‌ புத்தகம்‌. 

ஈ 1ம்‌, 2ம்‌, 4ம்‌ அதிகாரங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 22 வசனங்களை கொண்டன. 

இதன்‌ ஒவ்வொரு வரியின்‌ முதல்‌ எழுத்தும்‌ எபிரேய அகரவரிசையின்படி அமைக்கப்பட்டிருக்கும்‌. 


* ௨ தாரணமாக.... | 
First letter of 

G Hebrew alphabet 
மர "13 "20 | 2 1 


91 ஈந்து nan ஷக்‌. 


ஸ்ட ரா nb “1 Third letter 


Pastor. Gabriel Thomasraf I | ACA Church Avadli 


கவிதை அமைப்பு 


Pastor. 


அதிகாரம்‌ 5ன்‌ வரிகள்‌ எபிரேய அகரவரிசையின்‌ 
எழுத்துக்களின்‌ எண்ணிக்கையை மாத்திரமே 
கொண்டிருக்கின்றன. 

இதில்‌ 22 வரிகள்‌ இருந்தாலும்‌ இவை அகரவரிசை 
சொல்லமைப்பில்‌ எழுதப்படவில்லை. 

3ம்‌ அதிகாரம்‌ இன்னும்‌ பிரமாதமாக 
அமைக்கப்பட்டிருக்கிறது 

இதில்‌ 66 வரிகள்‌ 

ஒவ்வொரு 3 வரிகளும்‌ அகர வரிசை சொற்களை 
கொண்டே ஆரம்பமாகும்‌ 

வசனங்கள்‌ [முதல்‌ 3 ஆலெப்‌ என்னும்‌ எபிரேய முதல்‌ 
எழுத்தைக்‌ கொண்டும்‌ 

வசனங்கள்‌ 4முதல்‌ 6 பேத்‌ என்னும்‌ எபிரேய இரண்டாம்‌ 
எழுத்தைக்‌ கொண்டும்‌ 

இது போலவே 66 வசனங்களும்‌ அமைக்கப்பட்டுள்ளன 


எபிரேயத்தில்‌ இதன்‌ அமைப்ப 


Gabriel Thomasraj 


1073) VIW ID INT 7327 18 13 


INNO TWH ஏர) நாச DIN 


D 2093 IT TO? IW 3 IN 
1 T LT ச்‌ 9, 3 ச்‌ - 


ரரி “தம்‌ ip 3 na 


NOM WR ஏறா DD II 


ITT 


௦ :07iV 005 IVI பாம்‌ 


ACA Church Avadi 


ர 
ள்‌ . 
ர்‌ 1 
i 
g 
1 
வு 6 
ரி [3 தி 
க - : " 
3 
11. 
பூ . ர்‌ 
த ட 
. 
॥ 
si 1 
T 
௩ 
. . ச 
ர்‌] A 
AI 
ப . 
t (3 
g 1 i = 
- . 
த்‌ 
ர 2 
்‌ . 
ட ட தி 
ட ர 
(ப 
ட 
h 
. Li ப்‌ 
vi 
ர்‌. 
| _ ட ட 
k த - ட இர. ] ்‌்‌ 
. ப ளத 11. A 
சட ்‌ 9 . 
. ன ற்‌ . 
னு t ர [] 
டத... | . 
| ப்‌ i . 
௩8 " ர 
ஓ. 5 
"iptv 
ர 
ய 11, “பூ 
ர்‌. மி... 
ஆ. ட பு 
1 டக 
8 ॥ ம்‌. 
த்‌ ்‌ 
க தீ 3 
g 3 
ந ப % 
7 . 
ட்‌ 5 
ல 4 t 
| 1 அக 
ப ரி * 62 
. he 
- ர்‌ 
. ம oj g 
அ இ 
- 
௫ ௬ ' ஓ. F 
அ ர 
‘ | உ ச்‌ . 
பா | ¥ 
1! 
AN நத: 
ட 
ர ௩ ௩ னி 
- \ 
த டி ந லி 
ப | | ட | 
[ டத. - ட 
| 
. ர்‌ ட 
- g 
. ர்‌ 
4 _ ஐ. ை ர்‌ 
ட்‌ 
[டட க்‌, | | 
1 oS 
81 
ஞ்‌ 9 
ர 
aT, 
2! 1 ய 
ட கடி 
[| 
ர்‌ உரி) ்‌ 
| ம்‌ 
ட்‌ 
ட 3 . 
| 8 . 
Fs: 
KEY ட . 
ப்ப . 


அவள்‌ புற ஜாதிகளுக்குள்ளே 
தங்குகிறாள்‌, இளைப்பாறுதல்‌ 


அவள்‌ பிள்ளைகள்‌ சத்துருவுக்கு 
முன்பாகச்‌ சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 
தொடருகிறவனுக்கு முன்பாகச்‌ 
சத்துவமில்லாமல்‌ நடந்துபோனார்கள்‌. 


என்‌ கன்னிகைகளும்‌ என்‌ வாலிபரும்‌ 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌ 


வழிப்போக்கர்‌ யாவரும்‌ உன்பேரில்‌ கை 
கொட்டுகிறார்கள்‌; 


ஸ்திரீகள்‌ கைக்குழந்தைகளாகிய தங்கள்‌ 
கர்ப்பக்கனியைத்‌ தின்னவேண்டுமோ? 


அந்த ஜாதிகளுக்குள்ளே 
உனக்கு இளைப்பாறுதல்‌ இராது, 


உன்‌ குமாரரும்‌ உன்‌ குமாரத்திகளும்‌ அந்நிய 
ஜனங்களுக்கு ஓஒப்புக்கொடூக்கப்படுவார்கள்‌; 

ஏழு வழியாய்‌ அவர்களுக்கு முன்பாக 
ஓடிப்போவாய்‌; 

நீ குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ பெறுவாய்‌, 
ஆனாலும்‌ அவர்கள்‌ உனனோடேகூட இரார்கள்‌; 
அவர்கள்‌ சிறைப்பட்டுப்போவார்கள்‌. 

கர்த்தர்‌ உன்னைக்‌ கொண்டுபோய்‌ விடும்‌ எல்லா 
ஜனங்களுக்குள்ளும்‌ பிரமிப்பும்‌ பழமொழியும்‌ 
பரியாசச்‌ சொல்லுமாவாய்‌. 


பது அப்ப த பதித்து ப க்ப்‌! த்த த்த தத துர்‌ பப்ப! அற்ர்பட ந  பந்தப்்துல்‌ தபம்‌ பல்ல 1 அப்து ப பன்லேரார்ம்‌ 


= புலம்பல்‌ உபாகமம்‌ 


இளைஞனும்‌ முதிர்வயதுள்ளவனும்‌ 
தெருக்களில்‌ தரையிலே கிடக்கிறார்கள்‌; 


இரக்கமுள்ள ஸ்திரீகளின்‌ கைகள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளைச்‌ சமைத்தன, 


எங்கள்‌ வீடுகள்‌ புறத்தேசத்தார்வசமாகவும்‌ 
தாண்டிப்போயின. 


பஞ்சத்தின்‌ கொடூமையினால்‌ எங்கள்‌ 
தோல்‌ அப்பஙகரையைப்போல 
கறுத்துப்போயிற்று. 
கன்னிகைகளையும்‌ 
அவமானப்படூத்தினார்கள்‌. 
முதியோரின்‌ முகங்கள்‌ 
மதிக்கப்படவில்லை. 


த சரோ 


ன்ப அபபள லா சப்புக்‌ ராட்‌ தொரை ராயப்பா கோட மதில்‌ 


கிழவன்‌ என்று முகம்பாராமலும்‌, வாலிபன்‌ 
என்று இரங்காமலும்‌ இருக்கும்‌ 
சுகசெல்வமுமுள்ள ஸ்திரீ 


குறைவுபடூவதினால்‌ (தனது 
பிள்ளைகளை) இரகசியமாய்த்‌ தின்னுவாள்‌. 


அந்த ஜாதிகளுக்குள்ளே 
உனக்கு இளைப்பாறுதல்‌ இராது 


மழையைக்‌ கர்த்தர்‌ புழுதியும்‌ மண்ணுமாக 
பெய்யப்பணணுவார்‌; 


பெண்ணை உனக்கு நியமிப்பாய்‌, வேறொருவன்‌ 
அவளுடன்‌ சயனிப்பான்‌; 

கிழவன்‌ என்று முகம்பாராமலும்‌, வாலிபன்‌ 

என்று இரங்காமலும்‌ 

உன்‌ பிணம்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ 
மிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌; அவைகளை 
விரட்டுவாரில்லாதிருப்பார்கள்‌. 


> 


அ. டி 


்‌ , ட்‌ edd th 
CL 
அழிவின்‌ மத்தியிலும்‌ நம்பிக்கை Se 10 ) 
ஈ பாவத்தின்‌ நிமித்தம்‌ நகரம்‌ அழிக்கப்பட்டது ஜனங்கள்‌ நாடுகடத்தப்பட்டார்கள்‌ ஆனாலும்‌ இதுவும்‌ கூட தேவனின்‌ ஒத்தாசைக்கா - 
ஏறெடுக்க கிடைத்த ஒரு சந்தர்ப்பமே. 
* புலம்பலின்‌ புத்தகம்‌ பழிவாங்கும்‌ தேவன்‌ இன்னும்‌ நம்பிக்கைக்குரிய தேவனுமாய்‌ இருக்கிறார்‌ என்பதை சொல்லுகிறது. 
ஈ இந்தப்‌ புத்தகத்தின்‌ நடுப்பகுதியில்‌ தேவன்‌ மீது நம்பிக்கை வைக்கும்படி இதை ஆக்கியோன்‌ நினைவுபடுத்துகிறான்‌. 


CHALLENGE _ 


புலம்பல்‌ 3:22-26 
22. நாம்‌ நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, 
அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 
23. அவைகள்‌ காலைதோறும்‌ புதியவைகள்‌; 
உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. 

24. கர்த்தர்‌ என்‌ பங்கு என்று என்‌ ஆத்துமா சொல்லும்‌; 
ஆகையால்‌ அவரிடத்தில்‌ நம்பிக்கைகொண்டிருப்பேன்‌. 
25. தமக்குக்‌ காத்திருக்கிறவர்களுக்கும்‌ 
தம்மைத்‌ தேடுகிற ஆத்துமாவுக்கும்‌ கர்த்தர்‌ நல்லவர்‌. 
26. கர்த்தருடைய இரட்சிப்புக்கு 
நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. 


புலம்பல்‌ 3:39-40 
39. உயிருள்ள மனுஷன்‌ முறையிடூவானேன? 
அவன்‌ தன்‌ பாவத்துக்கு வரும்‌ தண்டனையைக்குறித்து முறையிடுகிறதென்ன? 
40. நாம்‌ நம்முடைய வழிகளைச்‌ சோதித்து ஆராய்ந்து, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பக்கடவோம்‌. 


ne Thomasraj ACh Ava 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ சுருக்கம்‌ 
1. எருசலேமின்‌ பாழடைவு 1:1-22 
A. நகரத்தின்‌ வெறுமை 1:1-1] 
B. நகரத்தின்‌ வேதனை 1:12-22 


11. எருசலேமின்‌ அழிவு 2:1-22 
A. தேவனின்‌ தண்டனை 2:1-10 
B. ஆக்கியோனின்‌ புலம்பல்‌ 2:11-22 


111. மகா துயரம்கொண்ட தீர்க்தரிசி 3:1-66 
A. அவனது புலம்பல்‌ 3:1-18 

B. அவனது நம்பிக்கை 3:19-42 

C. அவனது பாடுகள்‌ 3:43-54 

D. அவனத ஜெபம்‌ 3:55-66 


Pastor. Gabriel Thomasra/ 


IV. எருசலேமின்‌ தோற்கடிக்கப்பட்ட ஊனம்‌ 
4:1-22 


A. முற்றிகைபோடப்பட்ட நகரம்‌ 4:1-12 
B. முற்றிகைக்கான காரணம்‌ 4:13-20 
C. எதாகாலத்திற்கான நம்பிக்கை 4:21-22 


V. ஜனத்திற்காக ஜெபம்‌ 5:1-22 


A. பாவஅறிக்கை 5:1-18 
B. விண்ணப்பம்‌ 5:19-22 


ACA Church Avadl 


ர்‌. 
7 ்‌/ /) / / 
NAA AA AAU 


—- CHALLENGE - 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ புத்தகம்‌ 


பலவழிகளிலும்‌ பேசும்‌ தேவன்‌ 


புத்தகத்தை ஆக்கியோன்‌ 


CHALLENGE | 


* எசேக்கியேல்‌ என்ற பெயரின்‌ அர்த்தம்‌ “தேவன்‌ பலப்படூத்துகிறவர்‌”' 

* எசேக்கியேல்‌ ஆசாரியனாக இருந்தபோதும்‌ (1:3) ஆசரியப்பணியை அவன்‌ செய்ததில்லை. யோயாக்கீனின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ சிறையாக்கப்பட்டு நாடுகடத்தப்பட்டபோது இனவயதுள்ளவனாக இருந்தான்‌ (2இரா 
24:10-16) 

* எரேமியா தேசத்தில்‌ மீந்திருந்த ஜனங்களிடத்தில்‌ பேசியபோது முதிர்வயதாய்‌ இருந்தான்‌. தானியேல்‌ 
பாபிலோனிய அரசனின்‌ கொலுமண்டபத்தில்‌ பேசினான்‌. 

௩ எசேக்கியேலோ பாபிலோனுக்கு தென்திசையில்‌ சுமார்‌ நூறு மைல்களுக்கும்‌ குறைவான தூரத்திலுள்ள, 
பாபிலோனின்‌ ஆறுகளிலொன்றான கேபார்‌ நதியண்டையில்‌ இருந்த தெலாப்பிலே 1௪1-௮1 சிறைப்பட்டிருந்த 
ஜனத்திற்கு பேசினான்‌. 

* எசேக்கியேல்‌ சிறைப்பட்டுப்போனபோது சுமார்‌ 26 வயதுள்ளவனாயிருந்தான்‌. 

* இந்தப்‌ புத்தகத்தில்‌ இறுதியாய்‌ கொடுக்கப்பட்டள்ள தேதிகளின்‌ தகவல்‌ களின்படி (29:17) எசேக்கியேல்‌ 
ஊழியஞ்செய்த காலம்‌ 23 ஆண்டுகள்‌. அவனது வயது அப்போது சுமார்‌ 50 ஆண்டுகளாயிருக்கலாம்‌. 

*ஈ எரேமியாவின்‌ ஊழியத்தின்‌ இறுதி நாட்ளிலும்‌, தானியேலின்‌ ஊழியத்தின்‌ ஆரம்ப காலத்திலும்‌ 
எசேக்கியேல்‌ ஊழியம்‌ செய்தான்‌. 

* அதிகாரங்கள்‌ 48 


* வசனங்கள்‌ 1273 


Pastor. Gabriel Thomasraj aE I த க்கல்‌ ப ACA Church Avadl 


புத்தகத்தின்‌ பிரிவுகள்‌ 


எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களிலும்‌, எசேக்கியேலின்‌ புத்தகமே நேர்த்தியான ஒழுங்கில்‌ அமையபெற்ற 
புத்தகம்‌ எனலாம்‌. 

* இது வெவ்வேறு காரியங்களை சொல்லும்‌ மூன்று வித்தியாசமான தலைப்புக்களில்‌ பகுதிகளாக 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. 

1வது பகுதி: அதி 1-24 

* எருசலேமின்‌ வீழ்ச்சி குறித்து 


2வது பகுதி: அதி 25-39 
பிற தேசங்களுக்கான செய்திகள்‌ சொல்லப்பட்டு இறுதியில்‌ இஸ்ரவேலின்‌ எதிர்காலம்‌ மற்ற தேசங்களின்‌ 
எதிர்காலத்திலும்‌ மாறுபட்டதாக இருக்கும்‌ என்பதை தெரிவிக்கிறது. 


3வது பகுதி: அதி 40-48 

௩ தேவனுடைய ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்படுவதற்கான திட்டத்தையும்‌, இஸ்ரவேல்‌ மீண்டும்‌ ஒரு தேசமாக 
உருவாதற்கான ஒழுங்கையும்‌, தேவனுடைய மகிமை அதனுடைய ஸ்தானத்திற்கு மீண்டும்‌ திரும்பும்‌ 
என்பதையும்‌ தெரிவிக்கிறது. 

எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ இறுதிப்பகுதியானது கடைசிக்காலத்தில்‌ கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகையையின்‌ பின்பு ஜனங்கள்‌ ஆராதிப்பதையும்‌, ஆயிரவருட அரசாட்சியில்‌ அவர்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து இஸரவேலையும்‌, சகல தேசங்களையும்‌ ஆளுகை செய்வதையும்‌ எதிர்பார்த்திருக்கும்‌ விதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


Pastor. Gabriel Thomasra/ | பன | ACA Church Avadl 


எசேக்கியேல்‌: சம்பவங்கள்‌ நிகழ்த்த காலம்‌ 


* எசேக்கியேல்‌ கிமு 597ல்‌ நிகழ்ந்த 2வது சிறைப்பட்டுப்போதலில்‌ பாபிலோனுக்கு கொண்டுபோகப்பட்ட 
வாலிபர்களில்‌ ஒருவனாக இருந்தான்‌. 

* நேபுகாத்நேச்சார்‌ 3 தவணைகளில்‌ படையெடுத்து எருசலேமை அழித்தான்‌. 

1வது படையெடுப்பு: கிமு 605ல்‌ 

* யோயாக்கீமை முறியடித்து முக்கிய நபர்களை கைதிகளாக்கி கொண்டு போனான்‌. இதிலே 
சிறைப்பட்டவர்கள்‌ தானியேலும்‌ அவனது தோழர்களும்‌ 

2வது படையெடுப்பு: கிமு 597ல்‌ 

* பயோயாக்கமும்‌, யோயாக்கீனும்‌ செய்த கலகங்கள்‌ மேலும்‌ அதிக தண்டனைகளை கொண்டுவந்தன. 

* எருசலேமை இரண்டாம்‌ முறை பணியவைத்தான்‌ 

* யோயாக்கீன்‌, எசேக்கியேல்‌ உள்ளிட்ட பத்தாயிரத்திற்கும்‌ அதிகமானவர்கள்‌ சிறையாக்கப்பட்டு 
கொண்டூபோகப்பட்டார்கள்‌. 

3வது படையெடுப்பு: கிமு 586ல்‌ 

ஈ 1வருடம்‌ 17 மாதங்கள்‌ நீண்ட முற்றிகைக்கு பின்னர்‌ நேபுக்காத்நேச்சார்‌ எருசலேம்‌ நகரத்தை 
அழித்து யூதாவின்‌ எல்லா பட்டணங்களிலும்‌ சர்வநாசத்தை விளைவித்தான்‌. 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadl 


கால அட்டவணை 


ஜ்லியன்‌ 


நாட்காட்டி 


வேக பகுதி ஜீலியன்‌ நாட்காட்டி 


பார்வோனுக்கு 
எதிரான உரை 


பார்வோனுக்கு 
எதிரான உரை 


விசாரிக்கும்படி 


வந்த மூப்பர்கள்‌ 


ஏப்ரல்‌ 566 க்கும்‌ 
ஏப்ரல்‌ 
585இடையில்‌ 


எருசலேமிலிருந்து 
தப்பினவர்களின்‌ 

க்கும்‌ ஏப்ரல்‌ 
586 இடையில்‌ 


புதுப்பிக்கப்பட்ட 
28 ஏப்ரல்‌ 573 எருசலேம்‌ கறித்த 


எகிப்திற்கு எதிரான 
தரிசனம்‌ 


உரை 


Pastor. Gabriel Thomasra | ACA Church Avadl 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 


* எசேக்கியேலின்‌ புத்தகம்‌ தனித்துவமான முறையில்‌ இஸ்ரவேலை பரிசுத்த தேசத்தில்‌, பரிசுத்த நகரத்தில்‌, 
பரிசுத்த ஆலயத்தின்‌ பரிசுத்த ஜனமாக சித்தரிக்கிறது. 

தேவனைத்‌ தொழுதுகொள்வதில்‌ இஸ்ரவேல்‌ தன்னை தீட்டாக்கிக்கொண்டதால்‌, தன்னை பரிசுத்த 
குலைச்சலாக்கி ஆலயத்தையும்‌, நகரத்தையும்‌, தேசத்தையும்‌ தீட்டுப்படுத்தியது. 

* இவ்வாறு தீட்டூப்படுத்தியதினால்‌ தேவன்‌ அவர்களிடம்‌ இருந்த விலகி தேசத்தின்‌ அழிவாகிய 
தண்டனையை கொடுத்தார்‌. 

* ஆனாலும்‌ தேவன்‌ உடன்படிக்கைக்கு உணமையுள்ளவராயிருந்தார்‌. தமது ஜனத்தை இரட்சிக்க வேண்டும்‌ 
என்கிற அவரது விருப்பம்‌ மகா பெரிது. 

தேவன்‌ மீண்டும்‌ ஒரு முறை தமது ஜனத்தை மறுசீரமைக்கிறார்‌ 

தேவன்‌ மனதுருக்கத்தோடு அவர்கனை மேய்க்கிறார்‌ 

தேவன்‌ அவர்களின்‌ தீட்டுக்களை சுத்தீகரிக்கிறார்‌. 

தேவன்‌ மீண்டும்‌ தாவீதின்‌ ஆளுகையின்‌ கீழான தனது இராஜ்யத்தின்‌ மக்களாக மாற்றுவார்‌ (34:23-24) 

தேவன்‌ எதிராக எழும்பின இராஜ்யங்களை நசுக்குவார்‌. 

தேவன்‌ தமது மகிமையை தேசங்களின்‌ மேல்‌ விளங்கப்பண்ணுவார்‌. 

தேவன்‌ பரிசுத்த நகரத்தில்‌ தமது பிரசனனத்தின்‌ மகிமையை மீண்டும்‌ நிலைநாட்டூவார்‌. 


வ அ ல ட 


Pastor. Gabriel Thomasraj I பக ACA Church Avadli 


பல வழிகளில்‌ பேசும்‌ தேவன்‌ 


தம்மையும்‌, தமது செய்தியை ஜனங்கள்‌ கேளாதபோது தேவன்‌ அவர்களுக்கு பல வேறுபட்ட 
வடிவங்களில்‌ அவரது செய்தியை அனுப்பினார்‌. 

திராட்சைச்செடி குறித்த தரிசனம்‌ அதி 15 

* திராட்சைச்செடி இஸ்ரவேலுக்கான ஒரு அடையாளச்சொல்‌ (ஏசா 5:7) 

ஈ வச2-5 திராட்சைச்செடியின்‌ கிளைகள்‌ மரக்கட்டைகளாக பயன்படுத்தவோ, நெருப்புக்காக எரிக்கவோ 
முடியாதவை. 

* வச 6-8 அதுபோலவே இஸ்ரவேலும்‌ தனது பாவத்தினால்‌ ஒன்றுக்கும்‌ பிரயோசனப்படாமல்போய்‌ 
முடிவில்‌ அழியப்போகிறது. 

இரண்டு கழகுகளை பற்றிய விடுகதை அதி 17 

ஈ வச 12-24 விடுகதைக்கான விடை: பாபிலோனின்‌ ராஜா மீண்டும்‌ எருசலேமை முற்றிகை போடுவான்‌. 
அவன்‌ நகரத்தையும்‌, ஆலயத்தை யும்‌ அழித்துப்போட்டு மிக சிலரை மாத்திரம்‌ தேசத்தில்‌ விட்டுவிட்டு 
சிதேக்கியாவையும்‌ ஜனங்களையும்‌ சிறையாக்கி கொண்டுபோவான்‌. 

இரண்டு சகோதரிகள்‌ பற்றிய உவமை அதி 23 

* அகோலாள்‌ (சமாரியா) அகோலிபாள்‌ (எருசலேம்‌) 

* வடக்கு இராஜ்யமும்‌, தெற்கு இராஜ்யமும்‌ வேசித்தனம்‌ பண்ணினார்கள்‌. (விக்கிரக வழிபாடு 
ஆவிக்குரிய வேசித்தனம்‌) 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadl 


பல வழிகளில்‌ பேசும்‌ தேவன்‌ 


பொங்கும்‌ பானை பற்றிய உவமை அதி 24 

* எருசலேம்‌ எரிக்கப்பட்டுப்போகும்‌. எசேக்கியேலின்‌ மனைவியின்‌ மரணத்திற்கு அவன்‌ துக்கிக்க 
தடைவிதிக்கப்பட்டது. சிறையிருப்பின்‌ ஜனங்களுக்கு எசேக்கியேல்‌ ஒரு அடையாளமாக காட்டப்பட்டு 
எருசலேமின்‌ அழிவில்‌ அவர்கள்‌ துக்கிப்பதில்‌ பலனில்லை என்று உணர்த்தப்பட்டது. 

எருசலேமின்‌ வீழ்ச்சி குறித்து முன்கூட்டியே அடையாளங்களால்‌ தெரிவிக்கப்படல்‌ 

ஈ 4:4-5 இதிலே ஜனங்களுக்கு அடையாளமாக தீர்க்கதரிசியானவன்‌ 390 நாட்கள்‌ இடதுபக்கமாய்‌ 
ஒருக்களித்துப்‌ படுத்து தீட்டின்‌ அப்பத்தை புசிக்கவேண்டும்‌. 6ம்‌ வசனத்தில்‌ 40 நாட்கள்‌ 
வலதுபக்கமாய்‌ ஒருக்களித்தப்‌ படுக்கவேண்டும்‌ (ஒரு நாள்‌ ஒரு வருடத்திற்கான அடையாளம்‌) இது 
வரவிருக்கும்‌ முற்றிகைகாக அடையாளம்‌. 

ஈ 5:1-5 சிரைக்கப்பட்ட மயிரை மூன்று பங்காக்குதல்‌. எருசலேமின்‌ வரவிருக்கும்‌ மூன்று 
தணடனைகளுக்கான அடையாளம்‌. 

ஈ 12:7-16 விட்டுக்குள்‌ தன்னை வைத்துப்‌ பூட்டிக்கொண்டு சுவற்றில்‌ துவாரமிட்டு அதன்‌ வழியாக 
பொருட்களை வெளியே கொண்டுவருகல்‌. 

* வச 17-28ல்‌ எருசலேம்‌ முற்றிலுமாக சிறைப்பட்டுப்போகும்‌ என்று அறிவித்தல்‌ 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadl 


- ஆறு தரிசனங்கள்‌ 


௩ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசன புத்தகத்தில்‌ குறிப்பிடப்பட்டிருப்பதுபோல எசேக்கியேல்‌ பாபிலோனில்‌ 
நாடுகடத்தப்பட்டிருந்த கிமு 593ல்‌ இருந்து 571 வரையுள்ள 22 ஆண்டுகளில்‌ 6 தரிசனங்களை 
காண்கிறார்‌. 

1. வானதாதர்களின்‌ சேனைகளின்‌ நடூவே தேவன்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ “சிங்காசன கரிசனம்‌” 


2. முதல்‌ “ஆலய தரிசனம்‌” இதிலே ஆலயத்தில்‌ நடக்கும்‌ அருவருப்புகளின்‌ நிமித்தம்‌ தேவன்‌ 
அலயத்தை விட்டு நங்குதல்‌ (யூதா ஜனம்‌ தேவனாகிய கர்த்தரை தொழுதுகொள்ளாமல்‌ 
விக்கிரகங்களை வழிபட்டார்கள்‌) 

3. இஸ்ரவேலைக்‌ குறிக்கும்‌ பல அடையாளங்கள்‌. அதில்‌ இஸ்ரவேல்‌ வேசியான மணப்பெண்ணாக 
காண்பிக்கப்படுகிறாள்‌. 

4. “உலர்ந்த எலும்புகளின்‌ பள்ளத்தாக்கு” இறந்தபோன இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ மீண்டும்‌ எழுதல்‌ 
காண்பிக்கப்படுகிறது. 

5. கோகு, மாகோகு அழிக்கப்படுூதல்‌. இதில்‌ எசேக்கியேலுக்கு இஸ்ரவேலின்‌ எதிரிகள்‌ அழிக்கப்பட்டு 
சமாதானத்தின்‌ புதிய யுகம்‌ பிறத்தல்‌ காண்பிக்கப்படுகிறது. 

6. இறுதி “ஆலய தரிசனம்‌”. இதில்‌ எசேக்கியேலுக்கு எருசலேமின்‌ புதிய ஆலயத்தை சுற்றி ஒரு புதிய 
குடியரசு உண்டாயிருப்பதையும்‌. தேவனுடைய பிரசன்னத்தின்‌ அடையாளமான செகினா மகிமை 
ஆலயத்திற்கு திரும்புவதும்‌ £ காட்டப்பட்டது. 


ட ‘Gabriel Thomasraj I 4 es RTI ந த | ACA Church Avadi 


அடையாளமும்‌ அதன்‌ செயற்பாடும்‌ 


வேத பகுதி 
1 2:8-3:6 
2 4:1-—3 
3 4:4--6 
4 4:9-—17 
5 அதி 5 


எசேக்கியேல்‌ ஒரு செங்கல்லை எடுத்து அதில்‌ 
எருசலேமை வரைந்து அது முற்றிகையிடபடுவது 
போல மண்மேடுகள்‌, கொத்தளங்கள்‌, மதிலிடிக்கும்‌ 
யந்திரங்கள்‌ வைத்தல்‌ 


எசேக்கியேல்‌ கழிவினால்‌ வறட்டி உணடாக்கி அதில்‌ 


அப்பம்‌ சுட்டு அதை பங்காக்கி உண்டு 
பங்காக்கப்பட்ட தண்ணீரை குடித்தான்‌ 


தலையையும்‌ தாடியையும்‌ சிரைத்த மயிரை எடுத்து 


3 பங்காக்கி ஒரு பங்கை எரித்து ஒரு பங்கை 
கத்தியால்‌ வெட்டி 
ஒரு பங்கை காற்றில்‌ தூற்றிவிட்டான்‌ 


அடையாளம்‌ 


சாப்பிட்ட சுருளில்‌ புலம்பல்‌, துக்கம்‌, சாபம்‌ எழுதப்பட்டிருந்தது 
போல எசேக்கியேலின்‌ தீர்க்கதரிசனங்களிலும்‌ 
வெளிப்படுத்துதல்களிலும்‌ புலம்பல்‌, துக்கம்‌, சாபம்‌ இருக்கும்‌. 


எருசலேமை சேனைகள்‌ சூழ்ந்து மதில்களை இடிக்கும்படி 


மண்மேடுகள்‌, கொத்தளங்கள்‌ போட்டு மதிலிடிக்கும்‌ 
யந்திரங்களை கொண்டு மதிலை உடைத்து நகரத்தை பிடிக்கும்‌ 


தேவன்‌ அப்பத்தையும்‌ தண்ணிரையும்‌ 

குறையப்பண்ணுவதால்‌ இஸ்ரவேலர்‌ அப்பத்தை அளந்து 
சாப்பிடவேண்டி யிருக்கும்‌ தண்ணீரை அளந்து குடிக்க 
வேண்டியிருக்கும்‌. மேலும்‌ தேவன்‌ அவர்களை 
துரத்திவிடப்போகும்‌ இடங்களில்‌ தீட்டின்‌ அப்பத்தை புறஜாதிகள்‌ 
மத்தியில்‌ சாப்பிடுவார்கள்‌. (4:10,11,13) 


எருசலேமின்‌ குடிகளில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு 
கொள்ளைநோயாலசாவார்கள்‌, பஞ்சத்தாலும்‌ மடிந்துபோவார்கள்‌; 
மூன்றில்‌ ஒரு பங்கு பட்டயத்தால்‌ வெட்டுண்டு விழுவார்கள்‌; 
மூன்றில்‌ ஒரு பங்கு சகல திசைகளிலும்‌ சிதறிப்போகும்‌ 


Pastor. Gabriel Thomasra] 


ACA Church Avadl 


அடையாளமும்‌ அதன்‌ செயற்பாடும்‌ 


வேத பகுதி செயற்பாடு அடையாளம்‌ 
இஸ்ரவேலின்‌ நிலங்கள்‌ பாழாவதினால்‌ விளைச்சலின்றி 
எசேக்கியேல்‌ அப்பத்தை நடூக்கத்தோடே புசித்து, போவதினால்‌ அதின்‌ குடிகள்‌ தங்கள்‌ இருதயத்தின்‌ பயத்தின்‌ 
6 12:17-20 oe தபு க்க; த கக்தோடே பசிக்‌ னாக 
தணணரைத்‌ தத்தளிப்போடும்‌ குடித்தான்‌ நிமித்தம்‌ அப்பத்தை நடுக்கத்தோடே புசித்து, தண்ணீரைத்‌ 
தத்தளிப்போடு குடிப்பார்கள்‌ 
எசேக்கியேல்‌ இடுப்பு நொறுங்கும்படி துர்ச்செய்தி வருகிறது இருதயங்கள்‌ டக்கர்‌ வக்கு 
7 21:67 பெ சட மட்‌. டம ன ட தளர்ந்து, மனமெல்லாம்‌ தியங்கி, முழங்கால்களெல்லாம்‌ 
De AT DY தண்ணீரைப்போல அலைவுண்ணும்‌; 
எசேக்கியேல்‌ கைகளை தட்டி பட்டயத்தை கொண்டு RN ES லவ்வர்‌ பறக்கத்‌ இடது. 
8 21:8-17 புறங்களிலிருந்து அவர்கள்‌ பட்டயத்தினால்‌ வெட்டப்‌ படும்படி 
சில அசைவுகளை செய்தான்‌. ட்‌ 
செய்து அழிவை வருவிப்பார்‌ 
எசேக்கியேல்‌ இரண்டூ வழிகள்‌ பிரிகிற பாபிலோன்‌ ராஜா இரண்டு வழிகளாகப்பிரிகிற இடத்திற்கு 
9 21:18-24 ன்றாம்‌ வக்கம்‌ தத்ததன படையோடு வந்து அதன்‌ முன்னணியில்‌ நின்று எந்த வழியில்‌ 
ரு ட போவது என்று நிமித்தம்‌ பாபர்ப்பான்‌. 
எசேக்கியேல்‌ மனைவிக்காக துக்கம்‌ 
10 24-15-24 எசேக்கியேலின்‌ மனைவி மரிக்கிறாள்‌ இவன்‌ கொண்டாடாததுபோல இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ தங்கள்‌ 
்‌ அவளுக்காக துக்கம்‌ கொண்டாடவில்லை மனைவிகளுக்காக வும்‌,பிள்ளைகளுக்காகவும்‌ துக்கம்‌ 
கொண்டாடுவதில்லை 
எசேக்கியேல்‌ இரண்டு கோல்களை எடுத்து காத்தா அவர்களை இரண்டு இராஜயங்களாக இராமல்‌ ஒரே 
11 37:15-28 அவைகளில்‌ எழுதி ஒரே கோலாகும்படி தேசமாக்குவார்‌. ஒரே ராஜா அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ 
ஒன்றோடொன்று இசையச்செய்தான்‌ ராஜாவாக இருப்பார்‌; 


Pastor. Gabriel Thomasral 


ACA Church Avadi 


1 மாக்க 


) சொல. 
த்ததாக்கி, 


உ ட ச்‌ ௯ ய 
உ க்க க்கள்‌ த்தல்‌ க்க பத்து 
க - 


ன்றார்‌. 


RP 


ங்கள்‌ எனறு 
கொழு 


ளினால்‌ கேளாமலும்‌, 


போடு ௭ 


ததைக்‌ 


நோக்கி, 
ம்‌ இரு 


றியாமலு 
இருதய 


ட அ] ச்‌ 


ட 
ன்ப 4 


ம அ 


ந்த ஜனங்களை 


ல உணர்ந்து குணப்படாமலும்‌, 
ர்கள்‌ 


, அவர்கள்‌ கண்களை மூடிப்‌ 


ஓ 
தம்‌ வஃ்பச்கர்ஸ்‌ 24 வாயன்‌: 


, இ 
, ந அவ 


ர்‌ ப்‌ 
ம்‌ உணராமலும்‌, கணணாரக்க 


க்க 


ப ௪ 
ண வ்‌ 


ம்‌ 
டு] 
= 
டு 
G 
ம்‌ 
ம்‌ 
| 
மு ௮ 
கி 
[= 
ன்‌ 
= 
டு 
ன்‌ 


நீ போ 
மிரு 
தி 


ளினா 
த்தினா 
க்காமலு 
16 


இருதய 


தங்கள்‌ 


பொழுது அவ 


அப்‌ 
௫ 
ரோக்கியமா 


9. 


கே 


அவர்கள்‌ காதுகளை மந்தப்ப 


பி 
புளிய 


hy 


உ. 


PE மம்‌ ட்ட; 


ச்‌. 


ல்க ௮ 


ட்‌ 
ந்த ஜனங்கள்‌ தங்கள்‌ கணக 


| rw 108 


த்‌ . 
ட | [| 
( * 


நான அவர்களை ஆ 


10. இ 


ங்கள்‌ காதாரக்‌ 


௪147 
1 

ஜி 

ன்‌ பய ச . | ப பா. | | ட்‌ | 
ப்‌] | ப்ள I 


ய்‌ 


புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. தேவனின்‌ மகிமை: தீர்க்கதரிசியின்‌ பணிநியமனம்‌ அதி 
1:7 

A. மகிமையின்‌ வெளிப்பாடு அதி 1 

B. தீர்க்கதரிசி அழைக்கப்படுதலும்‌ ஊழியத்திற்கான 
வல்லமை அளிக்கப்படுதலும்‌ அதி 2 

C. தீர்க்கதரிசியின்‌ ஆயத்தப்படுதலும்‌: ஜாமக்காரன்‌ 
பணியும்‌ அதி 3 

D. எருசலேமின்‌ மீதான தண்டனை அதி 4 

E. தீர்க்கதரிசியின்‌ மயிரை வழிக்கும்‌ அடையாளம்‌ அதி 5 
F. எருசலேமின்‌ மீது வரும்‌ பட்டயம்‌: தப்புவிக்கப்படும்‌ 
மீதியாயுள்ளோர்‌ அதி 6 

ப. எருசலேமின்‌ இறுதி அழிவு குறித்த தீர்க்கதரிசனம்‌ அதி 


11. தேவனின்‌ மகிமை: இஸ்ரவேலின்‌, எருசலேமின்‌ பூரண 
சிறையிருப்பு: மகிமை வெளியேறுதல்‌ அதி 8-24 
மகிமையின்‌ தரிசனம்‌: விக்கிரக வழிபாட்டால்‌ தீட்டான 
ஆலயம்‌: 


Pastor. Gabriel Thomasral 


அழிவுக்கான காரணம்‌ விளக்கப்படல்‌ அதி 8 

டீ. ஆலயத்தைவிட்டு வெளியேற தயாராகும்‌ செகினா 
மகிமை அதி 9 

C. பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பும்‌ செகினா மகிமை: 
ஆலயத்தை விட்டு வெளியேறுதல்‌ அதி 10 

D. எருசலேமின்‌ ஆட்சியாளர்களுக்கெதிரான தீர்க்கதரிசனம்‌ 
அதி 11 

E. எசேக்கியேல்‌ எருசலேமின்‌ அழிவை காட்சிப்படுத்துதல்‌ 
அதி 12 

F. பொய்யான தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசனிகளுக்கு எதிரான 
தீர்க்கதரிசனம்‌ அதி 13 

ப. மூப்பர்களின்‌ விக்கிரக வழிபாட்டிற்கு எதிரான 
தீர்க்கதரிசனம்‌: எருசலேமின்‌ குறிக்கப்பட்ட பகுதியின்‌ 
அழிவு அதி 14 

11. திராட்சைக்கொடி குறித்த தரிசனம்‌ அதி 15 

1. எருசலேம்‌ கைவிடப்பட்ட குழந்தையை போலாகி 
தேவனால்‌ தத்தெடுக்கப்படுகிறது அதி 16 


ACA Church Avadi 


புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. இரண்டு கழுகுகள்‌ குறித்த விடுகதை அதி 17 
K. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌: என்பதற்கு 
எடுத்துக்காட்டாக மாறிய எருசலேம்‌ அதி 18 
ட. இஸ்ரவேலின்‌ ராஜகுமாரர்கள்‌ மேல்‌ யெகொவாவின்‌ 
புலம்பல்‌ அதி 19 
M. இஸ்ரவேலின்‌ பாவவரலாற்றின்‌ பக்கங்களின்‌ 
மீளாய்வு: 
எதிர்கால தண்டனையும்‌ மறுசீரமைப்பும்‌ அதி 20 
11. மேசியா வரும்வரை தாவீதின்‌ வம்சத்தில்‌ வந்த 
கடைசி ராஜா 
பாபிலோன்‌ ராஜாவால்‌ அகற்றப்படுதல்‌ அதி 21 
0. எருசலேமின்‌ அருவருப்புக்களட குறித்த மீளாய்வு 
அதி 22 
P. இரண்டு சகோதரிகள்‌ உவமை 
அகோலாள்‌ (சமாரியா) அகோலிபாள்‌ (எருசலேம்‌) 
அதி 23 
0. கொதிக்கும்‌ கொப்பரையின்‌ உவமை அதி 24 


Pastor. Gabriel Thomasral 


111. தேவனின்‌ மகிமை: தேசங்களின்‌ மீதான 
தண்டனைகள்‌ அதி 25-32 


A. அம்மோன்‌, மோவாப்‌, ஏதோம்‌, பெலிஸ்தியாவுக்கு 
எதிராக அதி 25 


B. தீருவுக்கு எதிராக அதி 26-28 
C. எகிப்திற்க எதிராக அதி 29-32 


1V. தேவனின்‌ மகிமையும்‌ வரவிருக்கும்‌ இராஜ்யமும்‌ 
அதி 33-48 

A. தீர்க்கதரிசி மீண்டும்‌ பணியமர்த்தப்படூுதல்‌ அதி 33,34 
B. இஸ்ரவேலின்‌ மறுசீரமைப்பு அதி 35,36 

C. இஸ்ரவேலின்‌ உயிர்ப்பு அதி 37 

D. கோகு,மாகோகு நிராகரிக்கப்படல்‌ அதி 38,39 

E. ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்படூுகல்‌ அதி 40-42 

F. கர்த்தரின்‌ மகிமை திரும்புதல்‌ அதி 43-48 


ACA Church Avadi 


7 i 71)‘ / 4 
க்‌ AAA AA "AANA 


INAV AAYS 


—- CHALLENGE - 


தானியேலின்‌ புத்தகம்‌ 


பழைய ஏற்பாட்டின்‌ மறைபொருள்‌ வெளிப்பாடு 


புத்தகத்தை ஆக்கியோன்‌ 


* தானியேல்‌ என்ற பெயருக்கு “தேவன்‌ எனது நியாயாதிபதி” என்று அர்த்தம்‌. 

* அவன்‌ யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன்‌. 

* இந்தப்‌ புத்தகம்‌ தன்னால்‌ எழுதப்பட்டதாக தானியேல்‌ குறிப்பிடுகிறார்‌. (8:1,9:2,9:20,10:2) 

* இதை எழுதியது தானியேலே என்று இயேசு சொல்லியிருப்பதை மத்தேயு 24:15, மாற்கு 13:14ல்‌ 
படிக்கிறோம்‌. பாழாக்குகிற அருவருப்பைக்குறித்துத்‌ தானியேல்‌ தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. 

௩ யோயாக்கீம்‌ ராஜாவின்‌ ஆட்சியின்‌ மூன்றாவது ஆண்டில்‌, சுமார்‌ கிமு606ம்‌ ஆண்டில்‌ தானியேல்‌ 
பாபிலோனுக்கு சிறைப்பட்டுச்‌ சென்றான்‌ (1:1) 


* பாபிலோனின்‌ சிறையிருப்பின்‌ காலமான 70 ஆண்டுகள்வரை, கோரேஸ்‌ ராஜாவின்‌ முதலாவது 
ஆண்டு சுமார்‌ கிமு536 வரை அவன்‌ பாபிலோனிலே இருந்தான்‌.(1:21,9:2) 


* அதிகாரங்கள்‌ 12 


* வசனங்கள்‌ 357 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


மாற்றத்திற்குள்ளான பெயர்கள்‌ 


. | தேவன (எனது) 

தானியேல்‌ தினி 
27037 “God 18 (my) Judge” 

தேவன்‌ எனக்கு 
அனனியா 

கிருபை அருளுகிறவர்‌ 
11291) 

“The LORD shows grace 
மீஷாவேல்‌ | தேவன்‌ யார்‌ தெரியுமா? 
21/79 “Who (is what) God is?” 


அசரியா தேவன்‌ எனக்கு சகாயர்‌ 


TY “The LORD helps” 


பெலதெஷாத்சார்‌ 


BelteshazZzar 


சாத்ராக்‌ 


Shadrach 


மேஷாக்‌ 
Meshach 


ஆபெத்நேகோ 
Abednego 


fF. 3 , 
CAA 1A ALANA 


ந A 7A ச ன்‌ | ரன்‌ சு 
1861921655 


—- CHALLENGE - 


பெல்‌ (மர்டூக்‌) இவன்‌ ஜீவனை பாதுகாக்கும்‌. 
மர்டுக்‌ செழிப்புக்கும்‌, புயலுக்குமான பிரதான 
பாபிலோனிய கடவுள்‌ 


அகுவின்‌ கட்டளை 


அகு சுமேரியரின்‌ சந்திர கடவுள்‌ 


அகு யார்‌ தெரியுமா? 


நேகோவின்‌ அடிமை. நபு அல்லது நேகோ 
எழுதும்‌ கலைக்கும்‌ தாவரங்களுக்குமான அசீரிய- 
பாபிலோனிய கடவுள்‌. இதன்‌ அடையாளம்‌ 
கணிமண்‌ எழுது பலகையும்‌, எழுத்தாணியும்‌. 


Pastor. Gabriel Thomasra/ 


ACA Church Avadl 


தானியேல்‌ பணியாற்றிய நான்கு ராஜாக்கள்‌ 


சேபுகாத்நேச்சார்‌- Nebuchadnezzar 

நேபுகாத்நேச்சார்‌ தானியேலையும்‌ பிரபுக்கள்‌ குலமான வேறுசிலரையும்‌ சிறைப்படுத்தி 
கொண்டுபோனான்‌. நேபுகாத்நேச்சாரின்‌ இராஜ்யத்தில்‌ தானியேலுக்கு பதவியும்‌, முக்கியத்துவமும்‌ 
அளிக்கப்பட்டது. (அதி 2) 


பெலஷாத்சார்‌ - Belshazzar 


நேபுகாத்நேச்சாரின்‌ மரணத்திற்குப்‌ பின்பு தானியேலின்‌ மதிப்பு குறைந்துபோய்‌ இருந்தாலும்‌, முற்றிலும்‌ 
இல்லாமல்‌ போகவில்லை. பெல்ஷாத்சாரின்‌ விருந்தில்‌ எழுதப்பட்ட எழுத்தை படிக்க அழைக்கப்பட்டான்‌. 
(5:13) 


தரியு - Darius 
தரியுவின்‌ ஆட்சியில்‌ நியமிக்கப்பட்ட பிரதம அமைச்சர்கள்‌ மூவரில்‌ தானியேலும்‌ ஒருவன்‌ (6:1) 


கோரேஸ்‌ - Cyrus 
கோரேஸின்‌ ஆட்சிக்காலத்தின்‌ மூன்றாம்‌ ஆண்டுவரை கிமு536 தானியேல்‌ வாழ்ந்தான்‌. 


Pastor. Gabriel Thomasra/ I | | ACA Church Avadl 


தீர்க்கதரிசனப்‌ புத்தகம்‌ 


% 


இது பழைய ஏற்பாட்டின்‌ “மறைபொருள்‌ வெளிப்பாடு என்ற அழைக்கப்படுகிறது. 

வேதாகமத்தின்‌ மற்றைய புத்தகங்களோடு ஒப்பிடுகையில்‌ தானியேலில்‌ சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களே அதிகமாக 
நிறைவேறியுள்ளன. 

புதிய ஏற்பாட்டில்‌, பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசனைங்களை மேற்கோள்‌ காட்டியுள்ள தில்‌ தானியேலின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
அதிகமாக காட்டப்பட்டூள்ளது. 

வரலாற்றாசிரியனாகிய யோசிபஸ்‌ கிழ்த்திசை நாடுகளுக்கு மகா அலெக்ஸாண்டர்‌ படையெடுத்து வந்தபோது நடந்த நிழ்ச்சி 
ஒன்றை பதிவிட்டுள்ளார்‌. அதில்‌ அன்று பிரதான ஆசாரியனாக இருந்த ஜாடூவா, அலெக்ஸாண்டரை சந்திக்க வந்தபோது 
தானியேலின்‌ புத்தகத்தை கொண்டுபோய்‌ அதில்‌ அலெக்ஸாண்டரை குறித்து எழதப்பட்டிருந்ததை காட்டியதாக குறிப்பிடுகிறார்‌. 
இதனால்‌ ஈர்க்கப்பட்ட அலக்ஸாண்டர்‌ எருசலேமை அழிப்பதற்கு பதிலாக சமாதானத்தோடூ எருசலேமுக்குள்‌ பிரவேசித்து 
ஆலயத்திலும்‌ வழிபட்டான்‌. 

பழைய ஏற்பாட்டின்‌ மிகச்‌ சில பகுதிகள்‌ தவிர ஏனையவை எபிரேய மொழியிலேயே எழுதப்பட்டன. இத மிகச்‌ சிலவற்றில்‌ 
தானியேலும்‌ உள்ளது. 

2ம்‌ அதிகாரம்‌ 4ம்‌ வசனம்‌ முதல்‌ 7ம்‌ அதிகாரம்‌ வரை அரமேய மொழியில்‌ எழுதப்பட்டுள்ளது. இந்த அரமேய மொழி 
தானியேலின்‌ காலத்தில்‌ பொதுவான உபயோகத்திலும்‌, அரசாங்க பயன்பாட்டு மொழியாகவும்‌ இருந்தது. 

அன்றைய காலகட்டத்தில்‌ பொதுவாக பயன்பாட்டிலிருந்த அரமேய மொழியில்‌ சில பகுதிகளை தானியேல்‌ எழுதியதற்கு 
காரணம்‌ ஒன்று இதை எல்லோரும்‌ அறிய வேண்டும்‌ என்பதாகவோ, அல்லது புறஜாதிகளின்‌ தேசங்கள்‌ விஷேசமாக இதை 
அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்பதாகவோ இருக்கலாம்‌. 

எபிரேய மொழியில்‌ அதிகமானவற்றை எழுதியதன்‌ காரணம்‌ இது அதிகமாக யூதர்களுக்கே பொருத்தமானதாக இருந்தது. 


Pastor. Gabriel Thomasraj ~~~ க அடம்‌ அயம்‌ ட... தீதி Church Avadi 


தானியேலின்‌ பல்வேறு முகங்கள்‌ 


1. தானியேல்‌ குறிக்கோள்‌ உடையவனாக இருந்தான்‌ (1:8,6:10) 

புறஜாதிகளின்‌ வழிபாடுகளின்‌ ஒழுக்கக்கேடுகளினால்‌ தன்னைத்‌ கீட்டுப்படுத்துவதோ அல்லது விக்கிர 
வழிபாட்டிற்கு தரம்‌ தாழ்வதோ இலலை என்பதில்‌ உறுதியுள்ளவனா இருந்தான்‌. 

2. தானியேல்‌ ஜெபிக்கிற மனிதனாயிருந்தான்‌ (2:17-23, 6:10, 9:3-19, அதி 10) 

அவனது வாழ்வின்‌ ஒவ்வொரு பகுதியும்‌, அவன்‌ புறஜாதியாரின்‌ அரசபணியில்‌ எடுத்த ஓவ்வொரு முடிவும்‌ 
ஜெபத்தை மையமாய்‌ கொண்டிருந்தது. 

3. தானியேல்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிவனாயிருந்தான்‌ 

நமது ஆண்டவராகிய இயேசு அவனை தானியேல்‌ தீர்க்கதரிசி என்ற சொல்லுகிறார்‌ 

(மத்‌ 24:15) 

சிறைப்பட்டவர்கள்‌ மத்தியில்‌ இருந்த எசேக்கியேல்‌ தானியேலின்‌ தீர்க்கதரிசன பணியை குறிப்பிடுகிறார்‌ (எசே 
14:14,20,28:3) 


புதிய எற்பாட்டூத்‌ தீர்க்கதரிசனத்திற்கான அமைவை தானியேல்‌ தருகிறார்‌. 
- நேபுகாத்நேச்சாரின்‌ சிலை குறித்த சொப்பனம்‌ அதி 2 

- மிருகங்கள்‌ அதி 7 

- எழுபது வாரங்கள்‌ அதி 9 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadl 


நேபுகாத்நேச்சார்‌ சொப்பனத்தில்‌ கண்ட சிலை 


- பொன்னாலான தலை - பாபிலோன்‌ இராஜ்யம்‌ - கிமு 605-539 

- வெள்ளியிலான மார்பு - பெர்சிய இராஜ்யம்‌ - கிமு 539-331 

- வெண்கலத்திலான தொடைகள்‌ - கிரேக்க இராஜ்யம்‌ - கிமு 331-168 

- இரும்பிலான கால்கள்‌ - ரோம ஈராஜ்யம்‌ - கிமு 168-கிபி 176 

- இரும்பும்‌, களிமண்ணும்‌ கலந்த பாதங்கள்‌- பிரிக்கப்பட்ட தேசங்கள்‌- கிபி176-இன்றுவரை 
- சிலையை மோதின கல்‌ - கிறிஸ்துவின்‌ இராஜ்யம்‌ 


Pastor. Gabriel [வொ வ/ | | ACA Church Avadll 


அதிகாரம்‌ 7ல்‌ சொல்லப்படும்‌ நான்கு மிருகங்கள்‌ 


1. கழுகுகளின்‌ செட்டைகளையுடைய சிங்கம்‌ 


- இது புதிய பாபிலோன்‌ இராஜ்யத்தை குறிக்கிறது. 
- 4ம்‌ வசனத்தின்‌ மற்ற பகுதிகள்‌ அதிகாரம்‌ 4ல்‌ சொல்லப்பட்ட நேபுகாத்நேச்சார்‌ தாழ்மைப்படுத்தபட்ட நிகழ்வை குறிக்கும்‌. 


2. ஒரு பக்கமாய்‌ சாய்ந்து நின்ற கரடி 

- மேதிய-பெர்சிய இராஜ்யத்தின்‌ கூட்டாட்சியில்‌ பெர்சியா உயர்ந்திருப்பதை குறிக்கிறது. 

- அதன்‌ வாயிலிருந்த எலும்புகள்‌ மேதிய-பெர்சிய இராஜ்யம்‌ கைப்பற்றிய பெரிய தேசங்களான லிடியா(கிமு546), 
பாபிலோன்‌ (கிமு539). எகிப்து(கிமு525) அகியவற்றைக்‌ குறிக்கிறது. 


3. நான்கு தலைகளையும்‌, நான்கு செட்டைகளையுமுடைய சிவிங்கி 

- மகா அலெக்ஸாண்டர்‌ நாடுகளை வேகமாய்‌ பிடித்ததை செட்டைகள்‌ குறிக்கின்றன (கிமு 334-330) 

- நான்கு தலைகளும்‌ கிமு 323ல்‌ அலெக்ஸாண்டரின்‌ மரணம்‌ சம்பவித்தபின்‌ இராஜ்யம்‌ நான்கு பங்குகளாக்கப்பட்டதை 
குறிக்கிறது (8:32). அன்டிபார்‌-மசிடோனியாவையும்‌, கிரேக்கத்தையும்‌, லெசிமார்க்கஸ்‌ - தாரேஸையும்‌, சின்னஆசியாவையும்‌, 
1ம்செலுக்காஸ்‌ - சீரியாவையும்‌, 1ம்‌ பத்தலோமி- எகிப்து,பாலஸ்தீனா பகுதிகளையும்‌ ஆண்டார்கள்‌. 


4. நான்காவது பெயர்‌ குறிப்பிடப்படாத பத்துக்‌ கொம்புகள்‌ உள்ள மிருகம்‌ 
- முன்னுள்ள இராஜ்யங்களை காட்டிலும்‌ அடக்கமுடியாத வல்லமைகொண்டதாயிருந்த ரோம இராஜ்யத்தை குறிக்கிறது. 
- பத்துக்‌ கொம்புகள்‌ 2:41-42ல்‌ சொல்லப்பட்ட பத்து கால்விரல்களுக்கு ஒப்பானது. 9-37 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadl 


Head of Gold 


BABYLON 


[8.C. 605 - 539] 
ETT 


Breast of Silver 


PERSIA 


[B.C. 539 - 331] 


Thighs of Brass 


GREECE 


18... 331 - 159] 
Legs of Iron 


ROME 


[8.ட்‌. 168 - A.D. 476] 


a ந னாகித்‌ அண்ட. ப்‌ அணை... 
Destroying Rock 
KINGDOM OF 
CHRIST 


“ ” Feet of Iron & Clay 


DIVIDED NATIONS 
[A.D. 475 - Present] 


| 


வி! 


கள, 


3) 
b. 


சிண 


டி 


ட 


Nebuchadnezzar 


16229௦ ௦1 000 


THE BABYLONIAN EMPIRE 6-7TH CENTURY B.C. 


THRACE 


TIGRIS 
RIVER 


ATES RIVER 


© Mark Barry 2015 | visualunit.me 
Please do not republish without permission, but 
feel free to copy for personal Use. 


Ruins of Nebuchadnezzar's Northern Palace 


i ல ~~ 
3 . ஷ்‌. ்‌ பல, 2 ப்ள பச... 
{ இம்‌ ப . 11 ஆர்‌. ர்‌ * 


அ ள்‌ ர ளி 


Ruins of Nebuchadnezzar's Northern Palace 


த 
ப: ட. ண 
வ 
ட டி ட ட 
AL: 
"he 
ரக ௫ 
12 


ப 

= 

1 
ணி 


டா, 
அணைக்‌ 
அணை அண, ஹு சி 
... ்‌ 
ணை அண்டாது - = ட - 
= பனு.” சூ அ = 2 
து று வை _— a. 
- ண டை” வண ன ர சன = அணையை ~ - 
- - - க னை ணை ஷ்‌. த 
க ர ணாக க அவ்‌ 
- நு ணை ங்‌ ௭. 
ப்ட்‌ 1௯ ஷை ன ணை டவ ஆ - - 
ன டண ௮. டை ஆ 57 ப வையை எண்‌ அ 9 ௬ ட - - 
இ டர்‌ ன ண a [அல ட 
ட ? ஆவ்‌ a ர - - 
ன அவை. "து அஷ ஞ்‌ = ~~ ட ௮ ட ட்‌ ்‌ 
அட்ட - அஃ — ணை i ணை - ட 
- - — க பவட ஷ்‌ 
௭: ௮ —_—— ட ள்‌ pr. உ 
யா க்ளு... அனை 
+ ௭ - கூட ன வளை ட 
றவ டது / ்‌ » - 
ன ஸு ன ௮ 


பற வத வறி) [21 10151-19 19/1-7-4-1த- ௧121911912 


படார்ர்‌ BFS 


1 


த — தோ 
. ௯ ஞூ... பன்ன rr ட டத ௩. ட = ்‌ - 
னை சக்‌ ட்டை 4 அல. திலக அறவன்‌ - 
்‌ 1 ட - ட ட யல்‌ க்‌ டத்‌ டட அர்‌ = = 
ம்‌ ் அ 
ணா — ்‌ ப 
டக. பம. ஆ ௪: > ஸ்கு ்‌ = 
ட்‌ 3 ௫ 
பஸ்‌ லாக அம்‌ க வ தம 
- ட ன “அலி ந ட ட ~ 
டா. r ர்‌ ஸ்ர. ஈத - 
த A _ அஆ 
்‌ A ம்‌ rr த 
A ட ௮ த ட ஜா ல ட ட ௯ ஆர த - ஓ. ன்‌ ணு ௮ ன ௮. 
ச்‌ 4 2 ES வட்ஸ்‌ + க 
ask இ ஆ . நண வனை டக re ட்‌ ணை = டை. த 
கு ட்‌ ட ச இ டு *. ௯ தடை. எனி அ அ அடி 
ம்‌ ட இ க. > . உ ட 2 
க € "Aas த மு. ட்‌ ண ்‌ 


றவற) [21 10151-19 19/1-7௪4-1- ௧121911912 


எ. ஆ உட 


க அன்ற 


அ - எ. பண்ணிக்க ண்‌ 
௩. 
_—-— அறிக்‌ _- அள: ஏறு 4 ௮... க TT ௫ 
- அக்ஷு மா பொடு மவ கதை ! 
3 அனு ட்‌ ட 
ளை ji 


அவனை, ஆ 


ட 
ட 


» 


ட ஆ " ட்‌ 
ட ஆதியு 


டுள்‌ ப... பதன 


[3 7 TIE ழு 
TENE 


Ruins of Nebuchadnezzar's Babylon 


வடை ச 


கத அன. ௬.௮.௮ இன இ ல கி 
இ ௭. 


இ 
ணி ஓர ஒன” இ ல்க. 


Artist's rendition of Hanging Gardens of Babylon 


| 
[கீ 
ட 


3 
21 
்‌ 
11 


Remains of Saar Temple of Persians 


Persipolis, Capital of Persian Empire (Now Iran) 


Persipolis, Capital of Persian Empire (Now Iran 


© Mark Barry 2015 | visualunit.me 
ணை 2 -6 H i a F N | ] RY [5 ( = Please do not republish without permission, but 
= feel free to copy for personal Use. 


ட 
பக்‌ ன்‌ ச்‌ டா 


BLACK SEA 
த அல. 
ARMENIA ~ 
டர்‌ ஆ BACTRIA 
ASSYRIA 
க ARIA 
PE SYRIA MEDIA PARTHIA 
MEDITERRANEAN SEA டர 
JUDEA PERSIA ARACHOSIA 
CARMANIA 
EGYPT 
GEDROSIA 
INDIA 


ARABIAN SEA 


Belly & Thighs of BRASS: Greek 


நக்‌ *டி ஆட ச்சி ஷை 
உ ரு 5 


த்ர 


dT 


ிம்யுதுததட- பவை. 
க ட he வ நட டல்‌ அச்வ 


ட ஹா 


Greek Temple ruins 


i வ 
- [ x ்‌ 
CHORASMIA ௫ 
0௭௩. ந, si ப | 


=. 
2 
டங்கு 


3 
2 
ஷூ 
ய்‌ 


பினா 


கஸ்‌ "ணெ 
Parelaniiin 


LIBYA 
க்யா ண Sl retry யப. gO 
இ : Babylon 
ப்‌ த ச தாடு வ 
EGYPT 94. MT ல்‌ Desert ஆ Penegolis 


) க்‌ சாட்டிய 
ம i ஸ்‌ நவமணி 
A ய்‌ . ட்‌ TAIN 


Grecian Empire pie? wie 
w= Ajexanders course 


இணை Alexanders Empire 


iM பப்ப As ப பிபி halle 


்‌ 00 705 5 று 400 9220 Ts 


Legs of IRON: 
oman Empire 


U) 
ன 
_2 
டன 
D 
. 
த 
(0 
ம 
__ 
ன கி 
__ 
OF 
ட 
“1 
ட 
(0 
ட 
O 
இனி 


> டி 


ரவு அ 


கக 


2 


Forum Romanilum rulns 


ப - டக AY Yi ௪. P< g i , ௩௯. 422 . பி த 
மவவ்பல்ம | ்‌ ) 4 80 i 

14. Vo உ ல்‌ vv © 4 ்‌ - ல 
1H டா? Foi | 


ட 
(ட டட 


ர்ச்‌! அட 


ca 1 தத 


Consios | 
ட ண்‌ 


ark fa ம்‌ Popol ® 


= 


இத்‌] 1 பட்டத்து ல்‌ 


9 SY ricuse 


1 
(Rone he arth ge 


Halla 
ம்ம்மா 


' ச்‌ ம்‌ Leptis Magna I ஒல] 16 


“eet & loes- 
11% 24 1601 
720௫ த 


The Last Days 


i 
டது டத. 
எ 


ம. 


ow 


ர்‌ 


ப ச்சு . / ர ௯. ச 
[2 “இ” த்‌ு உத ந //, 
க 
பா 


பீ 


ந! இ இ 


இசி 
A 
க = ட 


ஆ உ 
ரீ 
ச்‌ 


இ: வணி 
ரி 9 
. 
| 
ட 
னாக 


ட்‌ । 


ம்‌ 


Democracy 


“ஓ” 
ஷ்‌ க ஆ 


பப (11 KOREA 


oe அணை த 
1 


த 
அ ப 
சி 
1) 3 


SHIA AND 
SUNNI ர. 


THE PROPHECY OF DANIEL “migeinimuromsoe Hew” இலகு. 


BABYLON MEDO-PERSIA GREECE ROME ANTICHRIST CHRIST 
i REIGNING 
Chapter 2 a TMEGAP ஸ்‌ ட்‌ 
NOT REVEALED IN x A 
THE IMAGE OLD TESTAMENT இ 
ISRAEL 
THE TIMES OF THE JEWS 3 REGATHERED. 
CERI ELLA AMM ௭௭௪௭௭௬௭௪௨௦;  ௭ணிஈஉ ௭௭௭௭௭௬௭௭௭௪ ௭௭௪௭௪௭௭௭௬௭ஈ௭௭ ௭௭௭௬௭௬௪௭௭௪ ௭ஈ௭ஈ௭௭௭ஈ௭௪௭௪௭௭௭ஈ௭௪ ௭௭௬௭௬௭௪௭௪௭ ௭௭௪௭௭௬௭௬௭௭௭௬௭௪௭ஈ௭௭௪௭௭௭௭௬௪௭௪௭௬௪௭ஈ௭ஈ௭௭௭௭௭௪௭௭௭௪ ௭௭௭௭௬௭௭௪௭௭ ௪௭௭௬௭௬௭௪௭௭௪௬௭௦௭௭௬௭௭௭௭௪ ௭௪௭௭௪௭௭௬௬௭ ௭௬௭௪௪ ந ணி REUNITED & 
E ்‌ THE CHURCH : அதத அல்ல. 
= 2 0 யூ > Zech 12:10-14 
Ch 9 ம்‌ ல்‌ ய்‌ Eph 32-6 © & [ற 
a pter ISRAEL IN ய்‌ 2 பய 2] HETRIBULATION நிர 
THEIR LAND 2 ய்‌ & ன்‌ Matt 24:21 ஓ  MILLENNIAL 
70 WEEKS 0 3 = 52 04600 
© THE GREAT ஆ 12 Rev 20:1-6 
PARENTHESIS Rev 11.2.3 I Dan 2:44 


TIMELINE 606 BC 444 BC 33 பெ ட்‌ இல்‌ ஆப 1,000 

70 LAND SABBATHS JERUSALEM 5TH MARCH 30TH MARCH ISRAEL JACOR'S MESSIAH ON 
NEGLECTED DESTROYED SIDELINED TROUBLE THE THRONE 

(70x7 = 490 YEARS DECREETO CHRIST Rom 11:25 Jer 307 OF DAVID 

OF NEGLECT) GLORY REBUILD RIDES INTO Luke 1:32-33 

Ley 25:1-5 DEPARTS JERUSALEM JERUSALEM Psa 89:27-37 

Ley 26:31-35 TEMPLE Neh 21-8 Luke 19:28-40 
Ezek 10:18 


70 WEEKS 
490 YEARS/70 WEEKS ENDING IN JUDGMENT 483 YEARS/69 WEEKS NO WEEKS COUNTED | 7 YRS/1 WEEK ENDING IN 
BLESSING 


Two key chapters in the book of Daniel, Chs 2 and 9, outline the whole history of God's dealings with His people Israel from 
hundreds of years BC, right through to the second coming of Christ and the inauguration of His millennial kingdom. 


அந்திக்கிறிஸ்துவை பற்றிய விபரிப்பு 

ஈ சிறிய கொம்புகள்‌(7:8) அல்லது ஆரம்பத்தில்‌ சிறிதாயிருந்த கொம்புகள்‌ (8:9) அந்திக்‌ கிறிஸ்துவை 
அடையாளப்படுத்துகின்றன. 

* அவன்‌ கொடூரமான அரசனாகவும்‌ (8:23). வஞ்சிக்கும்‌ தோற்றமுள்ளவனுமாய்‌ இருப்பான்‌ (7:20) 

* அவன்‌ சூழ்ச்சி செய்வதில்‌ வல்லவனாயிருப்பான்‌ (8:23). அவனது திறமை கொம்பிலுள்ள கண்ணால்‌ குறிக்கப்படுகிறது 
(7:8,20) 

* அவன்‌ அதிக வலலமையுடையவன்‌ (8:24) அந்திக்‌ கிறிஸ்து இனனும்‌ அதிக வல்லமை உடையவனாவான்‌ (11:39, 2 தெச 
2:9, வெளி 13:7-8) 

* அவன்‌ சாத்தானால்‌ வலிமைப்படுத்தப்படுவான (8:24) அந்திக்‌ கிறிஸ்துவும்‌ அதுபோலவே சாத்தானால்‌ 
வலிமைப்படூத்தப்படுவான்‌(2 தெச 2:9, வெளி 13:2) 

* அவன்‌ அனேகரை அழிப்பான(8:25): அந்திக்‌ கிறிஸ்து இன்னும்‌ அதிகமாக பேரை அழிப்பான்‌ (வெளி 13:15,16:13-16) 

* அவன்‌ குறுகிய காலத்தில்‌ ஜசுவரியவான ஆவான்‌ (8:25): அந்திக்கிறிஸதுவும்‌ அதுபோல ஆவான்‌ (11:36, வெளி 13:7) 

* அவன்‌ யூதரை உப்திரவப்படுத்துவான்‌ (8:24): அந்திக்கிறிஸதுவும்‌ அதுபோல செய்வான்‌ (7:21,25: வெளி 12:13) 

அவன்‌ வஞ்சிக்கிறவனாயிருப்பான்‌ (8:25): அந்திக்கிறிஸ்துவும்‌ வஞ்சிப்பதில்‌ வல்லவனாயிருப்பான்‌ (2தெச 2:9, வெளி 
நடக 0000. 

* அவன்‌ பெருமையுள்ளவனாயிருப்பான்‌ (8:25): அந்திக்கிறிஸ்துவும்‌ தன்னதைதானே 
பெருமைப்படுத்திக்கொள்கிறவனாயிருப்பான்‌ (7:8,11,20,25: வெளி 13:5) 

* அவன்‌ தேவனை தூஷிப்பான்‌ (8:25): அந்திக்கிறிஸ்துவும்‌ அதுபோல செய்வான்‌ (7:25, 11:36) 

* அவன்‌ மனிதக்கைகளிளால்‌ கொலலப்படமாட்டான்‌ (8:25): அந்திக்கிறிஸ்துவும்‌ அதுபோல 


* மனிதக்கைகளிளால்‌ கொல்லப்படமாட்டான்‌ (2தெச 2:8: வெளி 19:19-20) 


Pastor. Gabriel Thomasraj ~~~ க அடம்‌ அயம்‌ ட... தீதி Church Avadi 


முக்கிய நிகழ்வுகள்‌ 
அதிகாரம்‌ 1: யூதாவின்‌ வீழ்ச்சி, எருசலேமின்‌ வீழ்ச்சி, தானியேல்‌ பாபிலோனுக்கு சிறையாக்கி கொண்டுபோகப்படுதல்‌, தேவனுக்கு 
உணமையாயிருக்க உறுதியாயிருத்தல்‌. 
அதிகாரம்‌ 2: நேபுகாத்நேச்சார்‌ பலகலவையான உலோக சிலையை சொப்பனத்தில்‌ காணுதல்‌: தானியேல்‌ புறஜாதிகளின்‌ காலத்தில்‌ 
உருவாகும்‌ நான்கு இராஜ்யங்கள்‌ பற்றிய விளக்கத்தை கூறுதல. 
அதிகாரம்‌ 3: நேபுகாத்நேச்சார்‌ பொதுவான சிலைவழிபாட்டை திணித்தல்‌: பொற்சிலையை பணிய மறுத்த எபிரேயர்‌ 
அக்கினிச்சூளைக்குள்‌ போடப்படுதல்‌. 
அதிகாரம்‌ 4: நேபுகாத்நேச்சார்‌ ஓங்கி வளர்ந்திருந்த விருட்சம்‌ அடிமரம்‌ மாத்திரம்‌ இருக்க வெட்டப்பட்டுப்போதல்‌ குறித்து சொப்பனம்‌ 
காணுதல்‌: அதன்‌ நிறைவேறுதலாக ராஜா மனநோயாளியாக சில காலம்‌ இருந்தான்‌. 
அதிகாரம்‌ 5: பெல்ஷாத்சார்‌ நடத்திய விருந்தில்‌ கையுறுப்பின்‌ எழுத்தை வாசித்த தானியேல்‌ பாபிலோனின்‌ வீழ்ச்சியை அறிவித்தல்‌. 
அதிகாரம்‌ 6: ராஜாவாகிய தன்னை வழிபடூம்படி மேதியனாகிய தரியு கட்டளையிடல்‌: பரலோகத்தின்‌ தேவனை நோக்கி 
ஜெபித்ததற்காக தானியேல்‌ சிங்கங்களின்‌ கெபியில்‌ போடப்படூதல்‌. 
அதிகாரம்‌ 7: புறஜாதியாரின்‌ காலத்தில்‌ உருவாகும்‌ நான்கு இராஜ்யங்கங்கள்‌ குறித்த நான்கு மிருகங்களை தானியேல்‌ தரிசனத்தில்‌ 
காணுதல்‌. 
அதிகாரம்‌ 8: ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, சிறிய கொம்பு குறித்த தரிசனம்‌. 
அதிகாரம்‌ 9: இஸ்ரவேல்‌ தேசம்‌ குறித்து தானியேலின்‌ எழுபதுவார தீர்க்கதரிசனம்‌. 
(அதிகாரம்‌ 10-12: இஸ்ரவேலின்‌ அண்மையான எதிர்காலம்‌ குறித்தும்‌ தூரத்து எதிர்காலம்‌ குறித்தும்‌ தானியேல்‌ தரிசனம்‌ காணல்‌: 
வரலாற்றின்‌ சிறிய கொம்பும்‌, கடைசிக்கால சிறிய கொம்பும்‌) 
அதிகாரம்‌ 10: தானியேல்‌ தரிசனத்திற்காக ஜெபத்தில்‌ ஆயத்தப்படல்‌: பரலோக தூதன்‌ காட்சியாதல்‌. 
அதிகாரம்‌ 11: பெர்சியா,கிரேக்கம்‌ குறித்த தரிசனம்‌. வரலாற்றின்‌ சிறிய கொம்பும்‌, கடைசிக்கால சிறிய கொம்பும்‌ 
அதிகாரம்‌ 12: இஸ்ரவேலின்‌ இறுதி நாட்கள்‌ குறித்த முன்னோட்டம்‌. மகா உபத்திரவம்‌, வெகுமதிகள்‌, கடைசி நாட்கள்‌ குறித்த 
கடைசி வார்த்தைகள்‌. 


விப... உ. - சனத அதக தவ i Ae டத ததன்‌ i ENG AEE] 


தானியேலின்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. தானியேலின்‌ அர்ப்பணிப்பு அதி 1:1-21 

A. தானியேலின்‌ சூழ்நிலை 1:1-7 

B. தானியேலின்‌ அர்ப்பணிப்பு, 1:8-16 

C. தானியேல்‌ தயவுகிடைக்கப்பெற்று உயர்தல்‌ 1:17-21 


11. நேபுகாத்நேச்சாரின்‌ சொப்பனம்‌: பெரிய சிலை 2:1-49 
A. நேபுகாத்நேச்சார்‌ கண்ட சொப்பனம்‌ 2:1-6 
B. தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சொப்பனம்‌ 2:7-23 


C. நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லப்பட்டு, விளக்கப்பட்ட 
சொப்பனம்‌ 2:24-45 


D. தானியேலின்‌ பதவி உயர்வு 2:46-49 


111. அக்கினிச்சூளை: விசுவாசத்தின்‌ பாடம்‌ 3:1-30 
A. விசுவாச சேதனை 3:1-12 

B. விசுவாச செய்கை 3:13-18 

C. விசுவாச வெற்றி 3:19-30 


Pastor. Gabriel Thomasraj 


IV. நேபுகாத்நேச்சாரின்‌ சொப்பனம்‌: பெரிய விருட்சம்‌ 
4:1-37 


A. நேபுகாத்நேச்சார்‌ விபரித்த சொப்பனம்‌ 4:1-18 
B. தானியேல்‌ விளக்கின சொப்பனம்‌ 4:19-27 
C. தேவனால்‌ நிறைவேற்றப்பட்ட சொப்பனம்‌ 4:28-37 


V. பெல்ஷாத்சாரின்‌ விருந்து 5:1-31 
A. விருந்திற்கு பெல்ஷாத்சாரின்‌ பங்களிப்பு: 
கட்டுப்பாடில்லாத களியாட்டம்‌ 5:1-4 
B. விருந்திற்கு தேவனின்‌ பங்களிப்பு: 
சுவற்றில்‌ கையுறுப்பால்‌ எழுதப்பட்ட எழுத்து 5:5-6 
C. விருந்திற்கு தானியேலின்‌ பங்களிப்பு: 
அழிவை குறித்த அறிவிப்பு 5:7-29 
D. விருந்திற்கு தரியுவின்‌ பங்களிப்பு: 
பாபிலோனின்‌ அழிவு 5:30-31 


ACA Church Avadi 


தானியேலின்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


VI. சிங்கத்தின்‌ கெபியில்‌ தானியேல்‌ 6:1-28 4. தானியேலில்‌ உண்டாக்கிய தாக்கம்‌ 8:26-27 

A. தானியேல்‌ எடுத்துக்கொண்ட உறுதியான நிலைப்பாடு 6:1-3 

B. தானியேலுக்கு எதிரான சூழ்ச்சி 6:4-9 1X. தானியேலின்‌ வருடங்களை அடையாளப்படுத்தும்‌ எழுபது 
0. தானியேலின்‌ ஜெபம்‌ 6:10-11 வாரங்கள்‌ குறித்த தீர்க்கதரிசனம்‌ 10:1-12:13 


A. வரலாற்று தகவல்கள்‌ 9:1-2 
B. தானியேலின்‌ ஜெபம்‌ 9:3-19 
ட. தீர்க்தரிசனம்‌ 9:20-27 


D. தானியேல்‌ மீதான குற்றச்சாட்டும்‌ தண்டனையும்‌ 6:12-17 
E. தானியேலுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு 6:18-28 


VIL. தானியேலின்‌ நான்கு மிருகங்கள்‌, நீண்ட ஆயுசுள்ளவர்‌ 
தரிசனம்‌ 7:1-28 X. தானியேலின்‌ பரந்து விரிந்த தீர்க்கதரிசன காட்சிகள்‌ 
10:1-12:13 


A. தானியேலின்‌ தரிசனம்‌ 10:1-9 


A. வரலாற்று தகவல்கள்‌ 7:1-3 

B. தரிசனங்களும்‌ விளக்கங்களும்‌ 7:4-28 
B. தானியேல்‌ பலப்படுத்தபடுூதல்‌ 10:10-11:1 

VIII. தானியேலின்‌ ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, சிறிய ட. தானியேலின்‌ தேசங்கள்‌ குறித்த தீர்க்கதரிசனம்‌ 11:2-45 

கொம்பு தரிசனம்‌ 8:1-14 1. பெர்சியா 11:2 

A. கரிசனம்‌ 8:1-14 கிரேக்கம்‌ 11:3-4 

B. தரிசன விளக்கம்‌ 8:15-27 

1. ஆட்டுக்கடா 8:15-20 


ம 
3. எகிப்து, ஆராம்‌ 11:5-20 

4. அந்தியோகஸ்‌ எபிபானஸ்‌ 11:21-35 
2. வெள்ளாட்டுக்கடா 8:21-22 5. அந்திக்‌ கிறிஸ்து 11:36-45 

3. சிறிய கொம்பு 8:23-25 1). இஸ்ரவேல்‌ குறித்த தீர்க்கதரிசனங்கள்‌ 12:1-13 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


ஓசியா 


கர்த்தரிடத்தில்‌ திரும்புங்கள்‌ 


ர ச 7. தீ 
Read பரப்‌ Dbl 


டர 


மதத்‌ at gs ey 
INAV AAYS 


மத்‌ 


NN 


_CHALLENGE— 


புத்தகத்தை ஆக்கியோன்‌ 


* ஓசியா என்ற பெயரின்‌ அர்த்தம்‌ “இரட்சிப்பு” 

ஈ எசேக்கியா ராஜாவின்‌ ஆரம்ப நாட்களில்‌ எழுதப்பட்டது. 

௩ ஓசியாவைக்‌ குறித்து வேதாகமத்தின்‌ வேறுபுத்தகங்களில்‌ எழுதப்படவில்லை. 

* அவனது தப்பனின்‌ பெயர்‌: பெயெரி (1:1) 

* அவனது மனைவியின்‌ பெயர்‌: கோமேரி (1:3) 

* அவனுக்கு இரண்டு குமாரரர்களும்‌ ஒரு குமாரத்தியும்‌ இருந்தார்கள்‌ 

* ஓசியாவிற்கும்‌ கோமேருக்கும்‌ பிறந்த பிள்ளைகளுக்கு தேவனே இஸ்ரவேலுக்கு 
அடையாளங்களாக இருக்கும்படியான பெயர்களை வைத்தார்‌. 

* யெஸரயேல்‌ - “தேவன்‌ சிதறடிக்கிறவர்‌” 

* லோருகாமா - “இரக்கஞ்செய்வதில்லை” 

* லோகம்மீ - “நீங்கள்‌ என்‌ ஜனமல்ல” 

* அவனது ஊழியம்‌ அரை நூற்றாண்டுகள்‌ நடித்திருந்தது. 

* இஸ்ரவேல்‌ சிறைப்பட்டுப்போகும்‌ என்று அவன்‌ சொன்ன தீர்க்கதரிசனம்‌ அவனது வாழ்நாள்‌ காலத்திலேயே 
நிறைவேறியது. 


* அதிகாரங்கள்‌ 14 


* வசனங்கள்‌ 197 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


வரலாற்றில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ இடம்‌ 


௩ யூதாதேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம்‌, ஆகாஸ்‌, எசேக்கியா என்பவர்களின்‌ 
நாட்களிலும்‌, யோவாசின்‌ குமாரனாகிய யெஸரயேலின்‌ ராஜாவாகிய யெரொபெயாம்‌ என்பவனின்‌ 
நாட்களிலும்‌ பெயேரியின்‌ குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம்‌. (1:1) 

ஈ ஓசியா முதலில்‌ யூதாவின்‌ ராஜாவையும்‌ இறுதியில்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவையும்‌ 
குறிப்பிட்டிருந்தபோதும்‌ அவன்‌ தெற்கு இராஜ்யத்தின்‌ தீர்க்கதரிசியாக இருந்தான்‌. 

* தெற்கு இராஜ்யத்தின்‌ கோத்திரங்களில்‌ எப்பிராயீம்‌ பெரிய கோத்திரமாய்‌ இருந்ததால்‌ 
அந்த இராஜ்யம்‌ எப்பிராயிம்‌ என்ற பெயரில்‌ அழைக்கப்பட்டது. 

* அவனது ஊழியம்‌ உசியா, யோதாம்‌, ஆகாஸ்‌, எசேக்கியா ஆகிய யூதாவின்‌ நான்கு 
ராஜாக்களின்‌ காலத்திலும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாகாஸின்‌ நாட்களிலும்‌ நடந்தது. 

* ஆமோஸ்‌ இவனது சமகாலத்தில்‌ தெற்கு இராஜ்யத்தில்‌ தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்தார்‌. 

ஈ மீகாவும்‌, ஏசாயாவும்‌ இவனது சமகாலத்தில்‌ வடக்கு இராஜ்யத்தில்‌ தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
செய்தார்கள்‌. 


வம... அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


இந்தப்‌ புத்தகம்‌ குறித்த ஒரு பார்வை 


* இந்தப்‌ புத்தகம்‌ ஒசியாவின்‌ தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும்‌ அவனது அனுவங்களின்‌ வழியாக இஸ்ரவேலின்‌ 
நிலையை எடூத்துரைக்கும்‌ தனிச்சிறப்பு வாய்ந்த புத்தகம்‌. 

* தெற்கு இராஜ்யம்‌ சிறையாக்கப்பட்டபோது யூதாவிற்கு எரேமியா எப்படியிருந்தாரோ அவ்வாறே ஒரு நூற்றாண்டிற்கு 
முன்பதாக வடக்கு இராஜ்யம்‌ சிறையாக்கப்பட்டபோது இஸ்ரவேலிற்கு ஓசியா இருந்தார்‌. 

இருவருமே நெஞ்சைநெகிழ வைக்கும்‌ தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பேசினார்கள்‌. 

௩ ஓசியாவின்‌ அனுபவம்‌ வீட்டிலும்‌, எரேமியாவின்‌ அனுபவம்‌ நாட்டிலும்‌ நடந்தது. 

* எரேமியாக்கு திருமணம்‌ செய்யக்கூடாது என்று தடைவிதிக்கப்பட்டது. ஓசியாவோவுக்கு ஒரு வேசியை 
திருமணம்செய்துகொள்ள வலியுறுத்தப்படுகிறது. 

* ஒரு சோரஸ்திரீயை உன்னிடமாகச்‌ சேர்த்துக்கொள்‌; (1:2) 

* அவன்‌ கோமேரை திருமணம்‌ செய்துகொண்டான்‌. அவள்‌ இவனுக்கு இரண்டு குமாரர்களையும்‌ ஒரு குமாரத்தியையும்‌ 
பெற்றாள. 

அவள்‌ திரும்பவும்‌ சோரமார்க்கமாய்‌ நடந்ததால்‌ ஓசியா அவளை வீட்டைவிட்டு வெளியேற்றினான்‌. 

* ஆனால்‌ உண்மையில்லாத சோரம்போனவளை திரும்பவும்‌ சேர்த்துக்கொண்டு அவளை நேசிக்கும்படி கர்த்தர்‌ 
ஓசியாவிற்கு சொன்னார்‌. 

* ஓசியாவின்‌ இந்தச்‌ செய்கையின்‌ வாயிலாக கர்த்தர்‌ அவனுக்கு சொன்னது “இப்போது இஸ்ரவேலிடத்தில்‌ எனக்காக 
பேச நீ ஆயத்தமாகிவிட்டாய்‌. இஸ்ரவேலோ என்னை விட்டுச்‌ சோரம்போனது ஆனாலும்‌ நான்‌ அவளை நேசித்து 
அவளை அவளுடைய தேசத்திற்கு திரும்பிவரப்பண்ணுவேன்‌. ”்‌ 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


இந்தப்‌ புத்தகம்‌ குறித்த ஒரு பார்வை 


* இந்தப்‌ புத்தகத்தின்‌ மையக்கருத்து ““கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள்‌” 

௩ கர்த்தரிடத்தில்‌ திரும்புவோம்‌ வாருங்கள்‌; நம்மைப்‌ பீறினார்‌, அவரே நம்மைக்‌ குணமாக்குவார்‌; நம்மை 
அடித்தார்‌, அவரே நம்முடைய காயங்களைக்‌ கட்டூவார்‌. (6:1) 

* “திரும்புங்கள்‌” என்ற வார்த்தை பதினைந்து தடவைகள்‌ வருகிறது. ஆவிக்குரிய சோரம்போகுதலை 
சொல்லுவதோடு உணமையாயிருத்தல்‌, மன்னிப்பு, அன்பு என்பவைகளையும்‌ காண்பித்தலே இந்த 
புத்தகத்தின்‌ நோக்கம்‌. 

ஈ இந்தப்‌ புத்தகம்‌ தண்டித்தல்‌, மறுசீரமைத்தல்‌ என்கிற வட்டப்பாதையில்‌ ஐந்து வட்டங்களாக திரும்ப 


திரும்ப ஒரு கருத்தை வலியுறுத்துகிறது. தேவன்‌ பாவத்திற்கான தண்டனையை வழங்கினாலும்‌, தனது 
ஜனங்களை மீண்டும்‌ தம்மிடமாய்‌ எப்பொழுதும்‌ சேர்த்துக்கொள்வார்‌ என்பதே அந்த கருத்து. 


* பொய்யுரைத்தல்‌, நன்றியில்லாதிருத்தல்‌, விக்கிரகவழிபாடு செய்தல்‌, கொலை செய்தல்‌, இச்சித்தல்‌ 
ஆகிய இஸ்ரவேலின்‌ பாவத்தை விளக்க பல உவமானங்கள்‌ காட்டப்படுகின்றன. 

இந்தப்‌ புத்தகத்தில்‌ வெளிப்படுத்தபடும்‌ தேவனுடைய சுபாவங்கள்‌ 

* அவரது பரிசுத்தம்‌ (அதி 4-7) 

* அவரது நீதி (அதி 8-10) 

* அவரது அன்பும்‌ இரக்கமும்‌ (அதி 11-14) 


Pastor. Gabriel Thomasra/ | பன | ACA Church Avadl 


ஓசியாவின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. தனிப்பட்ட வாழ்க்கை 
௩ தீர்க்கதரிசியும்‌ அவனது உணமையில்லாத மனைவி கோமேரும்‌ அதி 1-3 
A. கோமேர்‌ என்னும்‌ சோரஸ்திரியை திருமணம்‌ செய்துகொள்ளல்‌ அதி 1 


B. கோமர்‌ உணமையாயில்லை என்பதை நிரூபிக்கிறாள்‌. இஸ்ரவேல்‌ உணமையாய்யில்லை என்பதை 
நிரூபித்தது. தேவனோ தாம்‌ உணமையுள்ளவர்‌ என்பதை நிரூபிக்கிறார்‌ அதி 2 


ட. கோமரை மீண்டும்‌ சேர்த்துக்கொள்ள ஓசியா கட்டளையிடப்படுகிறான்‌ அதி 3 


11. தீர்க்கதரிசன வாழ்க்கை 
௩ தேவனும்‌ உண்மையிலலாத தேசமான இஸ்ரவேலும்‌ அதி 4-14 
A. இஸ்ரவேல்‌ சோரம்போதல்‌ அதி 4-5 
1. இஸ்ரவேலில்‌ அக்கிரமம, ஓழுக்கக்கேடு, கர்த்தரின்‌ வார்த்தையை அசட்டை செய்தல்‌, விக்கிரக 
வழிபாடு போன்ற பாவங்கள்‌ இருந்தன அதி 4 
2. இஸ்ரவேல்‌ கர்த்தரை விட்டு விலகினது: கர்த்தர்‌ இஸ்ரவேலை விட்டூ விலகினார்‌. இஸ்ரவேலில்‌ 
சீரழிவு உண்டாயிற்று அதி 5 


Pastor. Gabriel Thomasra/ ACA Church Avadl 


ஓசியாவின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


B. தனது தற்காலப்‌ பாவங்களுக்காக தணடிக்கப்படும்‌: 


கடைசிநாட்களில்‌ இஸ்ரவேல்‌ (எப்பிராயீம்‌) திரும்பும்‌ அதி 6 


C. இஸ்ரவேல்‌ (எப்பிராயீம்‌) தன்னை நேசிக்கிற தேவனிடத்திற்கு திரும்பினால்‌ தண்டனைக்குத்‌ தப்பும்‌ 
(11:8) அதி 7-12 

1. இஸ்ரவேல்‌ (பேதையான புறா) எகிப்தியரிடத்திற்கும்‌, அசீரியரிடத்திற்கும்‌ திரும்புகிறது அதி 7 

2. இஸ்ரவேல்‌ பாவம்செய்ய பொன்‌ கன்றுகுட்டிகளிடத்திற்கும்‌, அதன்‌ பலிபீடங்களிடத்திற்கும்‌ திரும்புகிறது 
அதி 8 

3. இஸ்ரவேல்‌ (பின்வாங்கும்‌ கிடாரி) தேசத்தின்‌ செழிப்பிற்கு திரும்புகிறது. தேசத்திலிருந்து 
துரத்திவிடப்படும்‌ அதி 9-10 

4. இஸ்ரவேல்‌ தேவனை விட்டுத்‌ திரும்பினது- அது தண்டிக்கப்படும்‌. தேவன்‌ அதை கைவிடமாட்டார்‌ அதி 
11-12 


D. இஸ்ரவேல்‌ (எப்பிராயிம்‌) கடைசிநாட்களில்‌ விக்கிரகங்களை விட்டூ கர்த்தரிடமாய்‌ திரும்பும்‌ அதி 13,14 
1. இஸ்ரவேல்‌ தற்போது தண்டிக்கப்படும்‌ அதி 13 
2. இஸ்ரவேல்‌ எதிர்காலத்தில்‌ இரட்சிக்கப்படும்‌ அதி 14 


Pastor. Gabriel Thomasraj RTS EEA வ க EE ACC chav 


/ 

A 1A ரீ கி 4 

INCA AES IWC 
க 7 | கூ | ந T peng 
1912065512. 


_ CHALLENGE - 


யோவேல்‌ 


காத்தருடைய நாள 


புத்தகத்தை ஆக்கியோன்‌ 


* யோவேல்‌ என்ற பெயரின்‌ அர்த்தம்‌ “தேவனே கர்த்தர்‌” 

* யோவேலின்‌ தகப்பன்‌ பெத்துவேல்‌ (அவனைக்‌ குறித்து வேறு தகவல்‌ இல்லை) என்பதை தவிர 
யோவேல்‌ குறித்து வேறு தகவல்‌ இல்லை. 

* அவன யூதாவை சோந்தவன 

* எருசலேமைக்‌ குறித்து பேசியிருப்பதால்‌ அவன்‌ எருசலேமை சேர்ந்தவனாயிருக்கலாம்‌. 

* யோவேலைக்‌ குறித்து புதிய ஏற்பாட்டில்‌ மாத்திரமே ஒரு முறை மேற்கோள்‌ காட்டப்படுகிறது (அப்‌ 
2:16-21) 


* அதிகாரங்கள்‌ 3 


* வசனங்கள்‌ 73 


Pastor. Gabriel [வொ வ/ | | I | ACA Church Avadll 


வரலாற்றில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ இடம்‌ 


ஈ மற்றைய தீர்க்கதரிசிகளைப்போல தான்‌ எந்தக்காலத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறேன்‌ என்பதை யோவேல்‌ 
தெரியப்படுத்தவில்லை. 

* அவனது தீர்க்கதரிசன ஊழியம்‌ எந்த ராஜாவின்‌ காலத்தில்‌ நடக்கிறது என்பதை தெரியப்படுத்தவில்லை. 

* அவ்வாறு அவன்‌ தெரியப்படுத்தாததற்கு யூதாவில்‌ ஒரே ஒரு ராணியாக இருந்து கிமு 835ல்‌ ஆட்சிசெய்த 
அத்தாலியாளின்‌ நாட்களில்‌ அவன்‌ ஊழியம்‌ செய்ததுதான்‌ காரணம்‌ என்று வாதம்‌ வலுவாக 
(மன்வைக்கப்படுகிறது. 

* யோவாஸ்‌ அவனது எழு வயதில்‌ ராஜாவானபோது இருந்த அரசாங்கம்‌ முதியோர்களாலும்‌. ஆசாரியர்களாலும்‌ 
நடத்தப்பட்டிருந்தது. யோவேல்‌ அவர்களை விளித்து தீர்க்கதரிசனம்‌ உரைத்தகை சுட்டிக்காட்டி இந்த வாதத்தை 
வலுவூட்டுகிறார்கள்‌. (1:2, 2:16, 1:9, 1:13, 2:17) 

* அத்தாலியாளின்‌ மரணத்திற்கு பின்பு பேரனான சிறுவன்‌ யோவாஸ்‌ பதவிக்கு வந்தான்‌. 

* யோவாஸ்‌ சிறுவனாயிருந்ததினால்‌ அவன்‌ பெரியவனாகும்‌ வரையில்‌ ஆசாரியனான யோய்தா ஆட்சியை 
கவனித்துக்கொண்டான்‌. 

இந்த காலகட்டத்தில்‌ யோவேல்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்திருந்ததால்‌ எந்த ராஜாவின்‌ பெயரும்‌ 
குறிப்பிடப்படவில்லை. 

ஈ இவற்றை கருத்தில்கொண்டு பார்க்கும்போது சுமாராக கிமு 835ம்‌ ஆண்டிலோ அல்லது அதற்கு மிகவும்‌ 
அண்மித்த காலத்திலோ யோவேல்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்திருக்க வேண்டும்‌. இது தீர்க்கதரிகளில்‌ இவரை 
முன்னோடியாக கருத இடமண்டாக்குகிறது. எலிசா இவரது சமகாலத்தவர்‌. 


பப... அ த்‌ வபபக்‌ ACA Church Avadli 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 


யூதாவின்‌ குடிகளையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ தேசத்தின்‌ பேரழிவின்‌ காலத்தில்‌ புலம்பலோடும்‌, 
அழுகையோடும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்புங்கள்‌ என்று யோவேல்‌ அழைக்கிறார்‌. 

௩ வெட்டுக்கிளிகள்‌ திராட்சை செடிகளையும்‌ (1:5,7,12) தானிய விளைச்சலையும்‌ அழித்துப்போட்டன (1:10) 
இதனால்‌ ஆலயத்தில்‌ பலிசெலுத்தப்பட முடியாமல்‌ போய்விடுமோ என்ற அச்சம்‌ உண்டானது (1:9,13,16) 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ மூன்று நோக்கங்கள்‌ 

1. யூதாவின்‌ மேலும்‌ மற்ற தேசங்கள்‌ மேலும்‌ கர்த்தருடைய நாளில்‌ வரவிருக்கும்‌ கடுமையான தண்டனையைக்‌ 
குறித்து எச்சரித்தல்‌. 

2. யூதாவை தனது பாவங்களைவிட்டு மனந்திரும்ப அழைப்பது. 

3. தேசத்தின்‌ மேல்‌ மறுசீரமைப்பின்‌ காலம்‌ வரும்‌ எனபதை அறிவிப்பது. 


இஸ்ரவேலின்‌ பாவங்கள்‌ இன்னதென்று குறிப்பாக சொல்லப்படவில்லை. ஆனாலும்‌ நடந்த சம்பவங்களின்‌ 
விளைவுகள்‌ பாவங்கள்‌ இருந்தன என்பதை காண்பிக்கின்றன. 


% 


38 


தேவன்‌ ஒருநாளில்‌ எல்லா தீமைகளையும்‌ அகற்றி புதிய சிருஷ்டிப்பை உருவாக்குவார்‌. 
ஆனால்‌ இந்த அழிவின்‌ மத்தியிலும்‌ அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கான முடிவில்லாத பாதுகாப்பை அவர்‌ 
அருளுவார்‌. 


% 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


உணமையான மனந்திரும்புதல்‌ 2:12-13 


அ) உண்மையான மனந்திரும்புதல்‌ என்பது தேவனிடத்திற்கு திரும்புதல்‌, அதாவது நமது 
பாவங்களைவிட்டூ திரும்புதல்‌. 

ஆ) உணமையான மனந்திரும்புதல்‌ என்பது முழு இருதயத்தோடும்‌ செய்யப்படுவது, அதாவது 
தேவனிடத்தில்‌ நம்மை ஒப்பவிக்க நாம்‌ செய்யவேண்டிய யாவற்றையும்‌ செய்வது. 

உங்கள்‌ வஸ்திரங்களையலல, உங்கள்‌ இருதயங்களைக்‌ கிழித்து, 

தங்கள்‌ துக்கத்தை வெளிப்படுத்த யூதர்கள்‌ வஸ்திரத்தை கிழிப்பது வழக்கம்‌. ஆனால்‌ இருதயத்தை 
கிழிக்காமல்‌ வஸ்திரத்தை கிழிக்க முடியும்‌. 

இ) உண்மையான மனந்திரும்புதல்‌ என்பது செய்கையுடனும்‌ (உபவாசத்தோடு) உணர்வுடனும்‌ 
(அழுகையோடும்‌. புலம்பலோடும்‌) இருக்க வேண்டும்‌. எல்லா மனந்திரும்புதலிலும்‌ உபவாசமும்‌, 
அழுகையும்‌ இராவிட்டாலும்‌, செய்கையும்‌ உணர்வும்‌ இல்லாதிருக்குமானால்‌ அது உண்மையான 
மனந்திரும்புதலாக இருப்பதில்லை. 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. கர்த்தருடைய நாளின்‌ அனுபவம்‌ 

வரலாற்றில்‌ (1:1-20) 

* செய்தியின்‌ மூலம்‌ 1:1 

* அழிவைக்‌ குறித்து சிந்திக்க கட்டளை கொடுக்கப்பட்டள்ளது 1:2-4 
* அழிவின்‌ பூரணம்‌ 1:5-12 

* அழிவின்‌ பின்னணியில்‌ மனந்திரும்ப அழைப்பு 1:13-20 


2. கர்த்தருடைய நாளின்‌ விளக்கம்‌ 
பாரம்பரியம்‌ (2:1-17) 

* எக்காளத்தை ஊது 2:1 

* இராணுவ படையெடுப்பு 2:2-11 

* அறிவுரையும்‌, மனந்திரும்புதலும்‌ 2:12-12 


3. கர்த்தருடைய நாளின்‌ விபரிப்பு 
கடைசிக்காலம்‌ (2:18-3:21) 

உ அறிமுகம்‌ 2:18-20 

* பொருளாதார மறுசீரமைப்பு 2:21-27 
* ஆவிக்குரிய மறுசீரமைப்பு 2:28-32 
ஈ தேசிய மறுசீரமைப்பு 3:1-21 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadl 


ஆமோஸ 


நதி செய்யுங்கள்‌ 


தீ 7 
A ௮ 


77 


< 


ர்‌ த்‌ க க த - f ஆ J Ay ( 
LNA AES LIU 


11: bie -( Q (82 LV ' 
_ CHALLENGE - 


புத்தகத்தை ஆக்கியோன்‌ 


௩. தீர்க்கதரிசியான ஆமோஸ்‌ எருசலேமிலிருந்து சுமார்‌ பத்து மைல்கள்‌ தெற்கில்‌ உள்ள 
தெக்கோவா என்னும்‌ சிற்றூரில்‌ மேய்பர்களிடையே வாழ்ந்தவன்‌. 1:1 

* ஆமோஸ்‌ தான்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற குடும்பத்திலிருந்து வரவில்லை என்பதையும்‌, தன்னை 
ஒரு தீர்க்கதரிசியாக கருதிக்கொள்ளவில்லை என்பதையும்‌ தனது தீர்க்கதரிசனத்தில்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 

* மாறாக காட்டத்தி மரங்களை வளர்ப்பதும்‌, மந்தை மேய்ப்பதுமே தனது தொழில்‌ என்று 
குறிப்பிடுகிறார்‌. (7:14-15) 

ஈ மக்களின்‌ எளிமையான வாழ்க்கையோடு ஆமோஸிற்கு இருந்த தொடர்பு அவரது 
தர்க்கதரிசனங்களின்‌ மையமாக மாறியது. ஒடூக்கப்பட்டவர்‌ குறித்தும்‌ குரலற்றவர்கள்‌ குறித்த 
அவரது இருதயத்தின்‌ பாரம்‌ தீர்க்கதரிசனங்களில்‌ வெளிப்பட்டது. 


* அதிகாரங்கள்‌ 9 


* வசனங்கள்‌ 146 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


வரலாற்றில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ இடம்‌ 


* இஸ்ரவேலில்‌ இருந்த ஓசியாவோடும்‌, யூதாவிலிருந்த ஏசாயா, மீகாவோடும்‌ சமகாலத்தில்‌ 
வாழந்தவன்‌. 

* ஆமோஸ்‌ “பூமிஅதிர்ச்சி உண்டாக இரண்டு வருஷத்துக்கு முன்னே,” தீர்க்கதரிசனமுரைத்தவன்‌ 1:1 

* இந்தப்‌ பூமிஅதிர்ச்சி மிகப்‌ பிரமாண்டமானதாக இருந்ததினால்‌ இதைக்குறித்து சகரியா இது 
சம்பவவித்து 200 அண்டுகளுக்கு பின்பாக உசியாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ நடந்ததாக குறிப்பிடுகிறார்‌. 
(சகரியா 14:5) 

* ஆமோஸ்‌ யூதாவாகிய தெற்கு இராஜ்யத்திலிருந்து வந்திருந்தாலும்‌, இஸ்ரவேலாகிய 


வடக்கு இராஜ்யத்திற்கு எதிராகவும்‌ சுற்றியிருந்த தேசங்களுக்கு எதிராகவும்‌ அவரது தீர்க்கதாசனம்‌ 
அமைந்திருந்தது (7:12). இதனால்‌ சுயபெருமைகொண்டிருந்த இஸ்ரவேலர்களின்‌ எதிர்ப்பை சந்திக்க 


வேண்டியிருந்தது. 


Pastor. Gabriel Thomasral | | ACA Church Avadll 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 

* ஆமோஸ்‌ தேவனை உலகத்தை ஆளுகிறவராக காண்பித்து எல்லா தேசங்களும்‌ அவருக்கு கணப்கொப்புவிக்க 
வேண்டும்‌ என்பதை வலயுறுத்துகிறார்‌. 

* எந்த அளவிற்கு தேசம்‌ இதை அறிந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அதன்‌ செயற்பாடுகளும்‌ இருக்கவேண்டும்‌. 
பொதுவாக எல்லா தீர்க்தரிசிகளும்‌ அவர்களது தீர்க்கதரிசனங்களில்‌ இஸ்ரவேலுக்கும்‌, யூதாவுக்கும்‌ மீட்பு மற்றும்‌ 
மறுசீரமைப்பை குறித்தே பெரிதும்‌ பேசியிருக்கையில்‌ ஆமோஸ்‌ இந்த ஆறுதல்‌ அளிக்கும்‌ காரியத்திற்கு இறுதி 
ஐந்து வசனங்களை மாத்திரமே ஒதுக்குகிறார்‌. 

* அதற்கு முன்பாக ஆமோஸிடம்‌ இருந்து புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நல்ல வசதியான நிலையில்‌ 
வாழ்ந்திருந்த இஸ்ரவேலின்‌ குடிகளுக்கு எதிராகவே இருந்தது. இவர்கள்‌ தங்கள்‌ அயலகத்தார்‌ குறித்து 
கவலையற்றவர்களும்‌, மற்றவர்களின்‌ நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொண்டவர்களும்‌, 
தங்களைக்‌ குறித்து மாத்திரமே கரிசனையுடையவர்களுமாயிருந்தார்கள்‌. 

* மற்ற எந்த வேதபுத்தகத்தை காட்டிலும்‌ ஆமோஸின்‌ புத்தகம்‌ தேவனுடைய ஜனங்கள்‌ மற்றவர்களை தவறாய்‌ 
நடத்துவதை குறித்து கணக்கொப்புவிக்க வேண்டும்‌ என்பதை வலிமையாய்‌ எடுத்துரைக்கிறது. 

நீதியைக்‌ குறித்து தேவனின்‌ எண்ணத்தை ஜனங்கள்‌ பிரதிபலிக்க தவறியதை மீண்டும்‌ மீண்டும்‌ சுட்டிக்காட்டுகிறது. 
தேவையுள்ள ஜனங்களை விற்றுப்போட்டார்கள்‌, நாதியற்ற ஜனங்களின்‌ இயலாமையை தங்களுக்கு 
சாதகமாக்கினார்கள்‌, ஏழைகளை ஓடூக்கினார்கள்‌, ஆண்கள்‌ பெண்களை ஒழுக்கக்கேடான செய்கைகளுக்கு 
பயன்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. (2:6-8,3:10, 4:1,5:11-12,8:4-6) 

* தங்கள்‌ பொருளாதார வெற்றியினால்‌ மமதைகொண்டூ தங்கள்‌ வருமானத்தை பலப்படுத்திக்கொள்ள முனைந்து 
ஒருவருக்காக ஓருவர்‌ கரிசனைகொள்ள வேண்டும்‌ என்பதை மறந்தார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ அபயக்‌ ப ACA Church Avadli 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 

]. சுற்றியுள்ள தேசங்கள்‌ மீதான தண்டனை 1:1-2:3 

A. அறிமுகம்‌ 1:1-2 

B. கொடூரத்திற்காக சீரியாவிற்கு தண்டனை 1:3-5 

C. அடிமைகளை உருவாக்கியதற்காக பெலிஸ்தியாவிற்கு தண்டனை 1:3-5 
D. ஒப்பந்தத்தை மீறி அடிமைகளை விற்றதால்‌ தீருவிற்கு தண்டனை 1:9-10 
E. பழிவாங்கும்‌ ஆவியை கொண்டிருந்த ஏதோமிற்கு தண்டனை 1:11-12 

[. வன்முறை குற்றங்களுக்காக அம்மோனுக்கு தண்டனை 1:13-15 


(7. அநீதியான செய்கைளுக்காக மோவாபிற்கு தண்டனை 2:1-3 


11. யூதா, இஸ்ரவேல்‌ மீதான தண்டனை 2:4-6:14 

A. நியாயப்பிரமாணத்தை அசட்டை செய்ததற்காக யூதாவிற்கு தண்டனை 2:4,5 

B. ஒழுக்கக்கேட்டுக்காகவும்‌, தேவநிந்தனைக்காகவும்‌ இஸ்ரவேலுக்கு தண்டனை 2:6-16 

C. இஸ்ரவேலின்‌ எல்லா வீட்டின்‌ மேலும்‌ (12 கோத்திரங்கள்‌) மீதும்‌ தேவன்‌ குற்றஞ்சாட்டுகிறார்‌. அதி 3 


(நல்ல வசதியான நிலையில்‌ இருக்கும்போது பொறுப்புக்களும்‌ உண்டு. ஆசீர்வாதம்‌ பெருகும்‌ அளவிற்கு தண்டனையும்‌ 
பெருகும்‌) 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadl 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


111. எதிர்காலம்‌ குறித்த தரிசனங்கள்‌ அதி 7-9 

A. வெட்டுக்கிளிகளின்‌ தரிசனம்‌ 7:1-13 

B. அக்கினி தரிசனம்‌ 7:4-6 

C. தூக்குநூல்‌ தரிசனம்‌ 7:7-9 

D. வரலாற்று இடைவேளை 7:10-17 

(தீர்க்கதரிசியின்‌ தனிப்பட்ட அனுபவம்‌) 

E. கோடைகால பழங்கள்‌ குறித்த தரிசனம்‌ அதி 8 

F. உலகமெங்கும்‌ சிதறடித்தல்‌ குறித்த தரிசனம்‌ 9:1-10 

ப. உலகமெங்கும்‌ மீண்டும்‌ சேர்த்தலும்‌, இராஜ்யத்தின்‌ மறுசீரமைப்பும்‌ குறித்த தரிசனம்‌ 9:11-15 


Pastor. Gabriel Thomasra/ | = | ACA Church Avadl 


2 
7 . ததி ம அர 74 டி “து 7A 
TASES A SIZES 


LIAO AAYS 
_CHALLENGE— 


ஒபதியா 


ஏதோமின்‌ மீதான தண்டனை 


புத்தகத்தை ஆக்கியோன்‌ 


* ஓபதியா என்றால்‌ “தேவனின்‌ அடிமை” என்று அர்த்தம்‌ 

* ஓபதியா என்ற பெயரைத்‌ தவிர இவனைப்பற்றி வேறு தகவல்கள்‌ தரப்படவில்லை. 

வேதாகமத்தில்‌ 13 ஒபதியாக்கள்‌ இருக்கிறார்கள்‌ இவர்களில்‌ ஒருவர்‌ இதை எழுதியிருக்கலாம்‌. 

* ஆகாபின்‌ தளபதிகளில்‌ ஒருவனாயிருந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கெபியில்‌ ஒளித்து வைத்த 
ஓபதியா (1இரா 18:3) 

* யூதாவின்‌ பட்டணங்களில்‌ நியாயப்பிரமாணத்தை கற்பிக்க யூதாவின்‌ ராஜாவான யோசபாத்தினால்‌ 
அனுப்பிவைக்கப்பட்ட ஒபதியா (நாளா 17:7) 

* யூதாவின்‌ ராஜாவான யோசியாவின்‌ காலத்தில்‌ ஆலயத்தை பழுது பார்க்கையில்‌ 
மேற்பார்வையாளனாயிருந்து உதவிய ஒபதியா நோளா 34:12) 

* நெகேமியாவின்‌ நாட்களில்‌ ஆசாரியனாக இருந்த ஒபதியா (நெகே 10:5) 

௩ ஒபதியா பழைய ஏற்பாட்டின்‌ மிகச்சிறிய புத்தகம்‌. 

* இது ஏதோமுக்கு எதிரான தீர்க்கதரிசன புத்தகம்‌. 


* அதிகாரம்‌ 1 
* வசனங்கள்‌ 21 


Pastor. Gabriel Thomasraj ~~~ அ த்‌ வபபக்‌ ப ACA Church Avadli 


 ஏதோமின்‌ பின்னணி 

ஈ ஓபதியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதற்குக்‌ காரணம்‌ அது யூதாவைக்‌ குறித்தோ அல்லது இஸரவேலைக்‌ 
குறித்தோ தீர்க்கதரிசனம்‌ உரைக்காமல்‌ ஏதோம்‌ தேசத்தின்‌ பாவங்களையும்‌ அதன்‌ மீது வரவிருக்கும்‌ 
தண்டனையைக்குறித்துமே பேசுகிறது. 

ஈ எதோமியர்கள்‌ ஈசாக்கு ரெபேக்காள்‌ ஆகியோரின்‌ குமாரனும்‌ யாக்கோபின்‌ சகோதரனுமான ஏசாவின்‌ சந்ததியார்‌ (ஆதி 
25:19-34). ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட புனைபெயர்‌ “ஏதோம்‌”. ஏதோம்‌ என்றால்‌ சிவந்த என்று பொருள்‌. ஒருவேளை அவன்‌ 
சிவந்த ரோமம்‌ உள்ளவனாயிருந்ததினால்‌ அந்தப்பெயர்‌ வந்திருக்கலாம்‌. 

இறுதியாக ஏசா சேயீர்‌ மலைநாட்டில்‌ குடியேறினான்‌. ஓரியர்கள்‌ என்று அமைக்கப்பட்டவர்களோடு இவனது சந்ததி கலந்தது. 
(ஆதி 36:8-46) 

ஈ ஏசா தனது சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம்‌ பண்ணினான்‌. 

* சேஷ்டபுத்திர பாகத்தை கொண்டிருக்கிறவன்‌ தேவனோடு தொடர்பிலிருக்கி றவன்‌, அவனே அந்தக்‌ குடூப்பத்தின்‌ ஆசாரியன்‌, 
அவனோடு தேவனுடைய உடன்படிக்கை இருந்தது, தேவனோடு ஜக்கியமாயிருக்கிறவன்‌. 

* ஏசா சொன்னதின்‌ உண்மையான பொருள்‌ என்னவெனில்‌ “தேவனோடு ஜக்கியமாயிருப்பதை காட்டிலும்‌ ஒரு கோப்பை கூழே 
எனக்கு வேண்டும்‌”. 

* நான்‌ உங்களைச்‌ சிநேகித்தேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; அதற்கு நங்கள்‌: எங்களை எப்படிச்‌ சிநேகித்தீர்‌ என்கிறீர்கள்‌; 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: ஏசா யாக்கோபுக்குச்‌ சகோதரன்‌ அல்லவோ? ஆகிலும்‌ யாக்கோபை நான்‌ சிநேகித்தேன்‌. ஏசாவையோ 
நான்‌ வெறுத்தேன்‌; மல்கியா 1:2-3 

ஈ* யாக்கோபை நான்‌ சிநேகித்தேன்‌. ஏசாவையோ நான்‌ வெறுத்தேன்‌; என்று தேவன்‌ சொன்னது நமக்கு 
அதிர்ச்சியாக இருக்கிறதல்லவா? 

* அதற்கான விளக்கம்‌ ஓபதியாவின்‌ புத்தகத்தில்‌ இருக்கிறது. 


Pastor. Gabriel Thomasraj 22 as அபத A EE lls ANE] 


ஏதோமின்‌ பின்னணி 


38 


எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்‌ வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பிற்கு செல்லுகையில்‌ எதோமியரின்‌ 
நாட்டை கடந்துபோக முயன்றபோது அதற்கு அனுமதிக்கவில்லை. (எண்‌ 20:14-21) 


ஏதோமியர்‌ சவுலுக்கு எதிர்த்து நின்றார்கள்‌ தாவீதும்‌, சாலொமோனும்‌ அவர்களை வெற்றிகொண்டார்கள்‌ 
(சாமு 14:47, 2சாமு 8:14, 1இரா 9:26) 

யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தின்‌ காலத்தில்‌ யூதாவின்‌ மீது தாக்குதல்‌ தொடுக்க வந்த 
மோவாபியரோடும்‌, அம்மோனியரோடும்‌ ஏதோமியரும்‌ சேர்ந்துகொண்டு வந்தபோதும்‌ தேவன்‌ யூதாவிற்காக 
யுத்தம்‌ செய்து அவர்களை தோற்கடித்தார்‌ நோளா20:1-27 துதியினால்‌ ஜெயித்த பிரபலமான யுத்தம்‌) 
ஏதோமியர்‌ யூதாவின்‌ ராஜாவான யோராமிற்கு எதிராக கலகம்செய்து வெற்றிபெற்றார்கள்‌ (2இரா 8:16-22) 
யூதாவின்‌ ராஜாவான அமத்சியா அவர்களை அடக்கி மறுபடியும்‌ அவனது ஆளுகைக்குள்‌ கொண்டு 
வந்தான்‌ (2இரா 14:9-11) 

ஏதோமியர்‌ மீண்டும்‌ யூதாவின்‌ ராஜாவான ஆகாஸின்‌ நாட்களில்‌ தாக்குதல்‌ நடத்தினார்கள்‌ (நாளா 28:17) 
நூற்றாண்டுகள்‌ கழித்து ராஜாவான பெரிய ஏரோது ஒரு ஏதோமியன்‌ (லூக்‌ 1:5) 

ஒபதியா தீர்க்கதரிசனம்‌ உரைத்ததாவது 

* ஏதோம்‌ “ந முற்றிலும்‌ சங்கரிக்கப்பட்டூுப்போவாய்‌” 

ஈ ஏசாவின்‌ வம்சத்தில்‌ மீதியிராதபடி பட்சிக்கப்படுவார்கள்‌; 

கிபி 70ம்‌ ஆண்டின்‌ அழிவோடு அவர்கள்‌ வரலாற்றிலிருந்து ! மறைந்து போனார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj I | - ACA Church Avadi 


ஏதோமின்‌ பெருமை 


1. ஏதோமியர்கள்‌ தங்கள்‌ இயற்கை பாதுகாப்பை குறித்து பெருமையுள்ளவர்களாய்‌ இருந்தார்கள்‌. 

ஒரு காலத்தில்‌ ஏதோமியரின்‌ தலைநகராக இருந்த சீலா என்று அறியப்பட்ட புராதன நகரமான பெட்ரா இயற்கையாக 
மிகப்பாதுகாப்பான இடம்‌. 

இந்த நகரம்‌ பாறைகளுக்கிடையே குடைந்து உருவாக்கப்பட்டிருந்தது. இதற்கு செல்ல ஒரு மைல்‌ நீளமான ஓடூங்கிய பள்ளத்தாக்கு 
பாதை மாத்திரமே உண்டு. 

இந்த பள்ளத்தாக்கு பாதையின்‌ முடிவில்‌ கற்பாறைகளில்‌ குடைந்து உருவாக்கப்பட்ட அழகிய நகரம்‌ இருந்தது. 
ஒரு இராணுவதினாலும்‌ அழிக்கவே முடியாது என்று தோன்றியது. 


2. ஏதோமியர்கள்‌ தங்கள்‌ ஞானத்தை குறித்து பெருமையுள்ளவர்களாய்‌ இருந்தார்கள்‌. 

* ஏதோமின்‌ மனிதர்கள்‌ குறிப்பாக தேமான்‌ நகரத்தார்‌ அவர்களது ஞானத்திற்கு புகழ்பெற்றவர்களாயிருந்தார்கள்‌. 

* கிழக்கத்திபுத்திரர்‌ என்று பழைய ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்பட்டவர்கள்‌ ஏதோமியர்களே. 

* கிழக்கத்திபுத்திரரின்‌ ஞானம்‌ குறித்து 1இரா 4:30ல்‌ காணலாம்‌. 

௩ எரேமியா 49:7ல்‌ தேமானிலே இனி ஞானமில்லையோ? ஆலோசனை விவேகிகளைவிட்டு அழிந்ததோ? அவர்களுடைய ஞானம்‌ 
கெட்டூப்போயிற்றோ? 


3. ஏதோமியர்கள்‌ தங்கள்‌ கூட்டுச்‌ சேர்ந்திருக்கிறவர்களை குறித்து பெருமை யுள்ளவர்களாய்‌ இருந்தார்கள்‌. அந்தக்‌ கூட்டணியின்மேல்‌ 
நம்பிக்கை வைத்தார்கள்‌. 
* அவர்களோடு சமாதானமாயிருந்த மனிதர்கள்‌ 1:7 
* அவர்கள்‌ கூட்டுச்சோந்திருக்கிறதினால்‌ பலம்‌ மிக்கவர்களாயிருக்கிறார்கள்‌ என்று நம்பி அந்தப்பலத்தினால்‌ 
பெருமையுள்வர்களாயிருந்தார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra/ I | | ACA Church Avadl 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. ஏதோம்‌ - அதன்‌ அழிவு 1-16 
A. ஏதோமிற்கு எதிரான குற்றச்சாட்டு 1-9 
B. ஏதோமின்‌ குற்றம்‌ 10-14 
C. ஏதோமின்‌ அழிவு 15-16 

11. இஸ்ரவேல்‌ - அதன்‌ மறுசீரமைப்பு 17-21 
A. இஸ்ரவேலின்‌ நிலை வச 17 
B. இஸரவேலுக்கான அழைப்பு வச 18 
C. எல்லாவற்றின்‌ நிறைவு வச 19-21 
(ராஜ்யம்‌ கர்த்தருடையதாய்‌ இருக்கும்‌) 


Pastor. Gabriel [வொ வ/ | ACA Church Avadll 


யோனா 
சர்வ ஊனத்திற்குமான தேவனின்‌ அன்பு 


இந்தப்‌ புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 


* யோனா என்ற பெயரின்‌ அர்த்தம்‌ “புறா” 

இவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ தொலைதூரத்தில்‌ ஒரு மூலையில்‌ உள்ள கலிலேயாவின்‌ காத்தேபர்‌ ஊரைச்‌ 
சேர்ந்தவன்‌. இந்தப்பகுதி செபுலோன்‌ கோத்திரத்திற்குரியது. 

ஈ 2இரா14:25ல இவன்‌ 2வது யெரோபெயாம்‌ ஆண்ட கிமு 785ம்‌ ஆண்டுகளில்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌ 
என்று சொல்லப்படுகிறது. 

* ஆச்சாரமான யூதர்கள்‌ பெரிய பாவநிவாரண நாளில்‌ (யோம்‌ கிப்பூர்‌ யோனாவின்‌ புத்தகத்தை 
வாசிப்பார்கள்‌. 

* இஸ்ரவேலுக்கான தீர்க்கதரிசனம்‌ இதில்‌ இல்லை. 

* இதை எழுதின யோனாவுக்கு நேர்ந்த அனுபவத்தின்‌ பதிவே இந்தப்‌ புத்தகம்‌. 

* இயேசு தமது ஊழியத்தின்‌ காலத்தில்‌ குறிப்பிட்ட எழுதப்பட்ட தீர்க்கதரிசி களில்‌ யோனாவும்‌ ஒருவன்‌ 
(மற்றையவர்கள்‌ -ஏசாயா, தானியேல்‌, சகரியா) 


* அதிகாரங்கள்‌ 4 
* வசனங்கள்‌ 48 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


யோனாவின்‌ பின்னணி குறித்து 


3 


அசீரிய இராஜ்யத்தின்‌ தலைநகரான நினிவேயின்‌ அக்கிரமங்களுக்கு எதிராக பிரசங்கம்‌ செய்ய தேவன்‌ யோனாவுக்கு 
கட்டளையிட்டார்‌ (1:1-2). ஆனாலும்‌ அவன்‌ அதை செய்யாமல்‌ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடினான்‌ (1:10). 
நினிவேக்கும்‌ தர்ஷசுக்கும்மான தூரம்‌ மகா பெரியது. நினிவே டைகிரிஸ்‌ நதியின்‌ கிழக்கில்‌ அமைந்துள்ள பட்டணம்‌. 
தற்கால ஈராக்‌. 

யோனாவின்‌ சொந்த ஊரிலிருந்து 500 மைல்கள்‌ கிழக்கில்‌ இருந்தது நினிவே. 

தர்ஷசோ காத்தேபரிலிருந்து மேற்காக இருந்தது. தர்ஷஸ்‌ இஸ்ரவேலுக்கு 2500 மைல்கள்‌ தொலைவில்‌ நினிவேக்கு 
எதிர்திசையில்‌ இருந்தது. யோனாவுக்கு இருந்த தொலைக்கோடியான இடமாயிருந்தது. 

யோனா தனக்கும்‌ அசீரியாகளுக்குமிடையில்‌ மிக அதிக தூரமிருக்க விரும்பினான்‌. 


அசீரியர்கள்‌ கொடுமையானவர்கள்‌ 


% 


அவர்கள்‌ கைதிகளை சித்திரவதை செய்வதற்கு பேர்போனவர்கள்‌. அவர்கள்‌ எதிரி ஒருவனை பிடித்தால்‌ அவனை 
பாலைவனத்தின்‌ மணலில்‌ அவனது கழுத்துவரை புதைத்து தோலினால்‌ செய்யப்பட்ட வாரினால்‌ அவனது 

நாக்கை இழுத்து வெளியேவிட்டு எச்சில்கூட விழுங்காதபடி செய்து பாலைவன வெய்யிலில்‌ சாகும்படி விட்டூவிடுவார்கள்‌. 
அசீரியர்கள்‌ படையெடுக்கும்போது படைவீரர்களின்‌ குடும்பங்களும்‌ அவர்களோடு செல்லும்‌. அவர்கள்‌ ஒரு 

நகரத்தில்‌ இறங்கும்போது வெட்டுக்கிளிகள்‌ மூடியதுபோல இருக்கும்‌. அவர்களது கொடுங்கையில்‌ விழுவதைப்‌ 
பார்க்கிலும்‌ தற்கொலை செய்துகொண்டு சாவது மேல்‌ என்று நகரங்கள்‌ பல அவ்வாறு செய்துகொண்டதாக வரலாறு 
கூறுகிறது. 

அசீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ மீது பலமுறை தாக்குதல்‌ நடத்தியிருந்ததால்‌ யோனா அவர்களின்‌ கொடுமைசெயல்களை 
கண்களால்‌ நேரடியாக பார்த்திருக்ககூடும்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


யோனாவில்‌ காணப்படும்‌ 6 புதிய ஏற்பாட்டு படிப்பினைகள்‌ 


1. உயிர்த்தெழுதல்‌ 

* உயிர்த்தெழுதலை இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகம்‌ முன்மொழிகிறது. 

௩ பொல்லாத விபசாரச்‌ சந்ததியார்‌ அடையாளத்தைத்‌ தேடினபோது இயேசு அவர்களுக்கான பதிலில்‌ 
யோனாவின்‌ புத்தகத்தின்‌ நிகழ்வை குறிப்பிடுகிறார்‌.(மத்‌ 12:38-40) 


2. இரட்சிப்பு கிரியைகளினால்‌ வருவதல்ல 
* இரட்சிப்பு விசுவாசத்தால்‌ வருகிறது, அது மனந்வருந்துதலுக்கு நேராய்‌ நடத்துகிறது. 
* மிக முக்கியமான அறிக்கை 2:9ல்‌ உள்ளது. “இரட்சிப்பு கர்த்தருடையது” 


3. தேவனின்‌ கிருபைனக்கான நோக்கம்‌ விரக்திக்குரியதல்ல 
ஈ இந்தப்‌ புத்தகம்‌ தேவனுடைய இரட்சிப்பின்‌ செய்தியை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு 
அதை அறிவிக்கிற அவருடைய உறுதியான தீர்மானத்தை காண்பிக்கிறது. 


Pastor. Gabriel [௦257௮/ ACA Church Avadli 


யோனாவில்‌ காணப்படும்‌ 6 புதிய ஏற்பாட்டு படிப்பினைகள்‌ 


4. உண்மையில்லாமல்‌ இருத்தலை தேவன்‌ விட்டுவிடுகிறவரல்ல. 

* தேவன்‌ சொன்னதை யோனா முதல முறை செய்யாதபோது, தேவன்‌ அவன வேண்டாம்‌ என்று 
விட்டுவிடவில்லை. 

ஈ 3:1ல்‌ இரண்டாந்தரம்‌ கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, என்பது ஊக்கமளிக்ககூடிய 
வசனம்‌. 


5. கர்த்தர்‌ நல்லவரும்‌ கிருபையுள்ளவருமாய்‌ இருக்கிறார்‌ (4:2) 
* பழைய ஏற்பாடு தேவனின்‌ கோபக்கினையையும்‌, புதிய ஏற்பாடு அவரது அன்பையும்‌ 
வின்படூத்துகிறது என்ற சொல்லுவது முற்றிலும்‌ தவறானது. 


6. தேவன்‌ புறஜாதியாருக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌ 

* ரோமர்‌ 3:29ம்‌ வசனம்‌ இந்த புத்தகத்தின்‌ அடிப்படையில்‌ எழுதப்பட்டது. தேவன்‌ யூதருக்குமாத்திரமா 
தேவன்‌? புறஜாதிகளுக்கும்‌ தேவனல்லவா? ஆம்‌ புறஜாதிகளுக்கும்‌ அவர்‌ தேவன்தான்‌. 

௩ யோனாவின்‌ புத்தகம்‌ நற்செய்திப்பணிக்கான சிறந்த புத்தகம்‌. அது உலக தரிசனத்தை 
கொண்டிருக்கிறது. 


Pastor. Gabriel [௦257௮/ I | | ACA Church Avadli 


யோனாவின்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


யோனா அமைக்கப்பட்ட பணிக்கு செல்லாமல்‌ விலகியோடுதல்‌ அதி1-2 

ஈ யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட பணி அவனது தப்பித்தல்‌ 1:1-3 

* ஆபத்தில்‌ அகப்பட்ட மாலுமிகள்‌ அவர்கள்‌ தெய்வங்களை நோக்கி கதறுதல்‌ 1:4-6 
* யோனாவின்‌ கீழ்ப்படியாமை வெளிச்சத்திற்கு வருதல்‌ 1:7-10 

௩ யோனா தண்டிக்கப்படுதலும்‌ விடுவிக்கப்படுதலும்‌ 1:11-2:1,2:10 

* யோனாவின்‌ நன்றி சொல்லும்‌ ஜெபம்‌ 2:2-9 


யோனா விருப்பின்றி கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுதல்‌ அதி 3-4 

* யோனாவுக்கு மீண்டும்‌ கொடுக்கப்பட்ட பணி 3:1-4 

* ஆபத்தில்‌ அகப்பட்ட நினிவே மக்கள்‌ மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பித்தல்‌ 3:5-9 
௩ நினிவே மக்கள்‌ மனந்திரும்புதல்‌ ஏற்றுக்கொள்ப்பட்டது 3:10-4:4 

* யோனாவின்‌ கோபமும்‌ தேவனின்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 4:5-11 


Pastor. Gabriel Thomasra I | | ACA Church Avadll 


ம்கா 


தேவனின்‌ தண்டனையும்‌ மீட்பும்‌ 


இந்தப்‌ புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 


மீகா என்ற பெயரின்‌ அர்த்தம்‌ “கர்த்தரைப்போல யாருண்டு”. 

மீகா என்பது மீகாவேலுக்கு உள்ள மூலச்சொல்லில்‌ இருந்த வந்தது. 

* மீகா என்று பெயருள்ளவர்கள்‌ பலர்‌ வேதாகமத்தில்‌ இருந்தாலும்‌ மொரேசா ஊரைச்‌ சேர்ந்தவனாக (1:1) 
அடையாளப்படுத்தபடுகிறவன்‌ இவன்தான்‌. இந்த ஊரின்‌ முழுப்‌ பெயர்‌ மோர்ஷேத்காத்‌ (1:14). இது 
எருசலேமிற்கு தென்மேற்க்காக இருபது மைல்கள்‌ தூரத்தில்‌ லாகீஸ்‌ பட்டணத்திற்கு அருகாமையில்‌ 
அமைந்துள்ளது. 

* யூதாவின்‌ ராஜாக்கள்‌ மூவரின்‌ காலத்தில்‌ இவன்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. 

* யோதாம்‌ (கிமு 739-731) - ஆகாஸ்‌ (கிமு 731-715) - எசேக்கியா (கிமு 715-686) 

* மகாவின்‌ சமகாலத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தவர்கள்‌ 
* வடக்கு இராஜ்யத்தில்‌ ஓசியா 
* தெற்கு இராஜ்யத்தில்‌ எருசலேமின்‌ முற்றத்தில்‌ ஏசாயா 

* மீகா யூதாவாகிய தெற்கு இராஜ்யத்திற்கே பிரதானமாக தீர்க்கதரிசனம்‌ உரைத்தாலும்‌ இஸ்ரவேலாகிய 
வடக்கு இராஜ்யத்தின்‌ சமாரியா கவிம்க்கப்பட்டுப்‌ போகும்‌ என்பதை முன்னுரைத்தான்‌ (1:6) 

* மகாவின்‌ தீர்க்கதரிசன ஊழியத்தை கிமு 735 முதல்‌ 710 வரை 25 ஆண்டுகள்‌ நிறைவேற்றினான்‌. 

* அதிகாரங்கள்‌ 7 
* வசனங்கள்‌ 105 


Pastor. Gabriel Thomasra] =: ப ன ACA Church Avadli 


மீகா குறித்து ஒரு பார்வை 


மீகா “நகரத்து தீர்க்கதரிசி” என்று அழைக்கப்பட எல்லாவிதத்திலும்‌ தகுதியானவன்‌ 


முதல்‌ மூன்றில்‌ ஒருபகுதி யூதாவின்‌ பாவங்களை வெளியரங்கமாக்குகின்றது. 

ஈ தேவன்‌ தமது ஜனத்திற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல்‌ செய்வது (3:8) போன்றதுதான்‌ மீகாவின்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சமாரியாவுக்கும்‌, எருசலேமிற்கும்‌ எதிராக அவர்களது பாவங்களை எடுத்துக்காட்டி குற்றஞ்சாட்டுகிறார்‌ (1:2-7). 

௩ ஜனங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தவறான வழிகளுக்கு இட்டுச்சென்றதற்காக ஆட்சியாளர்கள்‌ மீதும்‌, 
ஆசாரியர்கள்‌ மீதும்‌ தவறான தீர்க்கதரிசிகள்‌ மீதும்‌ குற்றஞ்சாட்டப்படுகிறது. 

* அவர்களது செய்கைகளால்‌ எருசலேம்‌ அழிக்கப்படப்போகிறது. 


இரண்டாவது மூன்றில்‌ ஒருபகுதி காத்திருக்கும்‌ தேவனின்‌ தண்டனையை சொல்லுகிறது 
௩ தேவனுடைய தண்டனையை நிறைவேற்ற அசீரியாவும்‌(5:5-6) பாபிலோனும்‌ (4:10) தயாராக இருக்கின்றன. 


இறுதியான மூன்றில்‌ ஒருபகுதி தண்டனைக்குப்‌ பின்பு தேவனிடத்தில்‌ இருந்து வரவிருக்கும்‌ நம்பிக்கையையும்‌, 

மறுசீரமைப்பையும்‌ சொல்லுகிறது 

மீகா வடக்கு, தெற்கு இராஜ்யங்களின்‌ திட்டவட்டமாள பாவங்களை பட்டியலிடுகிறார்‌. 

*ஈ இவற்றில்‌ விக்கிரக வழிபாடு (1:7,5:12-14) நிலங்களை அபகரித்தல்‌ (2:2,9) நிர்வாக தலைமைகளின்‌ சீர்கேடு 
(3:1-3,9-10,7:3) மதத்‌ தலைவர்களின்‌ பித்தலாட்டம்‌ (3:11) கள்ள தீர்க்கதரிசன ஊழியர்கள்‌ (3:5-7,11) உண்மையான 
மனந்திரும்புதல்‌ இல்லாத பலிகளும்‌, காணிக்கைகளும்‌ (6:6-7) திருட்டு நிறைந்த வணிகம்‌,வன்முறை (6:10-12) 
ஆகியவை சொல்லப்படுகிறது. 


Pastor. Gabriel Thomasra | | ACA Church Avadl 


துல்லியமான தீக்கதரிசனங்கள்‌ 


1:6-16 - அசீரியா சமாரியாவை அழித்தல்‌. 

கடைசிகால அழிவுக்கான சிறிய காட்சிப்படுத்துதல்‌ (4:11-13) 

2:12 - மீதியாயிருப்பவர்கள்‌ சேர்க்கப்படும்‌ எதாகால நிகழ்வு 

3:6-7 - தீர்க்கதரிசனங்கள்‌ அற்றுப்போதல்‌ 

3:12,4:9,10 - எருசலேமின்‌ அழிவு அசீரியாவினால்‌ அல்ல பாபிலோனால்‌ வரும்‌ 
ம்காவினால்‌ எரேமியா வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது 3:12 (எரே 26:18) 

4:1-8 - உலகம்‌ முழுவதின்‌ மேலும்‌ வரப்போகும்‌ இராஜ்யம்‌ (ஒரே உலகம்‌) 
5:2 - கிறிஸ்துவின்‌ பிறப்பு (மத்‌ 2:5-6ல்‌ மேற்கோள்‌ காட்டப்பட்டூளது) 

5:7,8 - மீதியாயிருப்பவர்களின்‌ எதிர்கால ஊழியம்‌ 

6:6-8 - தேவனின்‌ எதிர்பார்ப்பு 


7:18-19 - தேவனின்‌ உண்மையான சுபாவம்‌ 


Pastor. Gabriel Thomasraj | a | 1 RIS I ட | ACA CAV 


இயேசுவின்‌ வாழ்க்கையோடு தொடர்புடைய 2 வசனங்கள்‌ 


மேசியாவின்‌ பிறப்பை குறித்து 5:2 

எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, ந யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே 

சிறியதாயிருந்தும்‌, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்‌ உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில்‌ வருவார்‌; 
அவருடைய புறப்படுதல்‌ அநாதிநாட்களாகிய பூர்வத்தினுடையது. 


முதல்முறை இயேசு தமது சீஷர்களை பணிசெய்ய அனுப்பியபோது மீகா 7:6ஐ குறிப்பிடுகிறார்‌ 
மகன்‌ தகப்பனைக்‌ கனவீனப்படூத்துகிறான்‌; மகள்‌ தன்‌ தாய்க்கு விரோதமாகவும்‌, மருமகள்‌ தன்‌ 
மாமிக்கு விரோதமாகவும்‌ எழும்புகிறார்கள்‌; மனுஷனுடைய சத்துருக்கள்‌ அவன்‌ வீட்டார்தானே. 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


மீகா புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. அறிமுக உரை 1:1 1. இராஜ்யத்தின்‌ மகிமை 4:1-8 
2. இராஜ்யத்தை தொடர்ந்து வரும்‌ உபத்திரவம்‌ 
11. யூதா, சமாரியா ஆகியவற்றிற்கான அழிவின்‌ 4:9-5:1 
செய்தி 1:2-2:13 C. விடுதலை: வரவிருக்கும்‌ ராஜா 5:2-15 
A. வரவிருக்கும்‌ தண்டனை குறித்த வெளிப்பாடு 1. அவரது முதலாம்‌ வருகை 5:2-3 
1:2-16 


2. அவரது இரண்டாம்‌ வருகை 5:4-15 
B. வரவிருக்கும்‌ தண்டனைக்கான காரணங்கள்‌ 2:1-13 

IV. கண்டனத்தின்‌ செய்தி 
111. அழிவின்‌ செய்தியும்‌ விடுதலையின்‌ செய்தியும்‌ A. தேவனின்‌ முதலாவது குற்றச்சாட்டு 6:1-5 
3:1-5:15 


B. இஸ்ரவேலின்‌ லாவது பதில்‌ 6:6-8 
A. அழிவு: வரவிருக்கும்‌ தண்டனை 3:1-12 J 5 து பதி 


C. தேவனின்‌ இரண்டாவது குற்றச்சாட்டு 6:9-16 


1. தலைவர்களுக்கான தண்டனை 3:1-4 
19. இஸ்ரவேலின்‌ இரண்டாவது பதில்‌ 7:1-10 


2. கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளுக்கான தண்டனை 3:5-8 
3. எருசலேமுக்கான தணடனை 3:1-4 3:9-12 


B. விடுதலை: வரவிருக்கும்‌ இராஜ்யம்‌ 4:1-5:1 V. முடிவுரை: இஸ்ரவேலுக்கான ஆசீர்வாதம்‌ 7:11-20 


Pastor. Gabriel Thomasra I | | ACA Church Avadll 


நாகூம்‌ 
நினிவேயின்‌ மீதான தண்டனை 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 


* நாகூம்‌ என்ற பெயருக்கு “ஆறுதல்‌” அல்லது “தேறுதல்‌” என்று பொருள்‌. 

* இவன்‌ கலிலேயாவிலுள்ள எல்கோசா என்னும்‌ கிராமத்தை சேர்ந்தவன்‌. 

* இது யோவான்‌ 7:52ல்‌ யூத தலைவர்கள்‌ சொன்ன “கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும்‌ 
எழும்புகிறதில்லை ' என்ற அறிக்கை தவறானது என்று நிரூபிக்கிறது. 


* மேலும்‌ நாகூம்‌ (நாகூம்‌ 1:1), யோனா (2 இரா14:25), எலியா | இரா 17:1)ஆகியோர்‌ 
கலிலேயாவை சேர்ந்தவர்களே. 


* அதிகாரங்கள்‌ 3 
* வசனங்கள்‌ 43 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadll 


நாகூமின்‌ பின்னணி 

* நாகூமின்‌ செய்தியானது யூதாவுக்கான ஆறுதலும்‌, தேறுதலும்‌ அளிக்கக்‌ கூடிய செய்தி. 

* இந்த செய்தி தேவன்‌ துன்மார்க்கரை நியாயம்‌ விசாரிப்பார்‌ என்பற்கான நினைவூட்டூதல்‌. 

* நாகூம்‌ ஒபதியாவைப்போல புறஜாதி தேசத்திற்கு தேவனின்‌ தீர்க்கதரிசன த்தை சொன்னவன்‌. 

௩ ஒபதியா ஏதோமின்‌ மேல்‌ வரவிருக்கும்‌ தண்டனையை கூறியவன்‌. நாகூமோ நினிவேயின்‌ மேல்‌ 
வரவிருக்கும்‌ தண்டனையை கூறியவன்‌. 

* இருவருமே யூதாவிலருந்தே செய்தியை கொடுத்தார்கள்‌. 

நினிவே அழிக்கப்படும்‌ என்பதே நாகூமின்‌ செய்தி 

* மூன்று அதிகாரங்களில்‌ உள்ள கிட்டதட்ட ஒவ்வொரு வசனமும்‌ கிமு612ல்‌ நடந்த அசீரியாவின்‌ பிரதான 
நகரின்‌ அழிவை சொல்லுகிறது. 

* நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நினிவேயின்‌ ஜனத்தின்‌ மேல்‌ வரவிருக்கும்‌ கர்த்தரின்‌ தண்டனையை 
குறித்து யோனா சொன்னபோது அவர்களது அரசனும்‌, 600,000 ஜனங்களும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனிடத்திற்கு மனந்திரும்‌ பினார்கள்‌. 

* இவ்வாறு மனந்திரும்பியவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலின்‌ தேவனைக்‌ குறித்து போதிக்க 
தவறினார்கள்‌. 

ஈ ஜனங்கள்‌ தங்கள்‌ பழைய துன்மார்க்கத்திற்கும்‌, பொல்லாத வழிகளுக்கும்‌ திரும்பினார்கள்‌. 

* கிமு 722ல்‌ அவர்கள்‌ இஸ்ரவேலாகிய தெற்கு இராஜ்யத்தை அழித்து, எருசலேமை திமு 701ல்‌ கைப்பற்ற 
முனைந்தார்கள்‌. 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


நினிவேயை குறித்த தீர்க்கதரிசனம்‌ 


* பூமியின்‌ நகரங்களில்‌ நினிவே அதிகவலலமையுடையதாய்‌ மாறியது. 

* நகரத்தின்‌ மதில்கள்‌ 100 அடி உயரமுள்ளவைகளாயும்‌, பக்கம்பக்கமாக மூன்று இரதங்கள்‌ 
செல்லத்தக்க அகலமுள்ளதாகவும்‌, அதைச்‌ சுற்றிலும்‌ 150 அடி நளமும்‌ , 60 அடி ஆழமும்‌ உள்ள 
அகழியும்‌ இருந்தது. 

படைகளால்‌ முற்றிகை போடப்பட்டால 20 வருடங்கள்‌ தாக்குப்பிடிக்கக்‌ கூடியது என்று நம்பப்பட்டது. 

“புரண்டுவருகிற வெள்ளத்தினால்‌ சர்வசங்காரம்‌” (1:8) உண்டாகும்‌ என்று நாகூம்‌ தீர்க்கதரிசனம்‌ 

உரைத்தான்‌. 

௩ டைகிரீஸ்‌ நதியில்‌ ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதன்‌ கரைகளை உடைத்துக்‌ கொண்டு வந்து 
நினிவேயின்‌ மதில்களின்‌ ஒரு பகுதியை சேதப்படுத்தியது. 

௩ வெள்ளத்தினால்‌ உண்டான சேதத்தை பயன்படுத்திக்கொண்டு கிமு 622ல்‌ பாபிலோனியப்படை 
நினிவேயினுள்‌ புகுந்து நகரத்தை கொள்ளையிட்டு அதை தீக்கிரையாக்கியது. 

“இருக்கும்‌ இடம்‌ இன்னதென்று தெரியாது” போகும்‌ என்று நாகூம்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. (3:17) 

௩ கிமு 612ல்‌ அந்நகரம்‌ அழிக்கப்பட்டபின்பு சுமார்‌ 2254 ஆண்டுகள்‌ வரை அது இருந்த இடம்‌ 
அறியப்படவில்லை. கிபி 1812ம்‌ ஆண்டில்தான்‌ அது கண்டுபிடிக்கப்பட்டது. 

* கிமு 612ல்‌ அந்நகரம்‌ அழிக்கப்பட்டபின்பு அது மீண்டும்‌ கட்டப்படவில்லை. 


Pastor. Gabriel Thomasra/ | | ACA Church Avadl 


நாகூம்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. கருப்பொருளும்‌ ஆக்கியோனும்‌ 1:1 


11. தேவனின்‌ மகத்துவம்‌ 1:2-14 
A. தேவனின்‌ சுபாவங்கள்‌ 1:2-8 


B. தேவனின்‌ கோபம்‌ 1:9-14 


111. தேவனின்‌ நியாயத்தீர்ப்பு 1:15-3:19 
A. தண்டனை அறிவிப்பு 1:15 
B. தண்டனை கணிப்பு 2:1-2 
C. தண்டனை விபரிப்பு 2:3-10 
D. தண்டனை நிரூபிப்பு 2:11-3:7 
E. தண்டனை மன்னெச்சரிப்பு 3:8-10 
F. தண்டனை தவிர்க்கமுடியாதது 3:11-19 


Pastor. Gabriel Thomasra | ACA Church Avadl 


ஆபகூக்‌ 
தேவனிடத்தில்‌ கேள்வி கேட்டல்‌ 


ஆபகூக்கின்‌ பின்னணி 

* ஆபகக்கில்‌ தேவனுக்கும்‌ ஆபகூக்கிற்கும்‌ இடையே நடைபெற்‌ விரிவான உரையாடல்‌ இடம்பெறுகிறது. அதி1-2 

தேவன்‌ உலகத்தில்‌ தமது கிரியை நடப்பிப்பதில்லை என்ற குறையோடு தீர்க்கதரிசி இந்த உரையாடலை 
ஆரம்பிக்கிறான்‌. 

* துன்மார்க்கம்‌ வெளியரங்கமாகவே பெருகியிருக்கும்‌ நிலையில்‌ தேவன்‌ அசாத்தியமான மெளனத்தில்‌ இருப்பது 
ஏன்‌? 

* தேவன்‌ எங்கே? இந்த சூழ்நிலை தொடர அவர்‌ எவ்வளவு காலம்‌ இடமளிக்கப்போகிறார்‌? 

௩ மற்ற தீர்க்கதரிசிகளைப்போல தேவன்‌ அவனைக்கொண்டூ ஜனங்களிடத்தில்‌ பேசுவது மாறி ஆபகூக்‌ 
தேவனிடத்தில்பேசி அவரிடத்தில்‌ கேள்விகள்‌ கேட்கிறான்‌. 


ஆபகூக்‌ தேவனிடம்‌ 2 பிரதான கேள்விகளை கேட்டான்‌. 

ஈ 1வது கேள்வி: யூதாவில்‌ பெருகியிருக்கும்‌ துன்மார்க்கத்தையும்‌ பாவத்தையும்‌ தேவன்‌ தண்டியாமல்‌ இருப்பது 
ஏன்‌ (1:2-4)? 

ஈ வேது கேள்வி: பரிசுத்த தேவனாகிய கர்த்தர்‌ யூதர்களை காட்டிலும்‌ துன்மார்க்கராய்‌ இருக்கிற 
பாபிலோனியர்களை கொண்டு யூதர்களை தண்டிப்பது ஏன்‌ (1:12-2:1)? 


ஈ 1வது கேள்விக்கான தேவனுடைய பதில்‌ : 1:5-11 
ஈ வேது கேள்விக்கான தேவனுடைய பதில்‌ : 2:2-10 


Pastor. Gabriel Thomasra] =: ப ன ACA Church Avadli 


ஆபகூக்கின்‌ பின்னணி 


௩ பாபிலோனியர்களின்‌ கைகளினால்‌ தண்டனை வரப்போகிறது என்று தீர்க்கதரிசனம்‌ வெளிப்பட்டதால்‌ 
யூதாவில்‌ மனந்திரும்புதலும்‌, மறுசீரமைப்பும்‌ ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ அவ்வாறு ஏதும்‌ 
நடவாமல்‌ துன்மாாக்கம்‌ யூதாவில்‌ தொடர்ந்தது. 

* யோயாக்கீம்‌ மோசமான ராஜாவாக இருந்தான்‌. அவனைக்‌ குறித்து எரேமியா உன்‌ கண்களும்‌ உன்‌ 
மனதுமோவென்றால்‌ தற்பொழிவின்மேலும்‌, குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ 
சிந்துவதின்மேலும்‌, இடுக்கமும்‌ நொறுக்குதலும்‌ செய்வதின்மேலுமே அல்லாமல்‌ வேறொன்றின்மேலும்‌ 
வைக்கப்படவில்லை. என்று எழுதிவைத்தான்‌. (எரே 22:17, ஆப 1:2-4, 2இரா 23:34-24:5) 

* இந்த புத்தகத்தின்‌ நன்கு அறியப்பட்ட வசனம்‌ 2:4ல்‌ 

*ஈ இதோ, அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்‌ செம்மையானதல்ல; தன்‌ 
விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌. 

முதலாம்‌ அதிகாரத்தில்‌ கர்த்தரை கேள்வி கேட்டவன்‌ மூன்றம்‌ அதிகாரத்தில்‌ கர்த்தரை முழுமையாக 
நம்புகிறவனாக மாறியிருந்தான்‌. ஆனாலும்‌ சூழ்நிலைகள்‌ மாறியிருக்கவில்லை. 

* மாறியது தீர்க்கதரிசியின்‌ இருதயம்‌ மாத்திரமே. அவன்‌ கர்த்தரை நம்புகிறதில்‌ ஆறுதல்‌ அடைந்தான்‌. 

௩ இந்த முக்கியமான வசனம்‌ ரோம 1:17, கலா 3:11, எபி 10:38 ஆகிய இடங்களில்‌ மேற்கோள்‌ 
காட்டப்படுகிறது. 

* திருப்தியாயிருத்தல்‌ மற்றும்‌ விசுவாசத்தில்‌ வளருதலுக்கான மையக்கொள்கை இதுவே. 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


துதித்தலின்‌ பெரிய சங்கீதம்‌ 


ஆபகூக்‌ 3:17-19 

17. அத்திமரம்‌ துளிர்விடாமற்போனாலும்‌, திராட்சச்செடிகளில்‌ பழம்‌ உண்டாகாமற்‌ போனாலும்‌, 
ஒலிவமரத்தின்‌ பலன்‌ அற்றுப்போனாலும்‌, வயல்கள்‌ தானியத்தை விளைவியாமற்போனாலும்‌, கிடையில்‌ 

ஆட்டூமந்தைகள்‌ முதலற்றுப்போனாலும்‌, தொழுவத்திலே மாடு இல்லாமற்போனாலும்‌,18. நான்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பேன்‌, என்‌ இரட்சிப்பின்‌ தேவனுக்குள்‌ களிகூருவேன்‌. 19. ஆண்டவராகிய 
கர்த்தர்‌ என்‌ பெலன்‌; அவர்‌ என்‌ கால்களை மான்கால்களைப்போலாக்கி, உயரமான ஸ்தலங்களில்‌ 
என்னை நடக்கப்பண்ணுவார்‌. இது நெகிநோத்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ வாசிக்க இராகத்தலைவனுக்கு 

ஓப்புவிக்கப்பட்ட சங்கீதம்‌. 


Pastor. Gabriel [0௨257௮/ 5 க | ACA Church Avadll 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


]. அறிமுகம்‌ 1:1 
11. ஆபகூக்கின்‌ பிரச்சினைகள்‌ 1:2-2:20 
A. 1வது பிரச்சினை: யூதாவில்‌ துன்மார்க்க நடக்கைகள்‌ தொடர தேவன்‌ அனுமதித்தது ஏன்‌? 1:2-4 
B. 1வது பதில்‌:1:5-11 
C. 2வது பிரச்சினை: யூதாவை தண்டிக்க தேவன்‌ துன்மாக்கரை பயன்படுத்துவது ஏன்‌? 1:12-2:1 
D. 1வது பதில்‌: 2:2-20 
111. ஆபகூக்கின்‌ துதி 3:1-19 
தேவனின்‌ சுபாவத்தை துதித்தல்‌ 3:1-3 
B. கே வனின்‌ வல்லமையை துதித்தல்‌ 3:4-7 
C. தேவனின்‌ நோக்கத்தை துதித்தல்‌ 3:8-16 
D. தேவன்மேல்‌ வைத்த விசுவாசத்தின்‌ நிமித்தம்‌ துதித்தல்‌ 3:17-19 


Pastor. Gabriel [0௨257௮/ | I | ACA Church Avadl 


செப்பனியா 


உலகளாவிய தண்டனை 


இந்தப்‌ புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து..... 

* செப்பனியா என்ற பெயரின்‌ அர்த்தம்‌ “தேவன்‌ மறைக்கிறவர்‌”” அல்லது “தேவன்‌ பாதுகாக்கிறவர்‌” 

* 1:1ல்‌ செப்பனியா தன்னை அறிமுகப்படுத்தியபோது “எஸ்கியாவின்‌ குமாரனாகிய ஆமரியாவுக்குக்‌ 
குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின்‌ குமாரன்‌” என்று அறிமுகப்படுத்துகிறார்‌. 

௩ ராஜாவாகிய மனாசேயின்‌ இறுதிக்காலத்தில்‌ இவர்‌ பிறந்திருக்கவேண்டும்‌. 

* தேவனுக்கு பயந்திருந்த எசேக்கியா ராஜாவின்‌ கொள்ளுப்பேரனான (அரச வம்சத்தில்‌ வந்த ஓரே 
தீர்க்கதரிசி) இவனது சமகாலத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌ எரேமியாவும்‌, ஆபகூக்கும்‌. 

௩ செப்பனியா யூதாவின்‌ ராஜாவாகிய யோசியாவின்‌ காலத்தில்‌ கிமு 640 முதல்‌ 609வரை தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தவன (1:1). 

* செப்பனியா யோசியாவின்‌ பாட்டனாகிய துன்மார்க்க ராஜாவாகிய மனாசேயின்‌ காலத்திலும்‌, மனாசேயின்‌ 
மகனாகிய துன்மார்க்க ஆமோனின்‌ காலத்திலும்‌ வளர்ந்தவன்‌. 

* செப்பனியா இளவயதுள்ளவனாகிய இருந்தபோது விக்கிர வழிபாடுகள்‌, குழந்தைகளை பலிகொடுத்தல்‌, 
நியாயமில்லாத கொலைகள்‌ போன்றவை அவனது மனதில்‌ ஆழமாக பதிந்திருக்க வேண்டும்‌ (2இரா 
21:16,2நாளா33:1-10). 

* ஆனால்‌ செப்பனியா தேவனுடைய மனிதனாக வளர்ந்து ஜனத்திற்கு முன்பாக நின்று அவர்கள்‌ 
தேவனைவிட்டு தூரம்போய்விடாபடி தேவனுடைய செய்தியையும்‌, அவரது தண்டனையையும்‌ அறிவித்தான்‌. 

* அதிகாரங்கள்‌ 3 
* வசனங்கள்‌ 56 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


காத்தருடைய நாள 


ஈ பழைய ஏற்பாட்டின்‌ வேறு எந்தப்‌ புத்தகத்தை காட்டிலும்‌ இந்தப்‌ புத்தகம்‌ கர்த்தருடைய நாளைக்‌ குறித்து 
பேசுகிறது. 


* கர்த்தருடைய நாளில்‌ தனது தேசமும்‌, சுற்றியுள்ள தேசங்களும்‌, முடிவில்‌ முழு உலகமுமே 
அழிவுக்குள்ளாகப்போவதை கண்டான்‌ (1:2,1:4,2:10) 

ஈ புறஜாதி தேசங்களின்‌ அண்மைக்கால அழிவைக்‌ குறித்தும்‌ (2:13 நினிவேயின்‌ வீழ்ச்சி கிமு612ல்‌) எதிர்கால 
அழிவைக குறித்தும்‌(3:8) தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. 

* யூதாவை சுற்றியுள்ள தேசங்களின்‌ மீதான தண்டனையை குறித்து அவன்‌ அறிவித்தான்‌. 
* மேற்கில்‌ - பெலிஸ்தியா 
கிழக்கில்‌ - மேவாப்‌, அம்மோன்‌ 
* தெற்கில்‌ - எதியோப்பியா 
* வடக்கில்‌ - அசீரியா 

* எதிர்காலத்தில்‌ அமையவிருக்கும்‌ ஆயிர வருட அரசாட்சியின்‌ மகிமையின்‌ விளக்கத்தோடு இந்தப்‌ புத்தகம்‌ 
முடிவடைகிறது. 

கர்த்தருடைய நாளைக்‌ குறித்து செப்பனியா சொன்னது 

1. அது சமீபித்திருக்கிறது 1:14 

2. அது கோபாக்கினையின்‌ நாள்‌ 1:15 

3. அது தேவனுடைய ஜனங்கள்‌ மத்தியில்‌ அவரது பிரசன்னம்‌ காணப்படும்‌ நாள்‌ 3:17 


Pastor. Gabriel [௨257௮/ | | ACA Church Avadl 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. ஆக்கியோனும்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ காலமும்‌ 1:1 
11. தண்டனைகள்‌ குறித்த தீர்க்தரிசனங்கள்‌ 1:2-3:8 


A. யூதாவின்‌ மீதான தண்டனை 1:2-18 


B. மனந்திரும்ப அழைப்பு 2:1-3 
C. புறஜாதி தேசங்கள்‌ மீதான தண்டனை 2:4-15 


1. மேற்கில்‌ 
2. கிழக்கில்‌ 


3. தெற்கில்‌ - 


4. வடக்கில்‌ - 


- பெலிஸ்தியா 2:4-7 


- மேவாப்‌, அம்மோன 2:8-11 


எதியோப்பியா 2:12 
அசீரியா 2:13-15 


D. எருசலேமின்‌ மீதான தண்டனை 3:1-7 


E. தேசங்களின்‌ மீதான தண்டனை 3:8 
111. ஆசீர்வாதங்கள்‌ குறித்த தீர்க்கதரிசனம்‌ 3:9-20 


A. புறஜாதியாருக்கான எதிர்கால ஆசீர்வாதம்‌ 3:9-10 


B. யூதருக்கான எதிர்கால ஆசீர்வாதம்‌ 3:11-20 


Pastor. Gabriel Thomasra] 


ACA Church ததக 


ஆகாய 


மீணடும்‌ கட்ட ஊக்கமளித்தல்‌ 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 


* ஆகாய்‌ என்றால்‌ “பணடிகை” என்று பொருள்‌. 

ஈ பாபிலோனிய சிறையிருப்பிற்கு பின்பான முதலாவது தீர்க்கதரிசன குரல்‌. 

* இவன்‌ சகரியாவின்‌ சமகாலத்தை சேர்ந்தவன்‌. 

* எஸ்றாவில்‌ இவனைக்‌ குறித்து இரண்டு குறிப்புகள்‌ உண்டு (எஸ்றா 5:1,6:14) 

ஈ 23ம்‌ வசனத்தை கருத்தில்கொண்டு பார்த்தால்‌ ஆலயத்தின்‌ அழிவிற்கு முன்னும்‌, கிமு586ல்‌ 
நாடூகடத்தப்படுவதற்கு முன்னும்‌ எருசலேமை இவன்‌ கண்டிருக்கிறான்‌ என்று தெரிகிறது. 

* அப்படியானால்‌ இவன்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தபோது இவனது வயது 70வதற்கு மேலாக இருந்திருக்க 
வேணடும்‌. 

* மற்ற தீர்க்கதரிசிகளைப்போல அல்லாது ஆகாயின்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ சொல்லப்பட்ட தேதிகள்‌ 
தெளிவாக சொல்லப்பட்டுள்ளன. நான்கு வெவ்வேறு செய்திகளை அவன்‌ கொடுத்தான்‌. 
ஈ 1வது கிமு 29 ஆகஸ்ட்‌ 520 (1:1) 
* வேது கிமு 17 அக்டோபர்‌ 520 (2:1) 
ஈ வேது கிமு 18 டிசம்பர்‌ 520 (2:10) 
* 4வது கிமு 18 டிசம்பர்‌ 520 (2:20) 

* அதிகாரங்கள்‌ 2 

* வசனங்கள்‌ 38 


Pastor. Gabriel [0௨257௮/ aE I க க்கல்‌ க ACA Church Avadli 


ஆகாயின்‌ பின்னணி 


* செருபாபேல்‌ தலைமையில்‌ பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த மீந்திருந்தவர்களில்‌ ஆகாயும்‌ ஒருவன்‌. 

* திரும்பி வந்த பின்கு எருசலேமில்‌ வாழ்ந்தான்‌. 

௩ திரும்பி வந்தவர்கள்‌ ஆலயத்தை மீண்டும்‌ கட்ட ஆரம்பித்தபோதும்‌ எதிர்ப்புகள்‌ கிளம்பியதால்‌ 15 
ஆண்டுகளாக அதை கட்டாமல்‌ இருந்து விட்டார்கள்‌. அவர்களிடம்‌ ஆலயத்தை கட்டிமுடிக்க 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்க ஆகாய்‌ தேவனால்‌ அழைக்கப்பட்டான்‌. 

* ஆலயத்தின்‌ கட்டுமான வேலையை முடித்து அதை நிறைவுசெய்ய தேவன்‌ இரண்டு தீர்க்கதரிசிகளை 
பயன்படூத்தினார்‌. ஒருவர்‌ ஆகாய்‌ மற்றொருவர்‌ சகரியா. 

* ஆகாய்‌ தாக்கதரிசனம்‌ உரைத்த காலம்‌ கிமு520. 

* ஆகாய்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தபோது ஆலயத்தின்‌ பணிகள்‌ ஆரம்பிக்கப்‌ கப்பட்டு 16 ஆண்டுகள்‌ 
ஆகியிருந்தன. 


Pastor. Gabriel [0௨257௮/ | = | ACA Church Avadll 


ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்படுதல்‌ 


ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்பட்ட காலவரிசை நிகழ்வுகள்‌ 
* கிமு 5356ல்‌ பணி ஆரம்பிக்கப்பட்டது 
* கிமு 534ல்‌ ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளில்‌ பணி நிறுத்தப்பட்டது. இந்த நிலை 14 

ஆண்டுகள்‌ தொடர்ந்தது. 

* நான்கு ஆண்டுகளுக்கு பின்‌ மீண்டும்‌ ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. 
* கிமு 516ல்‌ ஆலயம்‌ முழுவதுமாக கட்டிமுடிக்கப்பட்டது. 
ஈ 6 ஆண்டுகளில்‌ முடித்திருக்க வேண்டியதை முடிக்க 20 ஆண்டுகளானது. 

* ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு பின்பு ஆகாயின்‌ புத்தகம்‌ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின்‌ புத்தகங்களில்‌ 
தனிச்சிறப்பு வாய்ந்த புத்தகமாக இருந்ததற்கு காரணம்‌: யூதா ஜனங்கள்‌ செவிகொடுத்தார்கள்‌! 

ஈ இந்த புத்தகத்தின்‌ செய்தி எல்லா ஜனங்களுக்குமானது (1:13,2:2) ஆனாலும்‌ குறிப்பாக இது 
ஜனத்தின்‌ அதிபதியான செருபாபேலுக்கும்‌, பிரதான ஆசாரியனான யோசுவாக்கும்‌ சொல்ப்படுகிறது 
(12222221) 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadll 


- ஆகாய்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


* இந்த புத்தகம்‌ நான்கு வேண்டுகோள்களை கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும்‌ “கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாகி” என்று ஆரம்பிக்கும்‌.(1:3,2:1,10,20) 
1. ஆலயத்தை கட்ட அழைப்பு 1:1-15 
A. அறிமுகம்‌ 1:1-2 
B. கடிந்துகொள்ளுதல 1:3-6 
C. தீர்வு 1:7-8 
D. தேவனிடமிருந்து கடிந்துகொள்ளல்‌ 1:9-11 
E. ஜனங்களின்‌ பதில்செய்கை 1:12-12 
11. தேவனில்‌ தைரியம்கொள்ள அழைப்பு 2:1-9 
111. சுத்தமுள்ள வாழ்க்கைக்கு அழைப்பு 2:10-19 
IV. எதிர்காலத்தின்‌ மீது நம்பிக்கை வைக்க அழைப்பு 2:20-23 


Pastor. ப்ட்‌... o~~0~0C as i A A a ETS Ae] 


சகரியா 
மேசியாவை எதிர்பார்த்திருத்தல்‌ 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 


* சகரியா என்றால்‌ “கர்த்தர்‌ நினைத்திருக்கிறார்‌” என்று பொருள்‌. 

௩ பெரகியாவின்‌ பேரனும்‌, இத்தோவின்‌ மகனுமான சகரியா ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன்‌. 
செருபாபேல்‌, யோசுவாவோடு பாபிலோனிலிருந்து திரும்பியவன்‌. (நெகே 12:4) 

* இவன்‌ பாபிலோனில்‌ பிறந்து செருபாபேல்‌ தலைமையில்‌ திரும்பிவந்தவர்களோடு இவனது தகப்பனால்‌ 
அழைத்துவரப்பட்டவன்‌. 

* கிமு 520ல்‌ இளவயதாயிருக்குகும்போதே தீர்க்கதரிசனம்‌ சொல்ல அழைக்கப்‌ பட்டவன்‌. 

* சகரியாவும்‌, ஆகாயும்‌ சமகாலத்தில்‌ ஊழியம்‌ செய்தவர்கள்‌ (எஸ்றா 5:1,6:14) 

* மத்‌ 23:35ல சொல்லப்பட்ட “தேவாலயத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ நடுவே கொலை 


செய்யப்பட்டவன'' இவன்தான்‌. 


இந்தப்‌ புத்தகம்‌ ஒரு எளிமையான வடிவமைப்பைக்கொண்டது 

ஈ 8 தரிசனங்கள்‌ (1:1-6:15), 4 செய்திகள்‌ (7:1-8:23), 2 பாரங்கள்‌ (9:1-14:21) 
* அதிகாரங்கள்‌ 14 
* வசனங்கள்‌ 211 


Pastor. Gabriel [0௨257௮/ | = | ACA Church Avadll 


மேசியாவைக்‌ குறித்த தீர்க்கதரிசனங்கள்‌ 


* சிறிய தீர்க்கதரிசிகளின்‌ புத்தககங்களிலேயே மேசியாவைக்‌ குறித்து தெளிவானதும்‌, அதிகமானதுமான பகுதிகளை சகரியாவின்‌ புத்தகம்‌ கொண்டிருக்கிறது. 

பழைய ஏற்பாட்டூப்‌ புத்தகங்களில்‌ கிறிஸ்து யாரென்றும்‌, அவரது பணி இன்னதென்றும்‌, அவர்‌ தாழ்த்தப்படுவதையும்‌, உயர்த்தப்படுவதையும்‌, அவரது மகத்துவ நிலையையும்‌ இந்தப்‌ புத்தகம்‌ சொன்னதுபோல 
வேறு எந்தப்‌ புத்தகமும்‌ சொல்லவில்லை. 

* இந்தப்‌ புத்தகம்‌ மேசியாவை ஒரு மேய்ப்பனாக, ஒரு கன்மலையாக, அநீதியை அகற்ற வரவிருக்கும்‌ அரசராக முன்நிறுத்துகிறது. 

* சகரியா கிறிஸ்துவின்‌ முதல்‌ வருகையையும்‌ (9:9) அவரது இரண்டாம்‌ வருகையையும்‌ (9:10-10:12) காட்சிகளாக வர்ணிக்கிறார்‌. 

* சகரியாவின்‌ தீர்க்கதரிசனத்தின்படி இயேசு இரட்சகராக, நியாயாதிபதியாக, எருசலேமிலிருந்து தமது ஜனத்தை ஆளுகைசெய்யும்‌ நீதியுள்ள அரசராக வருவார்‌. (14:8-9) 

* இரட்சகரைக்‌ குறித்து நான்கு நேரடியான மேற்கோள்கள்‌ சகரியாவின்‌ புத்தகத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. 

ஈ சகரியா 9:9 மத்தேயு 21:5ல்‌ மேற்கோள்‌ காட்டப்படுகிறது 

ஈ சீயோன்‌ குமாரத்தியே, மிகவும்‌ களிகூரு; எருசலேம்‌ குமாரத்தியே, கெம்பீரி; இதோ, உன்‌ ராஜா உன்னிடத்தில்‌ வருகிறார்‌; அவர்‌ நீதியுள்ளவரும்‌ இரட்சிக்கிறவரும்‌ தாழ்மையுள்ளவரும்‌, கழுதையின்மேலும்‌ 
கழுதைக்குட்டியாகிய மறியின்மேலும்‌ ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்‌. 


சகரியா 11:13 மத்தேயு 27:9.10ல்‌ மேற்கோள்‌ காட்டப்படுகிறது 
* கர்த்தர்‌ என்னை நோக்கி: அதைக்‌ குயவனிடத்தில்‌ எறிந்துவிடு என்றார்‌; இதுவே நான்‌ அவர்களால்‌ மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு; நான்‌ அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து, அவைகளைக்‌ 
குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன்‌. 


சகரியா 12:10 யோவான்‌ 19:37ல்‌ மேற்கோள்‌ காட்டப்படுகிறது 
* அவர்கள்‌ தாங்கள்‌ குத்தின என்னை நோக்கிப்பார்த்து 


சகரியா 13:7 மத்தேயு 26:31ல்‌ மேற்கோள்‌ காட்டப்படுகிறது 
* மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள்‌ சிதறிப்போகும்‌; ஆனாலும்‌ என்‌ கரத்தைச்‌ சிறுவர்மேல்‌ திரும்ப வைப்பேன்‌. 


* நேரடியான மேற்கோள்கள்‌ தவிர்த்து தரிசனங்கள்‌, வாக்குத்தத்தங்கள்‌, தீர்க்கதரிசனங்கள்‌, மாதிரிகள்‌ ஆகியனவும்‌ இதில்‌ இடம்பெற்றுள்ளன. 
* சகரியாவில்‌ இடம்பெற்றிருப்பவற்றை கீழ்காணும்‌ பட்டியல்‌ தெளிவாக எடுத்துரைக்கிறது. 
1.தாழ்மையுள்ளவராக வரும்‌ கிறிஸ்து 6:12,13:7 

2.அவர்‌ தள்ளிவிடப்படுதலும்‌, காடடிக்கொடுக்கப்படுதலும்‌ 11:12,13 

3.அவரது சிலுவை மரணம்‌ 10:10, 13:7 

4.அவரது ஆசாரித்துவம்‌ 6:13 

5.அவரது ராஜரீகம்‌ 6:13,9:9,14:9,16 

6.அவரது மகிமையின்‌ வருகை 14:4 

7.அவரது கர்த்தரின்‌ ஆலயத்தை கட்டும்பணி 6:12,13 

6. அவரது ஆளுகை 9:10 

9.அவர்‌ ஸ்தாபிக்கப்போகும்‌ நடித்த சமாதானமும்‌ செழிப்பும்‌ 3:10,9:9,10 


Pastor. Gabriel Thomasral 5 | ப த்‌ - ACA Church Avadli 


மேசியாவைக்‌ குறித்த தீர்க்கதரிசனங்கள்‌ 


௩ நேரடியான மேற்கோள்கள்‌ தவிர்த்து தரிசனங்கள்‌, வாக்குத்தத்தங்கள்‌, தீர்க்கதரிசனங்கள்‌, மாதிரிகள்‌ 
ஆகியனவும்‌ இதில்‌ இடம்பெற்றுள்ளன. 


* சகரியாவில்‌ இடம்பெற்றிருப்பவற்றை கீழ்காணும்‌ பட்டியல்‌ தெளிவாக எடுத்துரைக்கிறது. 


. தாழ்மையுள்ளவராக வரும்‌ கிறிஸ்து 6:12,13:7 

. அவர்‌ தள்ளிவிடப்படுதலும்‌, காடடிக்கொடுக்கப்படுதலும்‌ 11:12,13 

. அவரது சிலுவை மரணம்‌ 10:10, 13:7 

அவரது ஆசாரித்துவம்‌ 6:13 

அவரது ராஜரீகம்‌ 6:13,9:9,14:9,16 

அவரது மகிமையின்‌ வருகை 14:4 

அவரது கர்த்தரின்‌ ஆலயத்தை கட்டும்பணி 6:12,13 

. அவரது ஆளுகை 9:10 

. அவர்‌ ஸ்தாபிக்கப்போகும்‌ நடித்த சமாதானமும்‌ செழிப்பும்‌ 3:10,9:9,10 


த ல இ இ. ஐ 


வாற... ணட அவன வடட: டப Ae A அத கல்‌ வவட வ ளி டப பர AE] 


எட்டு தரிசனங்கள்‌ 


மிருதுச்செடிகளுக்குள்‌ இருக்கும்‌ ்‌ ல தல்‌ பக்‌ ட்ட 
1 1:7-17 இஸ்ரவேலின்‌ மறுசீரமைப்பில்‌ கர்த்தரின்‌ சர்வ கை 
ததத dn க்க படப்பட. 
த நானகு கொம்புகள்‌ நானகு 
1:18-21 மிலான்‌ எதிரிகள்‌ மீதான இஸ்ரவேலின்‌ வெற்றி 
அதி 2 a இஸ்ரவேலின்‌ எதிர்கால மறுசீரமைப்பிற்கான ஆயத்தம்‌ 
திர... யோசுவாவின்‌ சுத்தீகரிப்பம்‌ இஸ்ரவேலின்‌ ஆசாரிய ஊழியத்தின்‌ புதுப்பிப்பு 
உ: ர... மிள்புதிதாக்குததும்‌்‌ ரர ப ர க்‌ அம்‌ 
பொன்னாலான 0 இல 
க்‌ ஆசாரியராகவும்‌, அரசராகவும்‌ இருக்கும்‌ மேசியாவின்‌ கீழ்‌ 
அதி 4 குத்துவிளக்கும்‌ இரண்டு இஸ்ரவேலின்‌ சாட்சி 
ஒலிவமரங்களும்‌ 
6. 5.1.4 ன ர ரர இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கையின்‌ கீழ்படியாமைக்கான 
தண்டனை 
9:9-11 மரக்காலுக்குள்‌ இருக்கும்‌ பெண பாபிலோனின்‌ துன்மாக்கம்‌ திரும்புதல்‌ 
8 6:1-8 நானகு இரகங்கள்‌ இஸ்ரவேலின்‌ எதிரிகளுக்கான தண்டனை 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadl 


சகரியா புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


* முதல்‌ 8 அதிகாரங்களும்‌ ஆலயத்தை கட்டிக்கொண்டிருந்த ஜனங்களை உற்சாகப்‌ படுத்த எழுதப்பட்டவை. 
௩ இறுதி 6 அதிகாரங்களும்‌ ஆலயம்‌ கட்டிமுடிக்க்கப்பட்டபின்‌ இஸ்ரவேலின்‌ மேசியாவின்‌ வருஷணையை 
எதிர்பார்த்து எழுதப்பட்டது. 
1]. மனந்திரும்ப அழைப்பு 1:1-6 
11. சகரியாவின்‌ தரிசனங்கள்‌ 1:7-6:15 
* A. குதிரைகளும்‌ குதிரை வீரர்களும்‌ குறித்த தரிசனம்‌ 1:7-17 
* B. நான்கு கொம்புகளும்‌, நான்கு தொழிலாளிகளும்‌ குறித்த தரிசனம்‌ 1:18-21 
* 0. அளவுநூல்‌ பிடித்திருந்த புருஷன்‌ குறித்த தரிசனம்‌ 2:1-13 
* D. யோசுவாவாகிய பிரதான ஆசாரியன்‌ குறித்த தரிசனம்‌ 3:1-10 
* E. பொன்னாலான குத்துவிளக்கு குறித்த தரிசனம்‌ 4:1-14 
* F. பறக்கும்‌ சுருள்‌ குறித்த தரிசனம்‌ 5:1-4 
* 0. மரக்காலுக்குள்‌ இருக்கும்‌ பெண்‌ குறித்த தரிசனம்‌ 5:5-11 
* H. நான்கு இரதங்கள்‌ குறித்த தரிசனம்‌ 6:1-8 
* 1. யோசுவா கிரீடம்‌ சூட்டப்படுதல்‌ 6:9-15 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


மல்கியா 


பின்வாங்கிப்போன ஜனத்திற்காக 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 


* மல்கியா என்ற பெயருக்கு “எனது செய்தியாளன்‌” என்று பொருள்‌. 
* மல்கியா குறித்ததோ அல்லது அவனது வம்சாவளி குறித்தோ எந்த வரலாற்று 
ஆவணங்களும்‌ இலலை. 
* அவனது பெயரின்‌ அர்த்தத்தின்படியே தேவன்‌ அவனுக்கு கொடுத்த செய்தியை 
தெரிவிக்கிறவனாயிருந்தான்‌. 
௩ பாபிலோனிலிருந்து எருசலேமிற்கு திரும்பிய நூறு ஆண்டுகளுக்கு பின்பு அவன்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தான்‌. 
௩ மல்கியாவின்‌ புத்தகம்‌ 400 ஆண்டுகால தீர்க்கதரிசன மெளனிப்பிற்கு 
முன்னுரையாக இருக்கிறது. இந்த மெளனம்‌ யோவான்‌ ஸநானகனால்‌ இறுதியாக நீக்கப்படுகிறது. 
மலகியா 3:1 
இதோ, நான்‌ என்‌ தூதனை அனுப்புகிறேன்‌, அவன்‌ எனக்கு முன்பாகப்‌ போய்‌, வழியை 
ஆயத்தம்பண்ணுவான்‌; அப்பொழுது நீங்கள்‌ தேடுகிற ஆண்டவரும்‌ நங்கள்‌ விரும்புகிற 
உடன்படிக்கையின்‌ தூதனுமானவர்‌ தம்முடைய ஆலயத்துக்குத்‌ தீவிரமாய்‌ வருவார்‌; இதோ, வருகிறார்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
* அதிகாரங்கள்‌ 4 


* வசனங்கள்‌ 55 


Pastor. Gabriel Thomas] ~~~ ந கள் ம ட... ACA Church Avadh 


மல்கியா குறித்து ஒரு பார்வை 


* யூதா ஜனங்கள்‌ வாக்குப்பண்ணப்பட்ட நிலப்பரப்பிலிருந்து கிமு605ல்‌ நாடுகடத்த ப்பட்டு எழுவது 
ஆண்டுகளுக்குபின்‌ நாட்டிற்கு திரும்பத்‌ தொடங்கினார்கள்‌. 

* மல்கியாவின்‌ காலத்தில்‌ அவர்கள்‌ நாட்டிற்கு திரும்பி 100 ஆண்டுகள்‌ ஆகியிருந்தது. 

* எருசலேம்‌ நகரமும்‌, இரணடாம்‌ ஆலயமும்‌ கட்டப்பட்டிருந்தாலும்‌ ஜனங்கள்‌ 
உற்சாகத்தை இழந்திருந்தார்கள்‌. 

* இது பரவலாக ஆசாரியர்கள்‌ மத்தியில்‌ ஊழலையும்‌, ஜனங்கள்‌ மத்தில்‌ ஆவிக்குரிய 
சோர்வுநிலையையும்‌ தோற்றுவித்திருந்தது. 

ஜனங்களும்‌, அசாரியர்களும்‌ பலிபீடத்தில்‌ அசுத்தமான அப்பத்தை படைக்கும்‌ அளவிற்கு 
பின்வாஙகிப்போயிருந்தார்கள்‌.(1:7) 

* தசமபாகத்தை செலுத்துவதில்‌ நிர்விசாரிகளாயிருந்தார்கள்‌ (3:8) 

* அவர்களது இருதயங்கள்‌ காத்தரோடு இராததால்‌. அவர்களது குடும்பங்களும்‌ 
கர்த்தரோடு இருக்கவில்லை. 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


மல்கியா குறித்து ஒரு பார்வை 


௩ தேவன்‌ தங்களை நேசிக்கிறார்‌ என்று ஜனங்கள்‌ நம்புவதற்கு தயங்கிய காலகட்டத்திலேதான்‌ 
மல்கியா ஊழியத்திற்கு வருகிறான்‌.(1:2) 

ஈ ஜனங்கள்‌ தங்கள்‌ துரதிர்ஷடமான சூழ்நிலைகளை பார்த்தார்களேயன்றி அதற்கு காரணமான 
அவர்களது பாவநிலையை பார்க்க மறுத்தார்கள்‌. 

௩ மல்கியா தேவனாகிய கர்த்தரை, பிள்ளைகள்‌ மேல்‌ அன்பு செலுத்தி, அதற்கு பதிலாக அன்பை 
பெறாத தகப்பனாக சித்தரிக்கிறார்‌. 

ு கர்த்தருக்கு உண்மையான ஆராதனையை செலுத்தாததற்காக மல்கியா ஜனங்களை 
கடிந்துகொள்ளுகிறார்‌ (1:6) 

கேள்வி - பதில்‌ என்ற அமைப்பில்‌ கீழ்க்காணும்‌ பிரச்சினைகளை மல்கியா முன்வைக்கிறார்‌. இந்தப்‌ 
புத்தகத்தில்‌ 23 கேள்விகள்‌ இருக்கின்றன. 

* மாய்மாலம்‌ - விசுவாசமின்மை - கலப்பு திருமணங்கள்‌ - விவாகரத்துக்கள்‌ - தவறான வழிபாடுகள்‌ - 
அகந்தை 

* மல்கியா ஜனங்களை மனந்திரும்பும்படி அழைத்தான்‌ (3:7) 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


மல்கியா புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. இஸ்ரவேலின்‌ மேல்‌ கர்த்தரின்‌ மனதுருக்கம்‌ 
1:1-5 


A. அவரது மனதுருக்கம்‌ அறிவிக்கப்படுதல்‌ 
1:1-2௮ 


B. அவரது மனதுருக்கத்தை சந்தேகித்தல்‌ 
1[:1-2ஆ 


C. அவரது மனதுருக்கம்‌ வெளிப்படுத்தபடுதல்‌ 
1:3-5 


11. இஸ்ரவேல்‌ குறித்த கர்த்தரின்‌ குற்றச்சாட்டு 
1:60-3:15 

A. ஏமாற்றுதல்‌ 1:6-14 

B. உண்மையில்லை 2:1-9 


C. அவிக்குரிய கலப்பு திருமணங்கள்‌ 2:10-12 


Pastor. Gabriel Thomasra 


D. விவாகரத்து 2:13-16 
E. விசுவாசக்குறைவு, அகங்காரம்‌ 2:17 


F. இடைவேளை: யோவான்‌ ஸ்நானனின்‌ 
வருகை 3:1-6 


(7. கொள்ளை 3:7-12 
H. ஆணவம்‌ 3:13-15 


111. தேவன்‌ ஜனங்களை கடிந்து கொள்ளுதல்‌ 
3:16-4:6 


A. தேவனற்ற ஜனங்கள்‌ 3:16-18 
B. தேவனுடைய தீர்ப்பின்‌ வடிவம்‌ 4:1-6 


ACA Church Avadll 


மாற்கு எழுதின சுவிசேஷம்‌ 


இயேசு என்னும்‌ ஊழியன்‌ 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 

* மாற்கின்‌ சுவிஷேசத்தை எழுதிய மாற்கு, “யோவான்மாற்கு” என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌ அப்‌ 12:12 

* மாற்கு என்னும்‌ பெயருக்கு “பண்பட்டவர்‌” அல்லது ““ஒளிர்கிறவர்‌” என்று பொருள்‌. 

* இவர்‌ பர்னபாவிற்கு உறவினர்‌ (கொலோ 4:10) 

* இயேசு கெத்சேமனே தோட்டத்தில்‌ கைது செய்யப்பட்டபோது நிர்வாணமாக ஓடிப்போன 
வாலிபன்‌ இவராக இருக்கலாம்‌ (14:51-52) 

* மாற்குவின்‌ விசுவாச மாற்றத்திற்கு பேதுருவே காரணம்‌ (1பேது 5:13) 

௩ ஏரோதினால்‌ பேதுரு சிறைச்சாலையில்‌ அடைக்கப்பட்டிருந்தபோது, சீஷர்கள்‌ ஜெபம்‌ பண்ணும்படி 
எருசலேமில்‌ இவரது தாயாரான மரியாளின்‌ வீட்டில்‌ கூடினார்கள்‌ 

(அப்‌ 12:12) 

* யோவானமாற்கு முதலாவது மிஷனரிப்பயணத்தில்‌ பர்னபாவோடும்‌, சவுலோடும்‌ கூடச்‌ சென்றார்‌ (அப்‌ 12:25,13:5) 
ஆனால்‌ சீக்கிரத்திலேயே எருசலேமுக்கு திரும்பிச்சென்றுவிட்டார்‌ (அப்‌ 13:13) 

* இரண்டாவது பிரயாணத்தின்போது யோவான்மாற்குவை அழைத்துக்கொண்டூபோக பர்னபா விரும்பினாலும்‌, 
முதலாவது பிரயாணத்தில்‌ மாற்கு பாதியில்‌ விலகியதால்‌ மாற்குவை சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்று பவுல்‌ எதிர்ப்பு 
தெரிவித்தார்‌. இறுதியாக பர்னபா யோவான்மாற்குவை சேர்த்துக்கொண்டும்‌, பவுல்‌ சீலாவை சேர்த்துக்கொண்டும்‌ 
தனித்தனியே வெவ்வேறு திசைகளில்‌ சென்றார்கள்‌ (அப்‌ 15:36-41) 

பின்னாளில்‌ பவுல்‌ தனது நிருபங்களில்‌ மாற்குவை உடன்வேலையாள்‌(பிலமோன24, கொலோ4:10) என்று 
அழைக்கிறார்‌. பவுலின்‌ ஊழியத்திற்கு பிரயோஜனம்‌ உள்ளவராக இருந்தார்‌ (தீமோ 4:11) 

அதிகாரங்கள்‌ 16 
* வசனங்கள்‌ 578 


Pastor. Gabriel Thomas] ~~ ந கள் ம ட... ACA Church Avadh 


மாற்கு சுவிஷேசத்தின்‌ பின்னணி 


* இயேசு கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை சரிதத்தை சொல்லும்‌ நான்கு சுவிஷேசங்களில்‌ இதுவே மிகச்‌ சிறியது. 
* மாற்கின்‌ கிறிஸ்துவைக்‌ குறித்த சுவிஷேசம்‌ ரோமர்களில்‌ இரண்டு பிரிவினருக்காக எழுதப்பட்டது. 


1. ரோமர்களுக்கு சுவிஷேசம்‌ அறிவிக்க இது எழுதப்பட்டது. 

* இதன்‌ ஆரம்பத்திலேயே இயேசு தேவனுடைய குமாரனாக காண்பிக்கப்படூகிறார்‌ 1:1 

* இயேசுவின்‌ வார்த்தைகளை காட்டிலும்‌ அவரது பணியை முக்கியத்துவப்படுத்தி தேவனுடைய மற்றும்‌ மனிதனுடைய 
வேலையாளாக காண்பிக்கிறார்‌ 10:42-45 


2. ரோம கிறிஸ்தவர்களுக்கு இது எழுதப்பட்டது. 

* ரோம சக்கரவர்த்தியான நரோவின்‌ ஆளுகையில்‌ உபத்திரவத்தை அனுபவித்துக்‌ கொண்டிருந்த 
ரோமாபுரியில்‌ இருந்த புறஜாதியாரான கதிறீஸ்தவர்களை தைரியப்படுத்த மாற்கு இதை எழுதினார்‌. 

௩ உலகமக்கள்‌ அனைவரையும்‌ சீஷர்களாகும்படி அழைத்த இயேசுவின்‌ அழைப்பை முன்னிறுத்துவதும்‌, அதற்கெதிரான 
கருத்துக்களை முறியடிப்பதுவும்‌ மாற்கு சுவிஷேசத்தின்‌ பிரதான நோக்கமாயிருந்தது. 

* மாற்குவை பொறுத்தவரையில்‌ சீஷத்துவம்‌ என்பது வெறுமனே ஏதோ நடத்தை விதிகளை அனுசரிப்பதல்ல மாறாக 
அது இயேசுவோடூள்ள திட்டவட்டமான உறவு. 

* இந்த ஐக்கியம்‌ என்பது இயேசுவை நம்புவது, தனது நடத்தையை சரிசெய்வது, அவரது உபதேசங்களை 
கைககொள்வது, அவரோடூள்ள உறவினால்‌ மாற்றமடைவது. 

ஈ -சீஷத்துவம்‌ என்பது இயேசு ஏற்றுக்கொள்ளப்படாமல்‌ தள்ளிவிடப்பட்டதை போன்ற உள்ள சூழ்நிலைக்கும்‌ 
முகம்கொடுக்க நம்மை ஆயத்தமாக்குவது. 


Pastor. Gabriel Thomasraj I ப | ACA Church Avadli 


மாற்கு சுவிஷேசத்தின்‌ தனிச்சிறப்புக்கள்‌ 

1. மற்றவற்றோடூ ஒப்பிடுகையில்‌ மாற்கின்‌ சுவிஷேசம்‌ சுருக்கமானதும்‌, அதிக அடர்த்தி இல்லாததுமான 
சுவிஷேசம்‌. 

* மாற்கு இயேசுவின்‌ வம்சவரலாற்று பட்டியலை தவிர்த்திருக்கிறார்‌. 

* இயேசுவின்‌ பொதுஊழியத்தை வனாந்தரத்தில்‌ யோவானிடத்தில்‌ பெற்ற ஞானஸ்நானத்தோடூ ஆரம்பிக்கிறார்‌. 

* இயேசு உயிர்த்தெழுந்து தரிசனமான நிகழ்வுகளை குறிப்பிடாமல்‌ அவசரகதியில்‌ மாற்கின்‌ சுவிஷேசம்‌ 
முடிவடைகிறது. 

* நடுக்கமும்‌ திகிலும்‌ அவர்களைப்‌ பிடித்தபடியால்‌, அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ வெளியே வந்து, கல்லறையை விட்டு 
ஓடினார்கள்‌; அவர்கள்‌ பயந்திருந்த படியினால்‌ ஒருவருக்கும்‌ ஒன்றும்‌ சொலலாமற்‌ போனார்கள்‌. 16:8 


ட்‌ 


மற்றவற்றோடூ ஒப்பிடுகையில்‌ மாற்கின்‌ சுவிஷேசம்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளை காட்டிலும்‌ அவரது பணியை 

முக்கியத்துவப்படுத்துகிறது. 

௩ முழுப்புத்தகத்திலும்‌ அற்புதங்கள்‌ குறித்த சம்பவங்கள்‌ அதிக இடத்தை எடுத்துக்‌ கொள்வதோடு அவை 
முழுவிபரங்களோடூ பதிவுசெய்யப்பட்டுள்ளது. (6:14-29,7:1-23,9:14-29,12:28-34). 

* அதேவேளையில்‌ இயேசுவின்‌ உபதேசங்கள்‌ குறைந்த அளவிலும்‌ அதிக விபரங்களின்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றது. 

* பாக்கிய வசனங்களோ, கர்த்தருடைய ஜெபமோ இடம்பெறவில்லை. 

* மாற்கில்‌ 4 உவமைகள்‌ மாத்திரமே உள்ளன. 


* ஆனால்‌ 19 அற்புதங்கள்‌ விரிவான முறையில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளது. 


Pastor. Gabriel Thomasral | | ACA Church Avadll 


3. மாற்கின்‌ சுவிஷேசம்‌ ஒரு அவசரத்தன்மையை வெளிப்படூத்துகிறது. 

அ) சுவிஷேசத்தை வாசிக்கும்‌ வாசகர்‌ சுவிஷேசத்தின்‌ செய்தியை விரைவாய்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்னும்‌ 
அவசரம்‌. 

“காலம்‌ நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம்‌ சமீபமாயிற்று” 1:15 

“இவைகளெல்லாம்‌ சம்பவிக்குமுன்னே இந்தச்‌ சந்ததி ஒழிந்துபோகாது” 13:30, 9:1 (ஒப்பிடுக) 

ஆ) இயேசு கிறிஸ்துவை பணியாளாக முன்னிறுத்தும்‌ அவசரம்‌. 

* தமிழில்‌ உடனே என்றும்‌ ஆங்கிலத்தில்‌ 1௦01810417 என்றும்‌ கிரேக்கத்தில்‌ மெ சொல்லப்படும்‌ 
வார்த்தையானது பழைய எற்பாட்டில்‌ 4 முறை மட்டுமே வருகிறது. புதிய ஏற்பாட்டில்‌ 59 முறை வருகிறது. மாற்கின்‌ 
சுவிஷேசத்தில்‌ 41 முறை வருகிறது. காரணம்‌ என்ன? 

இங்கே வேலையாளாகக்‌ காட்டிப்படும்‌ இயேசு, ஒரு நலல வேலைக்காரன்‌, அவருக்கு கொடுக்கப்பட்ட அலலது 
கட்டளையிடப்பட்ட பணியை தாமமில்லாமல்‌ உடனே செய்கிறவர்‌. 


4. மாற்கின்‌ சுவிஷேசம்‌ இயேசுவை மனிதனாக அழகுற எடுத்துக்காட்டுகிறது. 

* இயேசுவுக்கு பசியுண்டாயிற்று (11:12) அவர்‌ சோர்வடைந்தார்‌ (6:31) 

* எல்லாவித மனித உணர்ச்சிகளையும்‌ அவர்‌ காண்ிபித்திருக்கிறார்‌: மனதுருக்கம்‌ (1:41) கோபம்‌ (3:5) துக்கம்‌ (3:5) 
ஆச்சரியம்‌ (6:6) 

ஈ இரக்கம்‌ (6:34) விசனம்‌ (10:14) வேதனை (14:34) 

* புதிய ஏற்பாட்டில்‌ மாற்கின்‌ சுவிஷேசத்தில்‌ மாத்திரமே இயேசு “மரியாளின்‌ குமாரன்‌” என்று அழைக்கப்படுகிறார்‌ (6:3) 

* இதிலே மாத்திரம்தான்‌ இயேசு ““கச்சன்‌” என்று அழைக்கப்படுகிறார்‌ (6:3). மத்தேயுவின்‌ சுவிஷேசத்தில்‌ ““கச்சனுடைய 
குமாரன்‌” என்று அழைக்கப்படுகிறார்‌. (மத்‌ 13:55) 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


5. மாற்கு அடிக்கடி யூதர்களின்‌ காரியங்களை விபரிக்கிறாரேயன்றி ரோமர்களின்‌ காரியங்களை 
விபரிக்கவில்லை 


38 


ஒருபக்கத்தில்‌ பார்த்தால்‌ மாற்கு யூத சட்டங்களை குறித்து சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டூத்‌ 
தீர்க்கதரிசனத்தை ஒரேயொரு முறை மாத்திரமே குறிப்பிடுகிறார்‌. 

இன்னெரு பக்கத்தில்‌ மாற்கின்‌ வாசகர்களில்‌ பலரும்‌ யூத வழக்கங்களை 
அறியாதவர்களாயிருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ மற்றும்‌ முழு உலகத்திற்கான தேவனுடைய வேலையை 
நிறைவேற்ற இயேசு வந்தார்‌ என்பதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு யூத வழக்கங்கள்‌ குறித்த 
அறிவைப்‌ புகட்ட மாற்கு அவற்றை விளக்கிச்‌ சொல்லவேணடியிருந்தது. 

7:3-4ல யூதர்களின்‌ சுத்த்கரிக்கும்‌ வழக்கம்‌ விளக்கிச்‌ சொல்லப்படுகிறது. இதை 10:12 உடன்‌ ஓப்பிட்டால்‌ 
ரோமர்களின்‌ விவாகரத்து சட்டத்தை அவர்கள்‌ அறிந்திருப்பதினால்‌ விளக்கிச்‌ சொல்லப்படவில்லை. 
1ம்‌ நூற்றாண்டின்‌ பாலஸ்தீனத்தில்‌ பொதுவான மொழியாக இருந்த அரமேய மொழிச்‌ சொற்களுக்கான 
அர்த்தத்தை சொல்லுகிறார்‌: பொவனெர்கேஸ்‌(3:17), தலத்தாகூமி(5:41), கொர்பான்‌(7:11), எப்பத்தா(7:34), 
பர்திமேயு(10:46), அப்பா(14:36), கொல்கொதா(15:22), எலோயீ! எலோய்‌ி! லாமா சபக்தானி(15:34) 
ஆனால்‌ லத்தீன்‌ மொழிச்‌ சொற்களுக்கான அர்த்தம்‌ சொல்லப்படவில்லை: லேகியோன்‌ (5:9,15), 
டெனாரியஸ்‌ (ஒருபணம்‌)(12:15), பிரிடோரியம்‌ (அரண்மனைக்‌ கூடம்‌)(15:16), நூற்றுக்கு அதிபதி (15:19) 


6. மாற்கின்‌ சுவிஷேசம்‌ இயேசுவின்‌ பாடுகளுக்கும்‌ மரணத்திற்கும்‌ மிகுந்த முக்கியத்துவம்‌ அளிக்கிறது. 


ஈ 36லிலேயே இயேசுவை கொல்ல நடக்கும்‌ சதியாலோசனை சொல்லப்படுகிறது. (மத்‌ 12:14, லூக்‌ 19:47 


ஓப்பிட்டு பார்க்கவும்‌) 


* அவரது பாடுகளைக்‌ குறித்து மூன்று முன்னறிவிப்புக்கள்‌ (8:31,9:31,10:33-34) 


Pastor. Gabriel Thomasral | | ACA Church Avadll 


7. மாற்கு ரோமர்களின்‌ நேரக்கணக்கீட்டு முறையையே பயன்படுத்துகிறார்‌. 
* யூதர்களின்‌ நேரக்கணக்கீட்டு முறையும்‌ ரோமர்களின்‌ நேரக்கணக்கட்டு முறையும்‌ வித்தியாசமானது. 
யூதர்களின்‌ நாள்‌ அதிகாலையில்‌ ஆரம்பித்து சூரிய அஸ்தமனத்தில்‌ முடிகிறது. 

* (15:25ல்‌ மூன்றாம்‌ மணிவேளை “அவரை சிலுவையில்‌ அறைந்தபோது::. யோவான்‌ 19:14ல ஆறாம்‌ 
மணிவேளை அது இறுதியாக இயேசுவை சிலுவையில்‌ அறையும்படி தீர்ப்பு சொல்ல பிலாத்து 
நியாயசனத்தில்‌ உட்கார்ந்த நேரம்‌) 

ஈ நாம்‌ தற்போது பயன்படுத்துவது ரோமாகளின்‌ நேரக்கணக்கீட்டு முறை. இதில்‌ நாள்‌ ஆரம்பிப்பது 
நடூஇரவில்‌. நேரம்‌ 12 மணி இடைவெளிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 


நேரம்‌ ரோம நேரம்‌ யூத நேரம்‌ 


I SE PR I IL I IE SS பப பபப பம்பா ம 
a a வரியாய்‌ வியப ப வ்கிய ப பப வய பாவி 
அவிக வலம ஜம வை விமல வலியில ணன வ மேவ வ வன ல லிவி மேனே வ வனின்‌ விவ வ வின வமல்‌ வ வினு விம மு வவ வ வவ வை கலிய வினு வினவ வே வ வவ மினு வெலி வ வு லை மமம்‌ வினவு வெலே வ வினவு வலவ மே லலி வலையில வலில ல லல வென வென வேவு வனி மில அலவி க அலை யிலை வலில வில வனே வி லை கலவை கலை விவி அலையில்‌ அலி ம யனைய மாலி 
அதமம்‌ பே மதினி பிப தவை திய அ அம்ப வ வேகன்‌ விகி அல்‌ அலவ கி சினை வவ ப வன்றே கெத்தா த்தை பைல று வதிலை டேன றில்‌ கைற வேர்ப்பகுதி அத்‌ அமா மப அழத சல ம்‌ அறவண திக்கில்‌ வலு போவே வறை லே அபதல. ட ஆல 
EP CE பபப TETAS SE CLES PERT SESS LTTE FS PPE AE EAST ESE EET ENE SERENE TE SE SESE RPE SERENE TENSE SCRA SERRE SECRETE ERR CREEPS REET SESE, BEEMAN SES REST ESE SCR IES FSFE CER PERE TERETE SE REREAD SEEMS ECA BLE REET ESRC EASES EERE ERPS ARE ES SET PER SEE ERE CEERI FEES RE Rr | 


ககக கல்கி க அக குதிக்க அக கவை ககக ௧ உ பது ஆகுக க்க அ லம்‌ க அக க அர க க தஆ கக உரக கக கருக்க க கக்‌ ஆகை க அதக பகு அக உ அக ககக கே கக அக கலக குக அக சில்ப கக கக க கக ஆது அக ஆகக கவ க உ க ககக அக ககக கப தக ௫ கக குக அக ககக அகல்‌ க வ ஆல த பதவி வவறு உ கவ க ரு கக்‌ அக கல அல்லும்‌ மல்க அக கவ ஆகி 


9:00 இரவு 9ம்‌ மணி மாலை 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadi 


8. மாற்கின்‌ சுவிஷேசம்‌ இரகசியத்தை மையமாக கொண்டிருக்கிறது 
இயேசுவின்‌ சொந்த சீஷர்களே அவர்‌ யாரென்று புரிந்துகொள்வில்லை (4:41,6:51-52) 
இயேசு தாம்‌ யாரென்பதையும்‌, தமது அற்புத செய்கைகளையும்‌ அறிவிக்க வேண்டாம்‌ என்று 
கட்டளையிடூகிறார்‌ (1:23-25,43-44,3:11-12,5:43,7:36, 8:30,9:9). 
* இயேசு சொல்லுவதை மற்றவர்கள்‌ புரிந்துகொளாதபடி அவர்‌ உவமைகளினால்‌ பேசினார்‌ (4:10-12). 
* எல்லையில்லாத தேவனுடைய ஞானம்‌ இயேசுவில்‌ வெளியரங்கமாகி மகிமையடைகிறது. 


9. மாற்கு இயேசுவின்‌ சீஷர்களின்‌ தவறுகளை முக்கியப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்‌. 
* ஏற்றுக்கொள்ளாமை (4:41,6:51-52,8:14-21) 
* சுயநலம்‌ (8:32,9:32-34,10:35-41) 
* இயேசுவைக்‌ காட்டிக்கொடுத்தல்‌, மறுதலித்தல்‌, கைவிடுதல்‌ (14:10-11,17-21, 26-31, 37-38, 44- 
45,50,66-72) 
* மாற்கின்‌ சுவிஷேசம்‌ சீஷர்களின்‌ விசுவாசமின்மை திருத்தப்பட்டதாக எந்த தகவலும்‌ தராமல்‌ 
முடிவடைகிறது. 
ஃ யூதாசின்‌ குற்ற உணர்வு (மத்‌ 27:3-10) 
ு அல்லது பேதுருவின்‌ திருந்துதல்‌ (யோவான்‌ 21:15-19) 
ு அல்லது இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலுக்குபின்‌ பதினொருவருக்கும்‌ இயேசுவோடு உண்டான இணக்கம்‌ 
(மத்‌ 28:18-20, லூக்‌ 24:36-53, யோவா 20:19-21:14) 


Pastor. Gabriel [௨257௮/ | = | ACA Church Avadll 


_ பாக்கியங்களும்‌ சாபங்களும்‌ 


| பரலோகராஜ்யம்‌ எளிமையுள்ளவர்களுக்கானது வச 3 | பரலோகராஜ்யம்‌ பூட்டப்பட்டது வச 13 
துயரப்படுகிறவர்கள்‌ ஆறுதலடைவார்கள்‌ வச4 துக்கிக்கிறவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள்‌ வச14 


சாந்தகுணமுள்ளவர்கள்‌ பூமியைச்‌ 


சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌ வச5 மதவெறியர்கள்‌ சுற்றித்திரிகிறார்கள்‌ வச15 


நதியின்மேல்‌ பசிதாகமுள்ளவர்கள்‌ விதிகளை சாதகமாக பயன்படூத்தி மோசடி செய்கிறார்கள்‌ 
திருப்தியடைவார்கள்‌. வச 6 வச 16-22 


இரக்கமுள்ளவர்கள்‌ இரக்கம்‌ பெறுவார்கள்‌ வச 7 இரக்கம்‌ காட்டாமல்‌ விட்டூவிடப்படுகிறது வச 23,24 


இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ தேவனைத்‌ பரிசுத்தம்‌ இல்லை, அசுத்தம்‌ இருக்கிறது 
| தரிசிப்பார்கள்‌ வச 8 குருட்டாட்டமிருக்கிறது வச 25,26 


சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌ தேவனுடைய புத்திரர்‌ 


மாய்மாலமும்‌, நீதியின்மையும்‌ வச27,28 


எனனப்படுவார்கள்‌. வச 9 


துன்பப்படூகிறவர்கள்‌ வச10-12 _துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 6 வச 29-33 


நன்கு ரான! Thomasraj i ட்ட அன்த அட லி ACA பொற்ப லன்‌ 


முக்கிய பகுதிகள்‌ 

இயேசுவின்‌ ஊழியத்தின்‌ ஆரம்பம்‌ (1:1-13) 
அவருக்கு முன்னோடியவன்‌ (1:1-8) 

உ அவரது ஞானஸநானம்‌ (1:9-11) 

உ அவரது சோதனை (1:12-13) 


இயேசுவின்‌ கலிலேயா ஊழியம்‌ (1:14-6:29) 

உ ஆரம்பகால கலிலேயா ஊழியம்‌ (1:14-3:12) 
1. முதலாவது சீஷர்களை அழைத்தல்‌ (1:14-20) 
2. கப்பர்நகூமில்‌ அற்பதங்கள்‌ (1:21-34) 

3. கலிலேயாவில்‌ பிரசங்கித்தலும்‌, 
சுகமளித்தலும்‌ (1:35-45) 

4. கப்பர்நகூமில்‌ ஊழியம்‌ செய்தல்‌ (2:1-22) 

5. ஓய்வுநாள்‌ சர்ச்சை (2:23-3:12) 

௦ பிற்கால கலிலேயா ஊழியம்‌ (3:13-6:29) 


Pastor. Gabriel Thomasral 


1.12 அப்போஸ்தலர்களை தெரிவுசெய்தல்‌ (3:13- 
19) 

2.கப்பர்நகூமில்‌ உபதேசம்‌ செய்தல்‌ (3:20-35) 

3.ராஜ்யத்தின்‌ உவமைகள்‌ (4:1-34) 

4.கலிலேயா கடலை அமைதிப்படுத்துதல்‌ (4:35- 
41) 

5.பிசாசு பிடித்தவனை குணமாக்குதல்‌ (5:1-20) 

6.கலிலேயாவில்‌ இன்னும்‌ அதிசயங்கள்‌ செய்தல்‌ 
(5:21-43) 

7.இயேசுவின்‌ சொந்த ஊரில்‌ அவிசுவாசம்‌ (6:1- 
0) 

8.ஆறு அப்போஸ்தல குழுக்கள்‌ கலிலேயாவில்‌ 
பிரசங்கித்தலும்‌ குணமாக்குதலும்‌ (6:7 

9.இயேசுவின்‌ ஊழியத்திற்கெதிரான ஏரோதுவின்‌ 
எதிர்வினை (6:14-29) 


ACA Church Avadi 


முக்கிய பகுதிகள்‌ 

காரணமாய்‌ கலிலேயாவிலிருந்து விலகுதல்‌ 
(6:30-9:29) 

* கிழக்கு கடற்கரைப்‌ பகுதிக்கு (6:30-52) 


* கலிலேயாவின்‌ மேற்கு கடற்கரைப்‌ பகுதிக்கு (6:53-- 
1.23) 


* தீரு சீதோன்‌ படடணங்களுக்கு (7:24-30) 

* தெக்கப்போலி பகுதிக்கு (7:31-8:10) 

* பிலிப்புச்‌ செசரியா பட்டணத்தைச்‌ சேர்ந்த 
கிராமங்களுக்கு (8:11-30) 

* மறுரூப மலைக்கு (8:31-9:29) 

* கலிலேயாவில்‌ இறுதி ஊழியம்‌ (9:30-50) 


யூதேயா,பெரேயா பகுதிகளில்‌ இயேசுவின்‌ ஊழியம்‌ 
(அதி 10) 

விவாகரத்தை குறித்த உபதேசம்‌ (10:1-12) 

உ பிள்ளைகள்‌ குறித்த உபதேசம்‌ (10:13-16) 


Pastor. Gabriel [௨257௮/ 


௦ ஐசுவரியமுள்ள வாலிபன்‌ (10:17-31) 

இரு சகோதர்களின்‌ விண்ணப்பம்‌ (10:32-45) 
 பர்திமேயுவுக்கு பார்வை கிடைக்கச்செய்தல்‌ (10:46 
52) 

இயேசுவின்‌ பாடூகள்‌ (அதி 11-15) 

வெற்றிப்‌ பிரவேசம்‌ (11:1-11) 

ஆலய சுத்தீகரிப்பு (11:12-19) 

ு யூத தலைவர்களோடான சர்ச்சைகளின்‌ முடிவு (11:20 
_ 12:44) 

உ காலத்தின்‌ முடிவின்‌ அடையாளங்கள்‌ (அதி 13) 

்‌ இயேசு அபிஷேகிக்கப்படுதல்‌ (14:1-11) 

௦ கர்த்தரின்‌ பந்தி (14:12-26) 


௦ இயேசுவின்‌ கைது, விசாரணை, மரணம்‌ (14:27 
15:47) 
இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌ (அதி 16) 


ACA Church Avadi 


மாற்கு எழுதின சுவிசேஷம்‌ 


இயேசு என்னும்‌ ஊழியன்‌ 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 

* மாற்கின்‌ சுவிஷேசத்தை எழுதிய மாற்கு, “யோவான்மாற்கு” என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌ அப்‌ 12:12 

* மாற்கு என்னும்‌ பெயருக்கு “பண்பட்டவர்‌” அல்லது ““ஒளிர்கிறவர்‌” என்று பொருள்‌. 

* இவர்‌ பர்னபாவிற்கு உறவினர்‌ (கொலோ 4:10) 

* இயேசு கெத்சேமனே தோட்டத்தில்‌ கைது செய்யப்பட்டபோது நிர்வாணமாக ஓடிப்போன 
வாலிபன்‌ இவராக இருக்கலாம்‌ (14:51-52) 

* மாற்குவின்‌ விசுவாச மாற்றத்திற்கு பேதுருவே காரணம்‌ (1பேது 5:13) 

௩ ஏரோதினால்‌ பேதுரு சிறைச்சாலையில்‌ அடைக்கப்பட்டிருந்தபோது, சீஷர்கள்‌ ஜெபம்‌ பண்ணும்படி 
எருசலேமில்‌ இவரது தாயாரான மரியாளின்‌ வீட்டில்‌ கூடினார்கள்‌ 

(அப்‌ 12:12) 

* யோவானமாற்கு முதலாவது மிஷனரிப்பயணத்தில்‌ பர்னபாவோடும்‌, சவுலோடும்‌ கூடச்‌ சென்றார்‌ (அப்‌ 12:25,13:5) 
ஆனால்‌ சீக்கிரத்திலேயே எருசலேமுக்கு திரும்பிச்சென்றுவிட்டார்‌ (அப்‌ 13:13) 

* இரண்டாவது பிரயாணத்தின்போது யோவான்மாற்குவை அழைத்துக்கொண்டூபோக பர்னபா விரும்பினாலும்‌, 
முதலாவது பிரயாணத்தில்‌ மாற்கு பாதியில்‌ விலகியதால்‌ மாற்குவை சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்று பவுல்‌ எதிர்ப்பு 
தெரிவித்தார்‌. இறுதியாக பர்னபா யோவான்மாற்குவை சேர்த்துக்கொண்டும்‌, பவுல்‌ சீலாவை சேர்த்துக்கொண்டும்‌ 
தனித்தனியே வெவ்வேறு திசைகளில்‌ சென்றார்கள்‌ (அப்‌ 15:36-41) 

பின்னாளில்‌ பவுல்‌ தனது நிருபங்களில்‌ மாற்குவை உடன்வேலையாள்‌(பிலமோன24, கொலோ4:10) என்று 
அழைக்கிறார்‌. பவுலின்‌ ஊழியத்திற்கு பிரயோஜனம்‌ உள்ளவராக இருந்தார்‌ (தீமோ 4:11) 

அதிகாரங்கள்‌ 16 
* வசனங்கள்‌ 578 


Pastor. Gabriel Thomas] ~~ ந கள் ம ட... ACA Church Avadh 


மாற்கு சுவிஷேசத்தின்‌ பின்னணி 


* இயேசு கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை சரிதத்தை சொல்லும்‌ நான்கு சுவிஷேசங்களில்‌ இதுவே மிகச்‌ சிறியது. 
* மாற்கின்‌ கிறிஸ்துவைக்‌ குறித்த சுவிஷேசம்‌ ரோமர்களில்‌ இரண்டு பிரிவினருக்காக எழுதப்பட்டது. 


1. ரோமர்களுக்கு சுவிஷேசம்‌ அறிவிக்க இது எழுதப்பட்டது. 

* இதன்‌ ஆரம்பத்திலேயே இயேசு தேவனுடைய குமாரனாக காண்பிக்கப்படூகிறார்‌ 1:1 

* இயேசுவின்‌ வார்த்தைகளை காட்டிலும்‌ அவரது பணியை முக்கியத்துவப்படுத்தி தேவனுடைய மற்றும்‌ மனிதனுடைய 
வேலையாளாக காண்பிக்கிறார்‌ 10:42-45 


2. ரோம கிறிஸ்தவர்களுக்கு இது எழுதப்பட்டது. 

* ரோம சக்கரவர்த்தியான நரோவின்‌ ஆளுகையில்‌ உபத்திரவத்தை அனுபவித்துக்‌ கொண்டிருந்த 
ரோமாபுரியில்‌ இருந்த புறஜாதியாரான கதிறீஸ்தவர்களை தைரியப்படுத்த மாற்கு இதை எழுதினார்‌. 

௩ உலகமக்கள்‌ அனைவரையும்‌ சீஷர்களாகும்படி அழைத்த இயேசுவின்‌ அழைப்பை முன்னிறுத்துவதும்‌, அதற்கெதிரான 
கருத்துக்களை முறியடிப்பதுவும்‌ மாற்கு சுவிஷேசத்தின்‌ பிரதான நோக்கமாயிருந்தது. 

* மாற்குவை பொறுத்தவரையில்‌ சீஷத்துவம்‌ என்பது வெறுமனே ஏதோ நடத்தை விதிகளை அனுசரிப்பதல்ல மாறாக 
அது இயேசுவோடூள்ள திட்டவட்டமான உறவு. 

* இந்த ஐக்கியம்‌ என்பது இயேசுவை நம்புவது, தனது நடத்தையை சரிசெய்வது, அவரது உபதேசங்களை 
கைககொள்வது, அவரோடூள்ள உறவினால்‌ மாற்றமடைவது. 

ஈ -சீஷத்துவம்‌ என்பது இயேசு ஏற்றுக்கொள்ளப்படாமல்‌ தள்ளிவிடப்பட்டதை போன்ற உள்ள சூழ்நிலைக்கும்‌ 
முகம்கொடுக்க நம்மை ஆயத்தமாக்குவது. 


Pastor. Gabriel Thomasraj I ப | ACA Church Avadli 


மாற்கு சுவிஷேசத்தின்‌ தனிச்சிறப்புக்கள்‌ 

1. மற்றவற்றோடூ ஒப்பிடுகையில்‌ மாற்கின்‌ சுவிஷேசம்‌ சுருக்கமானதும்‌, அதிக அடர்த்தி இல்லாததுமான 
சுவிஷேசம்‌. 

* மாற்கு இயேசுவின்‌ வம்சவரலாற்று பட்டியலை தவிர்த்திருக்கிறார்‌. 

* இயேசுவின்‌ பொதுஊழியத்தை வனாந்தரத்தில்‌ யோவானிடத்தில்‌ பெற்ற ஞானஸ்நானத்தோடூ ஆரம்பிக்கிறார்‌. 

* இயேசு உயிர்த்தெழுந்து தரிசனமான நிகழ்வுகளை குறிப்பிடாமல்‌ அவசரகதியில்‌ மாற்கின்‌ சுவிஷேசம்‌ 
முடிவடைகிறது. 

* நடுக்கமும்‌ திகிலும்‌ அவர்களைப்‌ பிடித்தபடியால்‌, அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ வெளியே வந்து, கல்லறையை விட்டு 
ஓடினார்கள்‌; அவர்கள்‌ பயந்திருந்த படியினால்‌ ஒருவருக்கும்‌ ஒன்றும்‌ சொலலாமற்‌ போனார்கள்‌. 16:8 


ட்‌ 


மற்றவற்றோடூ ஒப்பிடுகையில்‌ மாற்கின்‌ சுவிஷேசம்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளை காட்டிலும்‌ அவரது பணியை 

முக்கியத்துவப்படுத்துகிறது. 

௩ முழுப்புத்தகத்திலும்‌ அற்புதங்கள்‌ குறித்த சம்பவங்கள்‌ அதிக இடத்தை எடுத்துக்‌ கொள்வதோடு அவை 
முழுவிபரங்களோடூ பதிவுசெய்யப்பட்டுள்ளது. (6:14-29,7:1-23,9:14-29,12:28-34). 

* அதேவேளையில்‌ இயேசுவின்‌ உபதேசங்கள்‌ குறைந்த அளவிலும்‌ அதிக விபரங்களின்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றது. 

* பாக்கிய வசனங்களோ, கர்த்தருடைய ஜெபமோ இடம்பெறவில்லை. 

* மாற்கில்‌ 4 உவமைகள்‌ மாத்திரமே உள்ளன. 


* ஆனால்‌ 19 அற்புதங்கள்‌ விரிவான முறையில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளது. 


Pastor. Gabriel Thomasral | | ACA Church Avadll 


3. மாற்கின்‌ சுவிஷேசம்‌ ஒரு அவசரத்தன்மையை வெளிப்படூத்துகிறது. 

அ) சுவிஷேசத்தை வாசிக்கும்‌ வாசகர்‌ சுவிஷேசத்தின்‌ செய்தியை விரைவாய்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்னும்‌ 
அவசரம்‌. 

“காலம்‌ நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம்‌ சமீபமாயிற்று” 1:15 

“இவைகளெல்லாம்‌ சம்பவிக்குமுன்னே இந்தச்‌ சந்ததி ஒழிந்துபோகாது” 13:30, 9:1 (ஒப்பிடுக) 

ஆ) இயேசு கிறிஸ்துவை பணியாளாக முன்னிறுத்தும்‌ அவசரம்‌. 

* தமிழில்‌ உடனே என்றும்‌ ஆங்கிலத்தில்‌ 1௦01810417 என்றும்‌ கிரேக்கத்தில்‌ மெ சொல்லப்படும்‌ 
வார்த்தையானது பழைய எற்பாட்டில்‌ 4 முறை மட்டுமே வருகிறது. புதிய ஏற்பாட்டில்‌ 59 முறை வருகிறது. மாற்கின்‌ 
சுவிஷேசத்தில்‌ 41 முறை வருகிறது. காரணம்‌ என்ன? 

இங்கே வேலையாளாகக்‌ காட்டிப்படும்‌ இயேசு, ஒரு நலல வேலைக்காரன்‌, அவருக்கு கொடுக்கப்பட்ட அலலது 
கட்டளையிடப்பட்ட பணியை தாமமில்லாமல்‌ உடனே செய்கிறவர்‌. 


4. மாற்கின்‌ சுவிஷேசம்‌ இயேசுவை மனிதனாக அழகுற எடுத்துக்காட்டுகிறது. 

* இயேசுவுக்கு பசியுண்டாயிற்று (11:12) அவர்‌ சோர்வடைந்தார்‌ (6:31) 

* எல்லாவித மனித உணர்ச்சிகளையும்‌ அவர்‌ காண்ிபித்திருக்கிறார்‌: மனதுருக்கம்‌ (1:41) கோபம்‌ (3:5) துக்கம்‌ (3:5) 
ஆச்சரியம்‌ (6:6) 

ஈ இரக்கம்‌ (6:34) விசனம்‌ (10:14) வேதனை (14:34) 

* புதிய ஏற்பாட்டில்‌ மாற்கின்‌ சுவிஷேசத்தில்‌ மாத்திரமே இயேசு “மரியாளின்‌ குமாரன்‌” என்று அழைக்கப்படுகிறார்‌ (6:3) 

* இதிலே மாத்திரம்தான்‌ இயேசு ““கச்சன்‌” என்று அழைக்கப்படுகிறார்‌ (6:3). மத்தேயுவின்‌ சுவிஷேசத்தில்‌ ““கச்சனுடைய 
குமாரன்‌” என்று அழைக்கப்படுகிறார்‌. (மத்‌ 13:55) 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


5. மாற்கு அடிக்கடி யூதர்களின்‌ காரியங்களை விபரிக்கிறாரேயன்றி ரோமர்களின்‌ காரியங்களை 
விபரிக்கவில்லை 


38 


ஒருபக்கத்தில்‌ பார்த்தால்‌ மாற்கு யூத சட்டங்களை குறித்து சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டூத்‌ 
தீர்க்கதரிசனத்தை ஒரேயொரு முறை மாத்திரமே குறிப்பிடுகிறார்‌. 

இன்னெரு பக்கத்தில்‌ மாற்கின்‌ வாசகர்களில்‌ பலரும்‌ யூத வழக்கங்களை 
அறியாதவர்களாயிருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ மற்றும்‌ முழு உலகத்திற்கான தேவனுடைய வேலையை 
நிறைவேற்ற இயேசு வந்தார்‌ என்பதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு யூத வழக்கங்கள்‌ குறித்த 
அறிவைப்‌ புகட்ட மாற்கு அவற்றை விளக்கிச்‌ சொல்லவேணடியிருந்தது. 

7:3-4ல யூதர்களின்‌ சுத்த்கரிக்கும்‌ வழக்கம்‌ விளக்கிச்‌ சொல்லப்படுகிறது. இதை 10:12 உடன்‌ ஓப்பிட்டால்‌ 
ரோமர்களின்‌ விவாகரத்து சட்டத்தை அவர்கள்‌ அறிந்திருப்பதினால்‌ விளக்கிச்‌ சொல்லப்படவில்லை. 
1ம்‌ நூற்றாண்டின்‌ பாலஸ்தீனத்தில்‌ பொதுவான மொழியாக இருந்த அரமேய மொழிச்‌ சொற்களுக்கான 
அர்த்தத்தை சொல்லுகிறார்‌: பொவனெர்கேஸ்‌(3:17), தலத்தாகூமி(5:41), கொர்பான்‌(7:11), எப்பத்தா(7:34), 
பர்திமேயு(10:46), அப்பா(14:36), கொல்கொதா(15:22), எலோயீ! எலோய்‌ி! லாமா சபக்தானி(15:34) 
ஆனால்‌ லத்தீன்‌ மொழிச்‌ சொற்களுக்கான அர்த்தம்‌ சொல்லப்படவில்லை: லேகியோன்‌ (5:9,15), 
டெனாரியஸ்‌ (ஒருபணம்‌)(12:15), பிரிடோரியம்‌ (அரண்மனைக்‌ கூடம்‌)(15:16), நூற்றுக்கு அதிபதி (15:19) 


6. மாற்கின்‌ சுவிஷேசம்‌ இயேசுவின்‌ பாடுகளுக்கும்‌ மரணத்திற்கும்‌ மிகுந்த முக்கியத்துவம்‌ அளிக்கிறது. 


ஈ 36லிலேயே இயேசுவை கொல்ல நடக்கும்‌ சதியாலோசனை சொல்லப்படுகிறது. (மத்‌ 12:14, லூக்‌ 19:47 


ஓப்பிட்டு பார்க்கவும்‌) 


* அவரது பாடுகளைக்‌ குறித்து மூன்று முன்னறிவிப்புக்கள்‌ (8:31,9:31,10:33-34) 


Pastor. Gabriel Thomasral | | ACA Church Avadll 


7. மாற்கு ரோமர்களின்‌ நேரக்கணக்கீட்டு முறையையே பயன்படுத்துகிறார்‌. 
* யூதர்களின்‌ நேரக்கணக்கீட்டு முறையும்‌ ரோமர்களின்‌ நேரக்கணக்கட்டு முறையும்‌ வித்தியாசமானது. 
யூதர்களின்‌ நாள்‌ அதிகாலையில்‌ ஆரம்பித்து சூரிய அஸ்தமனத்தில்‌ முடிகிறது. 

* (15:25ல்‌ மூன்றாம்‌ மணிவேளை “அவரை சிலுவையில்‌ அறைந்தபோது::. யோவான்‌ 19:14ல ஆறாம்‌ 
மணிவேளை அது இறுதியாக இயேசுவை சிலுவையில்‌ அறையும்படி தீர்ப்பு சொல்ல பிலாத்து 
நியாயசனத்தில்‌ உட்கார்ந்த நேரம்‌) 

ஈ நாம்‌ தற்போது பயன்படுத்துவது ரோமாகளின்‌ நேரக்கணக்கீட்டு முறை. இதில்‌ நாள்‌ ஆரம்பிப்பது 
நடூஇரவில்‌. நேரம்‌ 12 மணி இடைவெளிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 


நேரம்‌ ரோம நேரம்‌ யூத நேரம்‌ 


I SE PR I IL I IE SS பப பபப பம்பா ம 
a a வரியாய்‌ வியப ப வ்கிய ப பப வய பாவி 
அவிக வலம ஜம வை விமல வலியில ணன வ மேவ வ வன ல லிவி மேனே வ வனின்‌ விவ வ வின வமல்‌ வ வினு விம மு வவ வ வவ வை கலிய வினு வினவ வே வ வவ மினு வெலி வ வு லை மமம்‌ வினவு வெலே வ வினவு வலவ மே லலி வலையில வலில ல லல வென வென வேவு வனி மில அலவி க அலை யிலை வலில வில வனே வி லை கலவை கலை விவி அலையில்‌ அலி ம யனைய மாலி 
அதமம்‌ பே மதினி பிப தவை திய அ அம்ப வ வேகன்‌ விகி அல்‌ அலவ கி சினை வவ ப வன்றே கெத்தா த்தை பைல று வதிலை டேன றில்‌ கைற வேர்ப்பகுதி அத்‌ அமா மப அழத சல ம்‌ அறவண திக்கில்‌ வலு போவே வறை லே அபதல. ட ஆல 
EP CE பபப TETAS SE CLES PERT SESS LTTE FS PPE AE EAST ESE EET ENE SERENE TE SE SESE RPE SERENE TENSE SCRA SERRE SECRETE ERR CREEPS REET SESE, BEEMAN SES REST ESE SCR IES FSFE CER PERE TERETE SE REREAD SEEMS ECA BLE REET ESRC EASES EERE ERPS ARE ES SET PER SEE ERE CEERI FEES RE Rr | 


ககக கல்கி க அக குதிக்க அக கவை ககக ௧ உ பது ஆகுக க்க அ லம்‌ க அக க அர க க தஆ கக உரக கக கருக்க க கக்‌ ஆகை க அதக பகு அக உ அக ககக கே கக அக கலக குக அக சில்ப கக கக க கக ஆது அக ஆகக கவ க உ க ககக அக ககக கப தக ௫ கக குக அக ககக அகல்‌ க வ ஆல த பதவி வவறு உ கவ க ரு கக்‌ அக கல அல்லும்‌ மல்க அக கவ ஆகி 


9:00 இரவு 9ம்‌ மணி மாலை 


Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadi 


8. மாற்கின்‌ சுவிஷேசம்‌ இரகசியத்தை மையமாக கொண்டிருக்கிறது 
இயேசுவின்‌ சொந்த சீஷர்களே அவர்‌ யாரென்று புரிந்துகொள்வில்லை (4:41,6:51-52) 
இயேசு தாம்‌ யாரென்பதையும்‌, தமது அற்புத செய்கைகளையும்‌ அறிவிக்க வேண்டாம்‌ என்று 
கட்டளையிடூகிறார்‌ (1:23-25,43-44,3:11-12,5:43,7:36, 8:30,9:9). 
* இயேசு சொல்லுவதை மற்றவர்கள்‌ புரிந்துகொளாதபடி அவர்‌ உவமைகளினால்‌ பேசினார்‌ (4:10-12). 
* எல்லையில்லாத தேவனுடைய ஞானம்‌ இயேசுவில்‌ வெளியரங்கமாகி மகிமையடைகிறது. 


9. மாற்கு இயேசுவின்‌ சீஷர்களின்‌ தவறுகளை முக்கியப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்‌. 
* ஏற்றுக்கொள்ளாமை (4:41,6:51-52,8:14-21) 
* சுயநலம்‌ (8:32,9:32-34,10:35-41) 
* இயேசுவைக்‌ காட்டிக்கொடுத்தல்‌, மறுதலித்தல்‌, கைவிடுதல்‌ (14:10-11,17-21, 26-31, 37-38, 44- 
45,50,66-72) 
* மாற்கின்‌ சுவிஷேசம்‌ சீஷர்களின்‌ விசுவாசமின்மை திருத்தப்பட்டதாக எந்த தகவலும்‌ தராமல்‌ 
முடிவடைகிறது. 
ஃ யூதாசின்‌ குற்ற உணர்வு (மத்‌ 27:3-10) 
ு அல்லது பேதுருவின்‌ திருந்துதல்‌ (யோவான்‌ 21:15-19) 
ு அல்லது இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலுக்குபின்‌ பதினொருவருக்கும்‌ இயேசுவோடு உண்டான இணக்கம்‌ 
(மத்‌ 28:18-20, லூக்‌ 24:36-53, யோவா 20:19-21:14) 


Pastor. Gabriel [௨257௮/ | = | ACA Church Avadll 


_ பாக்கியங்களும்‌ சாபங்களும்‌ 


| பரலோகராஜ்யம்‌ எளிமையுள்ளவர்களுக்கானது வச 3 | பரலோகராஜ்யம்‌ பூட்டப்பட்டது வச 13 
துயரப்படுகிறவர்கள்‌ ஆறுதலடைவார்கள்‌ வச4 துக்கிக்கிறவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள்‌ வச14 


சாந்தகுணமுள்ளவர்கள்‌ பூமியைச்‌ 


சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌ வச5 மதவெறியர்கள்‌ சுற்றித்திரிகிறார்கள்‌ வச15 


நதியின்மேல்‌ பசிதாகமுள்ளவர்கள்‌ விதிகளை சாதகமாக பயன்படூத்தி மோசடி செய்கிறார்கள்‌ 
திருப்தியடைவார்கள்‌. வச 6 வச 16-22 


இரக்கமுள்ளவர்கள்‌ இரக்கம்‌ பெறுவார்கள்‌ வச 7 இரக்கம்‌ காட்டாமல்‌ விட்டூவிடப்படுகிறது வச 23,24 


இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ தேவனைத்‌ பரிசுத்தம்‌ இல்லை, அசுத்தம்‌ இருக்கிறது 
| தரிசிப்பார்கள்‌ வச 8 குருட்டாட்டமிருக்கிறது வச 25,26 


சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌ தேவனுடைய புத்திரர்‌ 


மாய்மாலமும்‌, நீதியின்மையும்‌ வச27,28 


எனனப்படுவார்கள்‌. வச 9 


துன்பப்படூகிறவர்கள்‌ வச10-12 _துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 6 வச 29-33 


நன்கு ரான! Thomasraj i ட்ட அன்த அட லி ACA பொற்ப லன்‌ 


முக்கிய பகுதிகள்‌ 

இயேசுவின்‌ ஊழியத்தின்‌ ஆரம்பம்‌ (1:1-13) 
அவருக்கு முன்னோடியவன்‌ (1:1-8) 

உ அவரது ஞானஸநானம்‌ (1:9-11) 

உ அவரது சோதனை (1:12-13) 


இயேசுவின்‌ கலிலேயா ஊழியம்‌ (1:14-6:29) 

உ ஆரம்பகால கலிலேயா ஊழியம்‌ (1:14-3:12) 
1. முதலாவது சீஷர்களை அழைத்தல்‌ (1:14-20) 
2. கப்பர்நகூமில்‌ அற்பதங்கள்‌ (1:21-34) 

3. கலிலேயாவில்‌ பிரசங்கித்தலும்‌, 
சுகமளித்தலும்‌ (1:35-45) 

4. கப்பர்நகூமில்‌ ஊழியம்‌ செய்தல்‌ (2:1-22) 

5. ஓய்வுநாள்‌ சர்ச்சை (2:23-3:12) 

௦ பிற்கால கலிலேயா ஊழியம்‌ (3:13-6:29) 


Pastor. Gabriel Thomasral 


1.12 அப்போஸ்தலர்களை தெரிவுசெய்தல்‌ (3:13- 
19) 

2.கப்பர்நகூமில்‌ உபதேசம்‌ செய்தல்‌ (3:20-35) 

3.ராஜ்யத்தின்‌ உவமைகள்‌ (4:1-34) 

4.கலிலேயா கடலை அமைதிப்படுத்துதல்‌ (4:35- 
41) 

5.பிசாசு பிடித்தவனை குணமாக்குதல்‌ (5:1-20) 

6.கலிலேயாவில்‌ இன்னும்‌ அதிசயங்கள்‌ செய்தல்‌ 
(5:21-43) 

7.இயேசுவின்‌ சொந்த ஊரில்‌ அவிசுவாசம்‌ (6:1- 
0) 

8.ஆறு அப்போஸ்தல குழுக்கள்‌ கலிலேயாவில்‌ 
பிரசங்கித்தலும்‌ குணமாக்குதலும்‌ (6:7 

9.இயேசுவின்‌ ஊழியத்திற்கெதிரான ஏரோதுவின்‌ 
எதிர்வினை (6:14-29) 


ACA Church Avadi 


முக்கிய பகுதிகள்‌ 

காரணமாய்‌ கலிலேயாவிலிருந்து விலகுதல்‌ 
(6:30-9:29) 

* கிழக்கு கடற்கரைப்‌ பகுதிக்கு (6:30-52) 


* கலிலேயாவின்‌ மேற்கு கடற்கரைப்‌ பகுதிக்கு (6:53-- 
1.23) 


* தீரு சீதோன்‌ படடணங்களுக்கு (7:24-30) 

* தெக்கப்போலி பகுதிக்கு (7:31-8:10) 

* பிலிப்புச்‌ செசரியா பட்டணத்தைச்‌ சேர்ந்த 
கிராமங்களுக்கு (8:11-30) 

* மறுரூப மலைக்கு (8:31-9:29) 

* கலிலேயாவில்‌ இறுதி ஊழியம்‌ (9:30-50) 


யூதேயா,பெரேயா பகுதிகளில்‌ இயேசுவின்‌ ஊழியம்‌ 
(அதி 10) 

விவாகரத்தை குறித்த உபதேசம்‌ (10:1-12) 

உ பிள்ளைகள்‌ குறித்த உபதேசம்‌ (10:13-16) 


Pastor. Gabriel [௨257௮/ 


௦ ஐசுவரியமுள்ள வாலிபன்‌ (10:17-31) 

இரு சகோதர்களின்‌ விண்ணப்பம்‌ (10:32-45) 
 பர்திமேயுவுக்கு பார்வை கிடைக்கச்செய்தல்‌ (10:46 
52) 

இயேசுவின்‌ பாடூகள்‌ (அதி 11-15) 

வெற்றிப்‌ பிரவேசம்‌ (11:1-11) 

ஆலய சுத்தீகரிப்பு (11:12-19) 

ு யூத தலைவர்களோடான சர்ச்சைகளின்‌ முடிவு (11:20 
_ 12:44) 

உ காலத்தின்‌ முடிவின்‌ அடையாளங்கள்‌ (அதி 13) 

்‌ இயேசு அபிஷேகிக்கப்படுதல்‌ (14:1-11) 

௦ கர்த்தரின்‌ பந்தி (14:12-26) 


௦ இயேசுவின்‌ கைது, விசாரணை, மரணம்‌ (14:27 
15:47) 
இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌ (அதி 16) 


ACA Church Avadi 


லாக்கா எழுதின சுவிசேஷம்‌ 
இயேசு எனனும்‌ மனுஷகுமாரன 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 
* வேதாகமத்தின்‌ புத்தகங்களை எழுதியவர்களில்‌ லூக்கா மாத்திரமே புறஜாதியை சேர்ந்தவர்‌. 
* அவர்‌ புறஜாதியை சேர்ந்தவர்‌ என்பதோடு இரண்டாம்‌ தலைமுறை கிறிஸ்தவராயும்‌ இருந்தார்‌. (இயேசு இப்‌ 
பூமியில்‌ வாழ்ந்தபோது அவரை பாக்காத, அவரை அறியாதவர்‌ ஒருவர்‌) 
* அவர்‌ புறஜாதியை சேர்ந்தவர்‌ வைத்தியர்‌ (கொலோ 4:10-14) 
* பவுல்‌ கொலோசேயருக்கு எழுதினபோது வாழ்த்துதல்‌ சொன்ன புறஜாதியாரின்‌ பெயர்களில்‌ லூக்காவின்‌ பெயரும்‌ 
இடம்பெறுகிறது. (கொலோ 4:14) 
* அவர்‌ கிரேக்க கலாச்சாரத்தையும்‌, மொழியையும்‌ நன்கு கற்றவராயிருந்தார்‌. 
* இவர்‌ பவுலின்‌ இரண்டாவது பிரசங்கப்‌ பயணத்தின்போது துரோவாவில்‌ பவுலுடன்‌ இணைந்துகொண்டார்‌ (அப்‌ 
16:6-10) 
பவுல்‌ மூன்றாவது பயணத்தை முடித்து வரும்வரையில்‌ பிலிப்பி பட்டணத்தில்‌ தங்கியிருந்தார்‌ (அப்‌ 16:17,40, 20:26) 
* பவுல்‌ ரோமாபுரியில்‌ சிறையில்‌ இருந்தபோது லூக்கா அவருடன்‌ இருந்திருக்கிறார்‌ (பிலமோன்‌ 24) என்பதோடு 
பவுல்‌ மரிப்பதற்கு சிலகாலங்கள்‌ இருக்கும்போது சிறையில்‌ இருந்து தீமோத்தேயுவுக்கு இரண்டாவது கடிதத்தை 
எழுதினவேளையில்‌ அவருக்கு உற்ற துணைவனாக லூக்கா இருந்திருக்கிறார்‌ (தீமோ 4:11) 
இறுதியாக லூக்கா கிரேக்கத்திலுள்ள தீப்ஸ்‌ படடணத்தில்‌ குடியிருந்து 84வது வயதில்‌ மரித்ததாக பழங்கால 
ஆவணங்கள்‌ தெரிவிக்கின்றன. 
நான்கு சவிஷேசங்களில்‌, புதிய ஏற்பாட்டு பத்தகங்களிலும்‌ லூக்கா எழுதின சுவிஷேசமே மிக நீளமானது. 
* அதிகாரங்கள்‌ 24 
* வசனங்கள்‌ 1151 


Pastor. Gabriel Thomas] ~~ ந கள் ம ட... ACA Church Avadh 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ உடனடி வாசகர்கள்‌ 

லாக்கா 1:1-4 

மகா கனம்பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள்‌ முழுநிச்சயமாய்‌ நம்புகிற சங்கதிகளை, ஆரம்பமுதல்‌ 

கண்ணாரக்கண்டு வசனத்தைப்‌ போதித்தவர்கள்‌ எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளைக்‌ குறித்துச்‌ 

சரித்திரம்‌ எழுத அநேகம்பேர்‌ ஏற்பட்டபடியினால்‌, ஆதிமுதல்‌ எல்லாவற்றையும்‌ திட்டமாய்‌ விசாரித்தறிந்த 
நானும்‌ உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின்‌ நிச்சயத்தை நீர்‌ அறியவேண்டுமென்று அவைகளை 
ஒழுங்காய்‌ உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய்த்‌ தோன்றிற்று. 

* இந்த சுவிஷேசம்‌ தெயோப்பிலு என்கிற தனிநபருக்கு எழுதப்பட்டிருக்கிறது (1:3). தெயோப்பிலு என்றால்‌ 
“தேவனை நேசிக்கிற ஒருவன்‌” என்ற பொருள்‌. 

௩ பெயரோடு சொல்லப்பட்டுள்ள கனம்பொருந்திய என்கிற அடைமொழி இவன்‌ ஒரு ரோம 
அதிகாரியாகவோ அல்லது குறைந்தபட்சம்‌ நல்ல அந்தஸ்தும்‌, செல்வமும்‌ 
உடையவனாயிருந்திருக்கலாம்‌ என்கிற எண்ணத்தை தருகிறது. 

இதைப்‌ பார்க்கிறபொழுது ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்திற்காக கிறிஸ்துவைப்‌ பற்றிய நிகழ்வுகளையும்‌ 
(லூக்காவின்‌ சுவிஷேசம்‌) கிறிஸ்கவத்தையும்‌ (அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌) குறித்து நேர்த்தியாக 
ஆராய்ந்து எழுத தெயோப்பிலு கேட்டுக்கொண்டதின்‌ நிமித்தம்‌ இது லூக்காவால்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 

* கண்ணாரக்கண்டூு”, “திட்டமாய்‌ விசாரித்தறிந்து”, “முழுநிச்சயமாய்‌ நம்புகிற சங்கதிகள்‌”, “ஒழுங்காய்‌ 
எழுதுவது” போன்ற வார்த்தைகள்‌ இது இயேசுவைக்குறித்த வாழ்க்கைசரிதம்‌ என்பதைகாட்டிலும்‌ 
மேலானது என்பதை காண்பிக்கின்றது. 


Pastor. Gabriel Thomasraj 5 | ப ல (அ Avadli 


* இது ஒரு சட்டபூர்வ ஆவணத்தைபோன்று பின்வரும்‌ காரியங்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து எழுதப்பட்டுள்ளது. 
அ) கிறிஸ்துவையும்‌, கிறிஸ்தவத்தையும்‌ குறித்து ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கும்‌ தெயோப்பிலுவைப்போன்ற 
ஒருவருக்கு தெரிவிக்கும்‌ வகையில்‌ ஆரம்பமுதல்‌ நன்கு ஆராய்ந்து முறையான, விபரமான விதத்தில்‌ 

எழுதப்பட்டுள்ளது. 

ஆ) உண்மையில்‌ நடந்த நிகழ்வுகளை எழுதியபோது அது எந்தவிதமான சட்டச்‌ சிக்கலையும்‌ 
உருவாக்கிவிடாதவாறு, அதன்‌ வரலாற்று உண்மைத்தன்மையை துல்லியமாக ஆராய்ந்து எழுதப்பட்டூள்ளது. 

இ) ஒரு நீதிமன்றத்தில்‌ வாதங்களை எடூத்துவைப்பதுபோல முரணபாடின்றி நேர்த்தியான வடிவத்தில்‌ 
எழுதப்பட்டுள்ளது. 

ஈ) மற்ற சுவிஷேசங்களை போலல்லாது இந்த புத்தகம்‌ மிக உயர்தரத்திலான கிரேக்க இலக்கிய மொழிநடையை 
கொண்டுள்ளது. வேதாகமத்தின்‌ வேறு எந்த புத்தகத்திலும்‌ காணமுடியாத, வரலாற்றை எழுதும்போது 
கையாளப்படும்‌ கிரேக்க செம்மொழி முறையிலான அறிமுகம்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 
(1:1-4). இதிலே இதை ஆக்கியோன்‌ (1) அதன்‌ தலைப்பு (2) அதன்‌ நோக்கம்‌ (3) அதை எழுத கையாண்ட 
முறை (4) அதன்‌ வாசகர்‌ போன்ற தகவல்களை நேர்த்தியாக தருகிறார்‌. 

* ரோம அதிகாரிகளை குறித்து குறிப்பிடுப்பொழுது ஒரு உணர்வுபூர்வமான தன்மையை கையாள்கிறார்‌. 

(1) 23ம்‌ அதிகாரத்தில்‌ “இந்த மனுஷனிடத்தில்‌ நான்‌ ஒரு குற்றத்தையும்‌ காணவில்லை” என்று பிலாத்து மூன்று 

முறை சொன்னது (23:4,14-15,22) 

(2) சிலுவையருகே நின்ற நூற்றுக்கு அதிபதி இயேசுவை கறித்து நற்சாட்சி கொடுத்தது (23:47) 

(3) அப்‌.நடபடிகளில்‌ அரசாங்க அதிகாரிகளை நலலவிதத்தில்‌ காண்பிக்கிறார்‌. பவுல்‌ ரோம அதிகாரிகளுக்கு 

முன்பாக பேசினபொழுது அவர்களுக்கு மதிப்பளித்து பேசுவதையும்‌ அவர்கள்‌ அவனுக்கு சரியான வகையில்‌ 
பதில்‌ அளித்தது (அப்‌ 26:31-32) 


Pastor. Gabriel Thomasraj ~~~ as i A அத்தம்‌ a ETS le Ae] 


* இந்தப்‌ புத்தகம்‌ எழுதப்பட்ட காலம்‌ கவனத்திற்குரியது. 

* அப்‌.நடபடிகளுக்கு முன்பு இது எழுதப்பட்டது. 

* பவுல்‌ செசரியாவில்‌ இரண்டு ஆண்டுகள்‌ சிறையிலிருந்தபோது(அப்‌24:27) கிறிஸ்துவின்‌ வாழ்க்கையை 

குறித்து ஆராய்ச்சி செய்ய லூக்காவுக்கு போதுமான காலஅவகாசம்‌ இருந்தது. அப்போது அவர்‌ 

அதை செய்தார்‌. 

லூக்கா சுவிஷேசத்தின்‌ தொடர்ச்சியாக அதே தெயோப்பிலுவிற்கு எழுதப்பட்ட அப்‌.நடபடிகள்‌ பவுல்‌ 

ரோமாபுரியில்‌ சிறையில்‌ இருந்தபோது(அப்‌28:30) கிபி 63ல்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 

மேலும்‌ இயேசு உயிர்த்தெழுந்தபின்பு நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு அப்‌ 1:6ல்‌ சொல்லப்படுகிறது. 

அப்பொழுது கூடிவந்திருந்தவர்கள்‌ அவரை நோக்கி: ஆண்டவரே, இக்காலத்திலா 

ராஜ்யத்தை இஸரவேலுக்குத்‌ திரும்பக்‌ கொடுப்பீர்‌ என்று கேட்டார்கள்‌. 

இந்தக்‌ கேள்விக்கான பதில்‌ 

1. எருசலேமை விட்டுப்போகவேண்டாம்‌ 

2. பரிசுத்த ஆவியினால்‌ பெலனடைவீர்கள்‌ 

3. பிரிந்துசென்று உலகமெங்கும்‌ இயேசுவை குறித்து அறிவியுங்கள்‌ 

4. இதை சொனனபின்பு தான்‌ இன்னநாளில்‌ திரும்பிவருவேன்‌ என்பதை அறிவிக்காமல்‌ இயேசு 
போய்விடுகிறார்‌. 

* இது கிறிஸ்துவும்‌, கிறிஸ்தவமும்‌ அன்று ஆண்டுகொண்டிருந்த ரோம ஆட்சிக்கு 
அச்சுறுத்தலாக இல்லை என்பதை தெரியப்படூத்துகிறது. 


38 


38 


38 


ல்க அ இதன்‌ Thomasraj > ACA CNR AVA 


௩ ரோமப்பேரரசுக்கு எதிராக்‌ கலகம்‌ செய்வதையோ, அல்லது ஆட்சியை கவிழ்ப்பதையோ இயேவும்‌, 
அவருடைய சீஷர்களும்‌ நோக்கமாய்‌ கொண்டிருக்க வில்லை. 

* லூக்காவின்‌ சுவிஷேசத்தில்‌ “தேவனுடைய ராஜ்யம்‌” என்னும்‌ சொல்லானது 32 
தடவைகள்‌ இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 

* இவையெலலாவற்றோடூம்‌ அப்நடபடிகள பவுல்‌ தனது வழக்கை இராயருக்கு முன்பாக எடுத்துரைக்க 
ரோமாபுரியில்‌ காத்திருப்பதோடு திடீரென முடிவடைவதையும்‌ கவனத்தில்கொண்டு பார்க்கும்போது 

* லூக்காவும்‌, அப்‌.நடபடிகளும்‌ பவுல்‌ தனது வழக்கை இராயருக்கு முன்பாக எடுத்துரைக்க 
உதவிசெய்யும்‌ நோக்கத்திற்காக, பவுல்‌ செய்த பிரசங்கங்கள்‌ எந்த அரசியல்‌ நோக்கமும்‌ 
கொண்டவையல்ல அவை ஆவிக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்‌ நோக்கமுடையவை என்று 
நிரூபிப்பதற்காக தயாரிக்கப்பட்டதாக நான்‌ கருதுகிறேன்‌. 


ஈ பவுலின்‌ விசாரணையின்‌ இறுதி முடிவு தெரிவதற்கு முன்‌ பவுல்‌ கொடுத்த செய்திக்கு ஆதாரமாக 
ஆராய்ச்சி செய்யப்பட்ட பின்னணி தகவல்கள்‌ அடங்கிய ஆவணமாக இது இருக்கிறது. 


Pastor. Gabriel Thomasral 5 க | ACA Church Avadll 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ கிரேக்க வாசகர்கள்‌ 


எபிரேய வரிவசூலிப்பாளரான மத்தேயு எபிரேய மக்களுக்காக எழுதினார்‌. பவுல்‌, பேதுரு ஆகியோரின்‌ பயணத்துணையான 
மாற்கு ரோமர்களுக்காக எழுதுகிறார்‌. பவுலின்‌ மருத்துவமிஷனரியான லூக்கா புறஜாதியாருக்காக எழுதுகிறார்‌. 

௩ உதாரணமாக கிறிஸ்துவின்‌ வம்சவரலாற்றை மனிதகுலத்தில்‌ பிதாவான ஆதாமில்‌ இருந்து ஆரம்பிக்கிறாரேயன்றி 
யூதர்களின்‌ பிதாவான ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கவில்லை. 

* லூக்கா பகுத்தறிவு, தத்துவம்‌, மனிதமனம்‌, அழகு ஆகியவற்றை உயர்த்திப்‌ பிடிக்கிற கிரேக்க கலாச்சார 
அமைப்பில்‌ இயேசுவை ஒரு பூரண மனிதராக காண்பிக்கிறார்‌. 

* இதன்‌ காரணமாகவே இயேசுவை “மனுஷ குமாரன்‌” என்று 23 தடவைகளும்‌ “தேவனுடைய குமாரன்‌” என்று 7 
தடவைகளும்‌ குறிப்பிடுகிறார்‌. 

இந்த பட்டப்பெயர்களின்‌ அர்த்தம்‌ என்னவென்றால்‌ “இயேசு பரிபூரணமான மனிதன்‌. அவர்‌ மாம்சத்தில்‌ வெளிப்பட்ட 
தேவன்‌” 

லூக்கா இயேசுவின்‌ சிறுபருவ நிகழ்ச்சிகளை மற்ற எழுத்தாளர்களை காட்டிலும்‌ அதிகமாக பதிவிடுகிறார்‌. அவருடைய 
வளர்ச்சியை இயற்கையான பொதுவான வளர்சியாயும்‌ அதேவேளை பரிபூரணமுள்ள பிள்ளையாகவும்‌ விபரிக்கிறார்‌ 
(2:40,51-52) 


1. அகஸ்துராயனின்‌ மக்கள்தொகை கணக்கெடுப்பு 
பெத்தலகேம்‌ பயணம்‌ 

இயேசுவின்‌ பிறப்பும்‌, மேய்ப்பர்கள்‌ வணங்குதலும்‌ 
இயேசுவின்‌ விருத்தசேதனம்‌ 

சிமியோனின்‌ வாத்தைகள்‌ 


ட ட அக ன 


இயேசு 12 வயதில்‌ ஆலயத்தில்‌ வேதபாரகர்களோடு உரையாடுதல்‌ 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


* இயேசு ஜெபித்த நிகழ்வுகளை மற்ற சவிஷேச எழுத்தார்களைவிட லூக்கா அதிகமாக 
பதிவிட்டூள்ளார்‌. இயேசு ஜெபித்த 15 நிகழ்வுகளில்‌ லூக்கா 11ஐ பதிவிட்டுள்ளார்‌. 

* இயேசு பரிசுத்த ஆவியால்‌ வல்லமையாய்‌ பலப்படுத்தப்பட்டதை லூக்கா வலியறுத்துகிறார்‌ 
(1:35,3:22,4:1,18,10:21, ஒப்பிடுக அப்‌.10:38). 

* இயேசுவை ஒரு மகத்தான ஆசிரியராக லூக்கா முன்னிறுத்துகிறார்‌. இயேசுவின்‌ 23 உவமைகளை 
பதிவிடுகிறார்‌. இவற்றில்‌ 18 உவமைகள்‌ வேறெங்கும்‌ சொல்லப்படவில்லை. 

இயேசு தமது அப்போஸ்தலர்களை தெரிவுசெய்வதற்கு முன்பதாக இரவு முழுவதும்‌ ஜெபித்ததை 
மற்ற சுவிஷேகர்களைவிட வித்தியாசமாக லூக்கா எழுதுகிறார்‌ (6:12-16) 

௩ லாக்காவில்‌ சொல்லப்பட்டுள்ள சில அறிக்கைகள்‌ இயேசுவின்‌ பரிசுத்தத்தை மிக தெளிவாக 
காண்பிக்கின்றது. 23:27ல்‌ “இந்த மனுஷன்‌ நீதிபரனாயிருந்தான” என்கிற நூற்றுக்கு அதிபதியின்‌ 
அறிக்கை. 

* இயேசுவின்‌ நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ ஒரு தட்டுவர்க்க சமூகமாக இருந்தது. பலவீனர்களும்‌, 
கீழ்மட்டத்தில்‌ இருந்தவர்களும்‌ தங்கள்‌ வாழ்க்கையை வளப்படூத்திக்கொள்ளும்‌ 
வல்லமையற்றவர்களாக இருந்தார்கள்‌. “தேவனுடைய ராஜ்யம்‌ உங்களுக்குச்‌ சமீபமாய்‌ 
வந்திருக்கிறது” (10:9) என்கிற செய்தியால்‌ அதிகம்‌ ஈர்க்கப்பட்டவர்கள்‌ இவர்களே. 


Pastor. Gabriel Thomasraj ~~~ as A A அத்தம்‌ அதக்‌ வடட ETS Ae] 


௩ யூத தலைவர்கள்‌ சற்றும்‌ கண்டுகொள்ளாத அன்பையும்‌, மனிதநேயத்தையும்‌ இயேசு 
வெளிப்படுத்தியதை லூக்கா வலியுறுத்திக்‌ காணபிக்கிறார்‌. 
1. பெண்கள்‌ (மரியாள்‌,எலிசபேத்து, அன்னாள்‌.மரியாளும்‌,மார்த்தாளும்‌ போன்றவை) 
2. ஏழைகள்‌ (லாக்காவின்‌ பாக்கிய வசனங்கள்‌,6:20-23, ஐசுவரியத்தை குறித்த உபதேசம்‌ 
(12:13-21,16:9-13,19-31) 
3. சமூகத்தால்‌, இனத்தால்‌, மதத்தால்‌ ஓதுக்கிவைக்கப்பட்டவர்கள்‌ 
(1) தவறான நடத்தையுள்ள பெண (7:36-50) 
(2) சமாரியர்கள்‌ (9:51-56,10:29-37,17:11-16) 
(3) குஷ்டரோகிகள்‌ (17:11-19) 
(4) ஆயக்காராகள்‌ (3:12-13,15:1-2,18:9-14,19:1-10) 
(5) கள்வர்கள்‌ (23:35-43) 
(6) குடும்பத்தில்‌ குழப்பம்‌ விளைவிப்பவர்கள்‌ (15:11-32) 
(7) தரித்திரர்‌ (6:20,16:19-31) 
(8) புறஜாதிகள்‌ (13:29,14:23) 


Pastor. Gabriel Thomasraj ~~~ as A A அத்தம்‌ அதக்‌ வடட ETS Ae] 


லாக்காவில்‌ மாத்திரமே இடம்பெறும்‌ தனிச்சிறப்புக்கள்‌ 


லாக்காவில்‌ உள்ள தனித்துவமான அற்புதங்கள்‌ 

1. நாயின்‌ விதவையின்‌ மகன்‌ 
உயிர்ப்பிக்கப்பட்டது 7:12-17 

2. ஓய்வுநாளில்‌ ஜெபாலயத்தில்‌ சுகவீனமான 
பெண்‌ சுகம்பெறுதல்‌ 13:10-17 

3. ஓய்வுநாளில்‌ ஜெபாலயத்தில்‌ சுகவீனமான 
மனிதன்‌ சுகம்பெறுதல்‌ 14:1-6 

4. பத்து குஷ்டரோகிகள்‌ குணமாகி அதில்‌ 
சமாரியன்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ நன்றி சொல்ல 
திரும்பிவருதல்‌ 17:11-18 


லூக்காவில்‌ உள்ள தனித்துவமான உவமைகள்‌ 
நல்ல சமாரியன்‌ 10:25-37 

தொந்தரவு செய்யும்‌ நணபன்‌ 11:5-13 
ஐசுவரியவானான முட்டாள்‌ 12:13-21 


ன அத ர எனு 


தொலைந்துபோன பணம்‌ 15:8-10 


Pastor. Gabriel [0௨257௮/ 


ந்‌ கல்‌ 


இரு மகன்கள்‌ 15:11-32 

அந்தியுள்ள உக்கிராணகாரன்‌ 16:1-8 
ஐசுவரியவானும்‌, லூசருவும்‌ 16:19-31 
அநீதியுள்ள நியாயதிபதி 18:1-8 
பரிசேயனும்‌, ஆயக்காரனும்‌ 18:9-14 


லாக்காவில்‌ உள்ள தனித்துவமான மற்றவை 


1. 


முதல்‌ இரண்டு அதிகாரங்களில்‌ 
விபரிக்கப்படுபவை 


2. ஆயக்காரனாகிய சகேயு 19:1-10 


3. இயேசுவை விசாரணைக்காக பிலாத்து 


ஏரோதுவிடம்‌ அனுப்புதல்‌ 23:8-12 
எம்மாவு செல்லும்‌ பாதையில்‌ இருவர்‌ 
24:13-32 


ACA Church Avadi 


முக்கிய பகுதிகள்‌ 


முன்னுரை (1:1-4) 

யோவான்‌ ஸ்நானகன்‌ மற்றும்‌ இயேசுவின்‌ பிறப்பு(1:5---2:52) 
உ பரலோகத்தின்‌ அறிவிப்புக்கள்‌ (1:5-56) 

யோவான்‌ ஸ்நானகனின்‌ பிறப்பு (1:57-80) 

௦ இயேசுவின்‌ பிறப்பும்‌ சிறுபிராயமும்‌ (அதி 2) 


இயேசு பொது ஊழியத்திற்கு தயாராதல்‌ (3:1-—-4:13) 
உ அவருக்கு முன்னோடினவன்‌ (3:1-20) 

உ அவரது ஞானஸ்நானம்‌ (3:21-22) 

௦ அவரது வம்சவரலாறு (3:23-38) 

உ அவரது சோதனை (4:1-13) 


இயேசுவின்‌ கலிலேயா ஊழியங்கள்‌ (4:14-9:9) 
உ கலிலேயாவில்‌ ஊழியத்தின்‌ ஆரம்பம்‌ (4:14-41) 
உ முதலாவது கலிலேயா பயணம்‌ (4:42-5:39) 

௦ ஓய்வுநாள்‌ சர்ச்சை (6:1-11) 

௦ 12 அப்போஸ்தலாகள்‌ தெரிவு(6:12-16) 
சமவெளியில்‌ பிரசங்கம்‌ (6:17-49) 


Pastor. Gabriel Thomasra] 


 கப்பர்நகூமிலும்‌, நாயீனிலும்‌ அற்புதங்கள்‌ (7:1-18) 
்‌ யோவான்‌ ஸ்நானகனின்‌ விசாரணை (7:19-29) 

௦ இயேசுவும்‌ பரிசேயர்களும்‌ (7:30-50) 

உ இரண்டாவது கலிலேயா பயணம்‌ (8:1-3) 
ராஜ்யத்தின்‌ உவமைகள்‌ (8:4-21) 

உ கலிலேயா கடலில்‌ பயணம்‌ (8:22-39) 


உ மூன்றாவது கலிலேயா பயணம்‌ (8:40- 9:9) 


கலிலேயாவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு விலகிச்‌ செல்லுதல்‌ 
(9:10-50) 


கலிலேயா கடலின்‌ கிழக்க கடற்கரை பகுதிக்கு (9:10-17) 
 செசரியா பிலிப்பி பகுதிகளுக்கு (9:18-50) 


யூதேயாவில்‌ அவரது ஊழியங்கள்‌ (9:51--13:21) 

சமாரியா வழியாக யூதேயாவுக்கு பயணம்‌ (9:51-62) 

௦72 பேரின்‌ மிஷனரிப்பணி (10:1-24) 

 நியாயசாஸ்திரியும்‌ நல்ல சமாரியன்‌ உவமையும்‌ (10:25-37) 
 பெத்தானியாவில்‌ மார்த்தாள்‌ மரியாள்‌ வீட்டில்‌ (10:38-42) 

௦ யூதேயாவில்‌ உபதேசம்‌ (11:1--13:21) 


ACA Church ததக 


முக்கிய பகுதிகள்‌ 


பெரேயாவை சுற்றியுள்ள பகுதிளில்‌ அவரது ஊழியங்கள்‌ (13:22 
__ 19:27) 

உ இடுக்கமான வாசல்‌ (13:22-30) 

்‌ஏரோதைக்‌ குறித்த எச்சரிக்கை (13:31-35) 

உ பரிசேயன்‌ வீட்டில்‌ (14:1-23) 

உ சீஷத்துவத்தின்‌ விலை (14:24-35) 

உ காணாமல்போன ஆடு, பணம்‌, மகன உவமைகள்‌ (உ. 15) 
உவிவேகமாய்‌ நடந்துகொண்ட உக்கிராணக்காரன ' உவமை 
(16:1-18) 

உ சைவரியவானும்‌ லாசருவும்‌ (16:19-31) 

உ பலவேறு உபதேசங்கள்‌ (17:1-10) 

்‌ குணமான பத்து குஷ்டரோகிகள்‌ (17:11-19) 

வரவிருக்கும்‌ ராஜ்யம்‌ (17:20-37) 

தொந்தரவு செய்யும்‌ விதவை (18:1-8) 

உ பரிசேயனும்‌ ஆயக்காரனும்‌ (18:9-14) 

உ இயேசுவும்‌ சிறுபிள்ளைகளும்‌ (18:15-17) 

உஜசுவரியமுள்ள வாலிபன்‌ (18:18-30) 

௦ இயேசு தமது மரணத்தை முன்னறிவித்தல்‌ (18:31-34) 


Pastor. Gabriel Thomasra] 


பிச்சைக்கார குருடன்‌ பர்வையடைகல்‌ (18:35-43) 
உ இயேசுவும்‌ சகேயுவும்‌ (19:1-10) 
பத்து பத்துராத்தல்‌ திரவிய உவமை (19:11-27) 


அவரது இறுதி நாட்கள்‌: பலியாக ஓப்புக்கொடுத்தலும்‌, 
வெற்றியும்‌ (19:28---24:53) 


வெற்றிப்‌ பிரவேசம்‌ (19:28-44) 

ஆலய சுத்தீகரிப்பு (19:45-48) 

ு யூத தலவர்களுடனான இறுதிச்‌ சர்ச்சை (அதி 20) 
உஓலிவமலை உரை (அதி 21) 

இறுதிப்‌ பந்தி (22:1-38) 

இயேசு கெத்சேமேனேயில்‌ ஜெபித்தல்‌ (22:39-46) 
௦ இயேசுவின்‌ கைது (22:47-65) 

உ இயேசுவின்‌ விசாரணை (22:66—23:25) 

உ சிலுவை மரணம்‌ (23:26-56) 

உ உயிர்த்தெழுதல்‌ (24:1-12) 

உ உயித்தெழுந்த பின்‌ ஊழியம்‌ (24:13-49) 
 பரமேறிப்போதல்‌ (24:50-53) 


ACA Church ததக 


யோவான்‌ எழுதின சுவிசேஷம்‌ 
இயேசு எனனும்‌ தேவனுடைய குமாரன 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 

* யோவான்‌ என்னும்‌ பெயரின்‌ அர்த்தம்‌ “தேவன்‌ கிருபையுள்ளவராக இருந்தார்‌” 

* அப்போஸ்தலனாகிய யோவான்‌ செபதேயு, சலோமி தம்பதியரின்‌ குமாரன்‌. 
யாக்கோபின்‌ இவரது இளையசகோதரர்‌. இவர்‌ கலிலேயாவை சேர்ந்த நல்ல வசதியான குடும்பத்தை 
சோந்த யூதர்‌ (மாற்கு 15:40-41) 

ஈ யோவானும்‌ அவரது சகோதரன்‌ யாக்கோபுவும்‌ அவர்களது தகப்பனாரான செபதேயுவோடு படகில்‌ 
வலைகளை ஆயத்தம்‌ செய்துகொண்டிருந்தபோது இயேசு அவர்களை அழைத்தார்‌. யோவான்‌, 
யாக்கோபு ஆகிய இருவரும்‌ படகையும்‌, தகப்பனாரையும்‌ விட்டுவிட்டு இயேசுவிற்கு பின்சென்றார்கள்‌ 
(மாற 4:18-22) 

ஈ யோவான்‌ இயேசுவினால்‌ அழைக்கப்படும்‌ வரையில்‌ யோவான்ஸநானகனின்‌ 
சீஷனாக இருந்திருக்கிறார்‌ என்று காணப்படுகிறது (யோவா 1:19-61) 

* இயேசு அடிக்கடியாக பேதுரு, யாக்கோபு, யோவான்‌ போன்றோரை தனியே அழைத்துச்‌ சென்றதால்‌, 
அவர்கள்‌ சீஷர்களில்‌ உள்வட்டத்தை சார்ந்தவர்கள்‌ என்று வரையறை செய்யப்பட்டார்கள்‌ 
(13:23-24,20:2-10,21:2,21:7,21:20 தொடர்ந்த மற்ற பகுதிகள்‌). 

ஈ யோவான்‌ இயேசுவின்‌ உள்வட்டத்தின்‌ சீஷனாக இருந்தது மாத்திரமல்ல, அவர்‌ தம்மை இயேசுவிற்கு 
அன்பான சீஷன்‌ என்றும்‌ குறிப்பிடுகிறார்‌ (13:23,20:2,21:7,21:20). 

* யோவானும்‌ அவரது சகோதரன்‌ யாக்கோபுவும்‌ “இடிமுழக்க மக்கள்‌” என்று அறியப்பட்டிருந்தார்கள்‌ 

(மாற்கு 3:17). 

Pastor. Gabriel Thomasraj I வத்த டடம அக வயு னு ACA Church Avadi 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 


* இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலுக்குப்பின்‌ யோவான்‌ ஆதித்திருச்சபையின்‌ வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய 
கருவியாக தொடர்ந்து செயற்பட்டார்‌. பேதுரு, யாக்கோபு, யோவான்‌ ஆகியோரை பவுல்‌ எருசலேம்‌ 
சபையின்‌ தூண்கள்‌ என்று குறிப்பிடுகிறார்‌ (கலா 2:9) 

* தேவாலயத்திற்கு போகும்போது சப்பாணியாக இருந்த மனிதனை குணமாக்கின நிகழ்வில்‌ 
பேதுருவோடு யோவானும்‌ சென்றார்‌ என்று பதிவுசெய்யப்பட்டூுள்ளது (அப்‌ 3:1-11). 

* இதன்காரணமாக இருவரும்‌ ஆலோசனை சங்கத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்‌ பட்டார்கள்‌ (அப்‌ 
4:1-23). 

ஈ சில காலத்திற்கு பின்‌ பேதுருவும்‌, யோவானும்‌ சமாரியாவில்‌ நடந்துகொண்டிருந்த வேலையை 
உறுதிப்படுத்திக்கொள்ள அங்கு பயணித்தார்கள்‌ (அப்‌ 8:14-24). 

* பின்னாட்களில்‌ அவர்‌ பத்மு தீவிற்கு நாடுகடத்தப்பட்டு (வெளி 1:9) அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்ட 
பின்பு எபேசுவிற்கு வந்து தனது மரணம்‌ வரை அங்கேயே இருந்தார்‌. 

* புதிய ஏற்பாட்டில்‌ அதிக எண்ணிக்கையிலான புத்தகங்களை எழுதியவர்களில்‌ பவுலுக்கு 
பின்‌ இரண்டாவதாக இடம்பெறுபவர்‌ யோவான்‌. 

ஈ யோவான்‌ சுவிஷேசம்‌, 1,2,3 யோவானின்‌ நிருபங்கள்‌, வெளிப்படுத்தின விஷேசம்‌. 

* அதிகாரங்கள்‌ 21 
* வசனங்கள்‌ 879 


Pastor. Gabriel Thomasra] 5 ES = ACA Church Avadli 


யோவான்‌ எழுதிய சுவிஷேத்தின்‌ தனிச்சிறப்புக்கள்‌ 


* மத்தேயு யூத வாகர்களுக்காக எழுதினார்‌. 
* மாற்கு ரோம வாகர்களுக்காக எழுதினார்‌. 
* லூக்கா கிரேக்க வாகர்களுக்காக எழுதினார்‌. 
* யோவான்‌ எல்லோருக்காகவும்‌ எழுதினார்‌. 


* மத்தேயு இயேசுவின்‌ வரலாற்றை யூத இனத்தின்‌ தகப்பனான ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறார்‌. 

௩ லூக்கா இயேசுவின்‌ வரலாற்றை மனித இனத்தின்‌ தகப்பனான ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறார்‌. 

* ஆனால்‌ யோவான்‌ வரலாற்றில்‌ இனனும்‌ வெகுதூரம்‌ பின்னோக்கிப்போய்‌ “ஆதியிலே”: என்று 
ஆரம்பிக்கிறார்‌ (ஆதி 1:1) 

* ஆதியிலே இருந்த வார்த்தை என்று ஆரம்பித்து இயேசுவை காணிபித்தின்‌ வாயிலாக யோவான்‌, 
தேவனுடைய சுபாவத்திற்கும்‌ இயேசுவின்‌ சுபாவத்திற்கும்‌ நேரடியான தொடர்பை ஏற்படுத்துகிறார்‌. 

௩ மத்தேயு இயேசுவை ராஜாவாக காண்பித்தார்‌. மாற்கு இயேசுவை ஊழியனாக காண்பித்தார்‌. லூக்கா 
இயேசுவை மனுஷ குமாரனாக காணபித்தார்‌. யோவான்‌ இந்த மூவரையும்விட இயேசுவின்‌ 
தெய்வீகத்தை அதிகமாக முனனிறுத்துகிறார்‌. இயேசுவை தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய 
குமாரனாக, தேவனாக காண்பிக்கிறார்‌. 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


இயேசுவே தேவன்‌ 


யோவானின்‌ எழுத்துக்கள்‌ இயேசு என்ன செய்தார்‌ அல்லது என்ன சொன்னார்‌ என்பதை மாத்திரம்‌ 
சொல்லாமல்‌ அவர்‌ யார்‌ என்பதை நேரடியாக சொல்லுகிறது. 

* இயேசு தேவனுடைய தெய்வீக குமாரன்‌ என்று யோவான்‌ காண்பிப்பது அவர்‌ தனது 
சுவிஷேசத்தில்‌ இயேசுவிற்கு கொடுத்திருக்கும்‌ விஷேச பெயர்களால்‌ வெளிப்படுகிறது. 


* ௨. “அந்த வார்த்தை தேவனாயிருந்தது? (1:1) 

9. “தேவ ஆட்டுக்குட்டி” (1:29), 

* ௦ “மேசியா? (1:41) 

0. “தேவனுடைய குமாரன்‌” (1:34,1:49,10:36) 

* ௪. “இஸ்ரவேலின்‌ ராஜா? (1:49) 

* ர. “உலகரட்சகர்‌” (4:42) 

* ஐ, “ஆண்டவரும்‌, தேவனும்‌” (20:28) 

* யோவானுடைய வாசகர்கள்‌ “இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து 


அவருடைய நாமத்தினாலே நித்தியஜீவனை அடையவேண்டும்‌” என்ற காரணத்திற்காகவே 
யோவான்‌ இந்த சுவிஷேசத்தை எழுதினார்‌ (20:31) 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


“நானே” எனனும்‌ இயேசு 


* இந்த புத்தகம்‌ முழுவதிலும்‌ இயேசு சொன்ன “நானே” என்ற அறிக்கைகளை யோவான்‌ 
பதிவுசெய்கிறார்‌. 


* “நானே ஜீவஅப்பம்‌” (6:35,41,48,51) 

* “நான்‌ (தேவனிடத்திருந்து) வந்திருக்கிறேன்‌:அவர்‌ என்னை அனுப்பியிருக்கிறார்‌” (7:29) 
* “நான்‌ உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்‌” (8:12,9:5) 

* “நான்‌ (தேவனாய்‌) இருக்கிறேன்‌” (8:58) 

* “நானே வாசல்‌” (10:7,9) 

* “நானே நலல மேய்ப்பன்‌” (10:11,14) 

* “நான தேவனுடைய குமாரன்‌” (10:36) 

* “நானே உயிர்த்தெழுதலும்‌ ஜீவனுமாயிருக்கிறேன்‌” (11:25) 

* “நானே வழியும்‌ சத்தியமும்‌ ஜவனுமாயிருக்கிறேன்‌”” (14:6) 

* “நான்‌ திராட்சச்செடி” (15:1,5) 


Pastor. ப்ரம்‌... ந க்கள்‌ ACA Church அயி 


“நானே” எனனும்‌ இயேசு 


* இயேசு ஒருவரே இரட்சகர்‌, தேவனை அறிவதற்கான ஓரே வழி அவரே என்பதை யோவான்‌ 
வலிமையான வாதமாக முன்வைக்கிறார்‌ (1:18,14:6) 

௩ யூதர்களின்‌ கதாநாயகர்களாக கருதப்பட்ட மோசேயிலும்‌, ஆபிரகாமிலும்‌ இயேசு பெரியவர்‌ (1:17,8:58) 

* இதிலே 8:57-58ல இயேசு “ஆபிரகாம்‌ உண்டாகிறதற்கு முன்னமே நான்‌ இருக்கிறேன்‌” என்று 
சொன்னது மிகவும்‌ முக்கியமான அறிவிப்பு. 

* 10:30-33ல “நானும்‌ பிதாவும்‌ ஒன்றாயிருக்கிறோம்‌”' என்று இயேசு சொன்னபோது யூதர்கள்‌ அவர்‌ 
தன்னை தேவன்‌ என்று சொனனதினால்‌ தேவதூஷணை செய்தார்‌ என்று சொல்லி அவர்மேல்‌ 
கல்லெறியும்படி, கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள்‌. 

* இயேசு முழுவதும்‌ தேவனாயிருந்த அதே வேளை முழுவதும்‌ மனிதனாயுமிருந்தார்‌ என்பதை 
அழுத்தமாய்‌ காண்பிப்பதற்காக இயேசுவுக்கு உண்டான பசி, தாகம்‌, களைப்பு, வேதனை, மரணம்‌ 
ஆகியவற்றை குறிப்பிடுகிறார்‌. 

* இது அன்றைய காலகட்டத்தில்‌ இருந்த நாஸ்டிக்கஸ்‌ (G॥௦5115) என்கிற தவறான உபதேசக்காரர்கள்‌ 
இயேசு மனிதனாக மாத்திரமேயிருந்தார்‌ என்று சொல்லிவந்ததற்கு எதிராக வைக்கப்பட்ட 
வலிமையான எதிர்வாதமாக இருந்தது. 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


அடையாளங்களின்‌ புத்தகம்‌ 


* இந்த புத்தகத்தில்‌ உவமைகள்‌ இல்லை. ஏழு அற்புதங்கள்‌ மாத்திரமே குறிப்பிடப்பட்டூுள்ளது. (இதில்‌ 
ஐந்து வேறெங்கும்‌ குறிப்பிடப்படவில்லை) 

* இந்த புத்தகம்‌ “அடையாளங்களின்‌ புத்தகம்‌” என்றும்‌ பிரபலமாக அறியப்பட்டூள்ளது (அதி 2-12) 

* 20:30 இயேசு இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும்‌ இயேசு தமது சீஷருக்கு 
முன்பாகச்‌ செய்தார்‌. 

* இயேசு தேவனுடைய குமாரன்‌ என்று காண்பிக்க யோவான்‌ காண்பிக்கும்‌ ஏழு அற்புதங்கள்‌. 

* தண்ணீரை இரசமாக மாற்றியது 2:1-11 

ஈ ராஜாவின்‌ மனுஷனின்‌ குமாரனை குணமாக்கியது 4:46-54 

௩ திமிர்வாதக்காரனை குணமாக்கியது 5:1-18 

௩ திரளான ஜனங்களை போஷித்தது 6:6-13 

* தண்ணீரின்‌ மேல்‌ நடந்தது 6:16-21 

* குருடனுக்கு பார்வையளித்தது 9:1-7 

ஈ லாசருவை உயிர்ப்பித்தது 11:1-45 


* யோவான்‌ சுவிஷேசத்தை எழுதியவர்‌ நடந்த தொடர்‌ சம்பவங்களின்‌ விபரிப்பை மாத்திரம்‌ எழுதாமல்‌ அந்த 
சம்பவங்களின்‌ இறையியல்‌ முக்கியத்துவம்‌ வெளிப்படும்‌ வகையில்‌ அதை தனித்துவமான ஒழுங்கில்‌ 
கட்டமைக்கிறார்‌. 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


இயேசுவே “ஓளி” 


யோவான்‌ சுவிஷேசம்‌ நேர்‌,எதிர்‌ பதங்களை கொண்டூ எழுதப்பட்டிருக்கிறதை அவதானிக்கலாம்‌. 

1.ஒளியும்‌ இருளும்‌ 1:4-9 

2.அன்பும்‌ பகையும்‌ 15:17-18 

3.உயர்விலிருந்து தாழ்விலிருந்து 8:23 

4.ஜீவனும்‌ மரணமும்‌ 6:57-58 

5.சத்தியமும்‌ பொய்யும்‌ 8:32-47 

ஈ 1:4-9ல யோவான்‌ இயேசுவை மனிதருக்கு ஒளியாக காண்பித்து இருள்‌ ஒளியை புரிந்து கொள்வதில்லை என்பதையும்‌ 
எடுத்துரைக்கிறார்‌. 

*ஈ இந்த ஒளியைக்‌ குறித்து யோவான்‌ ஸ்நானகன்‌ தன்‌ மூலமாய்‌ அவரை விசுவாசிப்பதற்காக சாட்சிகொடுத்தார்‌. 5:35 
யோவான்‌ ஸ்நானகன்‌ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்‌ என்று சொல்லுகிறது. 

* 3ம்‌ அதிகாரத்தின்‌ 19வது வசனத்தில்‌ ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும்‌ மனுஷரு டைய கிரியைகள்‌ 
பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால்‌ அவர்கள்‌ ஒளியைப்‌ பார்க்கிலும்‌ இருளை விரும்புகிறார்கள்‌ என்று இயேசு சொன்னார்‌. 
(ஒளிக்குள்‌ வந்தால்‌ தங்கள்‌ பொல்லாத கிரியைகள்‌ வெளியரங்கமாகிவிடும்‌ என்கிற அச்சத்தினால்‌ பொல்லாத மனிதர்கள்‌ 
ஒளியை வெறுக்கிறார்கள்‌ என்பது ஒருபுறமிருக்க, சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்கள்‌ தங்களது கிரியைகள்‌ தேவனால்‌ 
நடத்தப்படுகிறது என்று காணும்படியாக ஒளிக்குள்‌ வருகிறார்கள்‌). 

* இயேசு உலகத்திற்கு ஒளி (8:12,9:5) என்று சொல்லப்படுகையில்‌, பிசாசானவன்‌ உலகத்தின்‌ அதிபதி என்று குறிப்பிடப்படுகிறான்‌ 
(12:31, 14:30, 16:11). 

ஈ 12:35-36ல இயேசு ஜனங்களிடத்தில்‌ இருளில்‌ நடக்கிறவன்‌ தான்‌ போகிற இடம்‌ இன்னதென்று அறியாதிருக்கிறதாலே ஒளியிலே 
நடப்பது அவசியம்‌ என்று சொல்லுகிறார்‌. 

* மேலும்‌ ஒளியின்‌ பிள்ளைகளாகும்படிக்கு, ஒளியினிடத்தில்‌ விசுவாசமாயிருங்கள்‌ என்றும்‌ ஜனங்களுக்குச்‌ சொன்னார்‌. 

* இறுதியாக 12:16ல்‌ அவரிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவனெவனும்‌ இருளில்‌ இராதபடிக்கு, அவர்‌ உலகத்திற்கு ஒளியாக 
வந்தாக சொன்னார்‌. 


Pastor. கொர்‌... க க்கள்‌ ACA Church அயி 


பிரதான ஆசாரிய ஜெபம்‌ 


ஈ 17ம்‌ அதிகாரத்தில்‌ எந்த சுவிஷேசங்களில்‌ இருப்பதை காட்டிலும்‌ அதிக நீளமான இயேசுவின்‌ ஜெபம்‌ 
பதிவுசெய்யப்பட்டூுள்ளது. இந்த ஜெபத்தை இயேசு தமது சீஷர்களுக்கு இறுதி அறிவுரையை கூறியபின்னும்‌, அவர்‌ 
காட்டிக்கொடுக்கப்பட்டு, கைதுசெய்யப்பட்டு, சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு முன்னும்‌ செய்தார்‌. 

* மோசேயைக்கொண்டு தேவன்‌ சீனாய்‌ மலையில்‌ இஸ்ரவேலருக்கு நியாயப்‌ பிரமாணத்தை கொடுத்தபோது 
பிரதான ஆசாரியப்‌ பணி ஸ்தாபிக்கப்பட்டது. ஆரோனும்‌ அவனுக்கு பின்பு அவனது சந்ததியாரும்‌ தேவனுக்கு 
முன்பாக இஸ்ரவேல்‌ ஜனத்திற்காக பரிந்துபேச தெரிவுசெய்யப்பட்டிருந்தார்கள்‌(யாத்‌ அதி28-29) 

* பிரதான ஆசாரியனாக தெரிவுசெய்யப்படுபவர்‌ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ பாவநிவாரணநாளில்‌ பலிசெலுத்த 
பிரவேசிப்பார்‌. இது ஜனங்களுக்கு தற்காலிக பாவநிவாரணத்தை கொடுத்தது (எபி 9:7). 

இயேசு வந்தபோதோ அவர்‌ இறுதியானதும்‌, பரிபரணமானதுமான பலியாக தம்மையே ஓப்புக்கொடுத்ததினால்‌ அது 
ஜனத்திற்கு பாவநிவாரணத்தை அளித்தது மாத்திரமல்ல அவரது ஜனத்தை முற்றிலும்‌ சுத்தீகரித்து, 
அவர்களை இரட்சித்தார்‌. 

* எபிரேயர்‌ 5:7-10 

* அவர்‌ மாம்சத்திலிருந்த நாட்களில்‌, தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, பலத்த 
சத்தத்தோடும்‌ கண்ணீரோடும்‌ விண்ணப்பம்பண்ணி, வேண்டூதல்செய்து, தமக்கு உண்டான பயபத்தியினிமித்தம்‌ 
கேட்கப்பட்டு,அவர்‌ குமாரனாயிருந்தும்‌ பட்டபாடுகளினாலே கீழ்ப்படிதலைக்‌ கற்றுக்கொண்டு, தாம்‌ பூரணரானபின்பு, 
தமக்குக்‌ கீழ்ப்படிகிற யாவரும்‌ நித்திய இரட்சிப்பை அடைவதற்குக்‌ காரணராகி, மெல்கிசேதேக்கின்‌ 
முறைமையின்படியான பிரதான ஆசாரியர்‌ என்று தேவனாலே நாமம்‌ தரிக்கப்பட்டார்‌. 

* சீஷர்களுக்கு முன்பாக பலத்த சத்தமாய்‌ செய்யப்பட்ட மனதையுருக்கும்‌ இந்த பரிந்துபேசும்‌ ஜெபம்‌, இயேசுவுக்கு 
தேவனோடு இருந்த அன்னியோன்னிய ஐக்கியத்தை இன்னும்‌ அதிகமாக நமக்கு காண்பிக்கிறது. 


Pastor. Gabriel [0௨257௮/ | a 1 ம தக்கன ட | ACA Church Avadi 


பிரதான ஆசாரிய ஜெபம்‌ 


* இந்த ஜெபத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம்‌ 


ஈ 17:1-5 இயேசு தமக்காக ஜெபித்தார்‌ (பிதாவாகிய தேவனுக்கு தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்து) 


ஈ 17:6-19 தமது எல்லா சீஷர்களுக்காகவும்‌ பரிந்துபேசி ஜெபித்தார்‌ 


ஈ 17:20-26 நூற்றாண்டுகள்‌ கடந்தும்‌ அவரை விசுவாசிக்கபோகும்‌ சகல விசுவாசிகளுக்காகவும்‌- புதிய 


உடன்படிக்கை சபையின்‌ ஜஐக்கியத்திற்காகவும்‌ ஜெபித்தார்‌. 


1. தமக்காக ஜெபித்தார்‌ 


சிலுவையின்‌ மகிமையை 
உறுதிப்படுத்தும்‌ வண்ணமாக 
ஜெபித்தார்‌ வச 1-2 


நித்தியஜீவனினின்‌ முக்கியத்துவத்தை 
முன்னிறுத்தி ஜெபித்தார்‌ வச3-4 


பிதாவின்‌ மகிமையை 


பகிர்ந்துகொள்ளும்‌ சந்தோஷத்திற்காக 
வச 


Pastor. Gabriel Thomasra 


2. சீஷர்களுக்காக ஜெபித்தார்‌ 


அவர்களது ஞானத்திற்காக வச 6-9 


அவர்களது விடாமுயற்சிக்காக வச 10-12 


அவர்களது சந்தோஷத்திற்காக வச 13 


அவர்கள்‌ தீமையிருந்து பாதுகாக்கப்பட 
வச 14-16 


3 எதிர்கால விசுவாசிகளுக்காக ஜெபித்தார்‌ 


பிதாவோடும்‌, குமாரனோடும்‌ 

அவர்களுக்கு இருக்கவேண்டிய ஜஐக்கியத்திற்காக 
வச 20-22 

அவர்களுக்குள்‌ 

ஒருவரோடொருவருக்கு இருக்கவேண்டிய 
ஜஐக்கியத்திற்காக வச 23 


அவர்கள்‌ அவரோடு என்றும்‌ இருக்கப்போகிற 
எதிர்காலத்திற்காக வச 24-25 


அவர்களது பரஸ்பர அன்புக்காக 
வச 26 


ACA Church Avadi 


யோவான்‌ சுவிஷேத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. தேவனுடைய குமாரன்‌ மனுவுருவாதல்‌ 1:1-18 


11. தேவனுடைய குமாரனை அறிமுகப்படுத்துதல்‌ 
1:19-4:54 


A. யோவான்‌ ஸ்நானகனால்‌ 1:19-34 

B. யோவான்‌ ஸ்நானகனின்‌ சீஷர்களுக்கு 1:35-51 
C. கானாவூர்‌ கலியாணத்தில்‌ 2:1-1] 

D. எருசலேம்‌ தேவாலயத்தில்‌ 2:12-25 

E. நிக்கொதேமுவிற்கு 3:1-21 

[. யோவான்‌ ஸநானகனால 3:22-36 

ப. சமாரியப்‌ பெண்ணிற்கு 4:1-42 

H. கப்பர்நகூமில்‌ அரசாங்க அதிகாரிக்கு 4:43-54 


111. தேவனுடைய குமாரனோ௫ சர்ச்சை 5:1-12:50 
A. எருசலேமில்‌ ஒரு விருந்தில்‌ 5:1-47 
1. அற்புத அடையாளம்‌ 5:1-9 


Pastor. Gabriel [௨257௮/ 


IN 


. எதிர்வினை 5:10-18 
. உரை 5:19-4 
. பஸ்கா பண்டிகையின்போது கலிலேயாவில்‌ 6:1-71 
. அற்புத அடையாளம்‌ 6:1-21 
. உரை ட.22-40 
. எதிர்வினை 6:41-71 
. கூடாரப்பண்டிகையின்போது எருசலேமில்‌ 7:1-10:21 
1வது விவாதம்‌ - உரை 7:1-29 

எதிர்வினை 7:30-36 

2வது விவாதம்‌ - உரை 7:37-39 

எதிர்வினை 7:40-53 

3வது விவாதம்‌ - உரை 8:1-58 

எதிர்வினை 8:59 

4வது விவாதம்‌ - அற்புத அடையாளம்‌ 9:1-12 
எதிர்வினை 9:13-41 
. 3வது விவாதம்‌ - நலல மேய்ப்பன்‌ குறித்த உரை 
10:1-18 
10. எதிர்வினை 10:19-21 


ல த ௨ ௫ ௨௨0௦ ௨ ஐ. 


ACA Church Avadi 


யோவான்‌ சுவிஷேத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


D. பிரதிஷ்டைப்‌ பண்டிகையின்போது எருசலேமில்‌ 10:22-42 1. பரிசுத்த ஆவியைக்‌ குறித்து 16:7-15 

1. உரை 10:22-30 1. அவரது இரண்டாம்‌ வருகை குறித்து 16:16-33 

2. ஏற்றுக்கொள்ளப்படாமை 10:31-42 

1. பெத்தானியாவில்‌ 11:1-12:11 V. தேவனுடைய குமாரனின்‌ பரிந்துபேசுதல்‌ 17:1-26 

ம்‌ க்‌ A எத்‌ VL. தேவனுடைய குமாரன்‌ சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ 18:1-19:42 
2. எதிர்வினை 1:45-57 

3. மரியாளால்‌ அபிஷேகிக்கப்படுதல்‌ 12:1-8 வ 

4. எதிர்வினை 12:9-11 B. விசாரணைகள்‌ 18:12-19:15 

F. எருசலேமில்‌ 12:12-50 1. அன்னாவுக்கு முன்பாக 18:12-23 


1. வெற்றிப்‌ பிரவேசம்‌ 12:12-19 2. க்கு முன 18:24-27 
2. உபதேசம்‌ 12:20-50 3. பிலாத்துவுக்கு முன்பாக 18:28-19:16 


C. சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ 19:17-37 
IV. தேவனுடைய குமாரனின்‌ அறிவுரைகள்‌ 13:1-16:33 D. அடக்கம்‌ 19:38-42 
A. மன்னிப்பை குறித்து 13:1-20 


B. அவர்‌ காட்டிக்கொடுக்கப்படப்போவதை குறித்து 13:21-30 VIL. தேவனுடைய குமாரனின்‌ உயிர்த்தெழுதல்‌ 20:1-21:25 


C. அவரது பிரிவை குறித்து 13:31-38 . வெறுமையான கல்லறை 20:1-9 


D. பரலோக ராஜ்யத்தை குறித்து 14:1-14 
E. பரிசுத்த ஆவியைக்‌ குறித்து 14:15-26 


. உயிர்த்தெழுந்த ஆண்டவர்‌ காட்சியளித்தல்‌ 20:11-21:25 
மகதலேனா மரியாளுக்கு 20:10-18 

. தோமா நீங்கலாக மற்ற சீஷர்களுக்கு 20:19-25 

1. சமாதானத்தைக்‌ குறித்து 14:27-31 தோமா உள்ளிட்ட எல்லா சீஷர்களுக்கும்‌ 20:26-31 


ப. கனிகொடுத்தலைக்‌ குறித்து 15:1-17 . எழு சீஷர்களுக்கு 21:1-14 


pw N= > 


H. உலகத்தைக்‌ குறித்து 15:18-16:6 . பேதுருவுக்கும்‌, அன்பான சீஷனுக்கும்‌ 21:15-25 


Pastor. Gabriel Thomasral | I | ACA Church Avadl 


அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ 
சுவிஷேசத்தின்‌ பரவுதல்‌ 


இப்புத்தகத்தை குறித்து 


* இந்தப்‌ புத்தகத்தின்‌ தலைப்பான அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ கிரேக்க வார்த்தையான மா8018 
என்னும்‌ வார்த்தையில்‌ இருந்து வந்தது. இந்த வார்த்தை ஆதிகால கிறிஸ்தவ ஆக்கங்களில்‌ 
அப்போஸதலர்களின்‌ அல்லது முக்கிய விசுவாசிகளின்‌ பெரிதான செய்கையை குறிக்கப்‌ 
பயன்படூத்தப்பட்டது. 

* அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ லூக்கா நற்செய்தியின்‌ தொடர்ச்சி. இரண்டும்‌ அப்போஸ்தலனாகிய 
பவுலோடு பிரயாணத்தில்‌ பங்கெடுத்துக்கொண்ட வைத்தியனான லூக்காவினால்‌ எழுதப்பட்டது. 

* லூக்கா தனது முதலாவது புத்தகமான லூக்கா எழுதின சுவிஷேசம்‌ பற்றி சொல்லும்போது “இயேசு 
எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்‌ வரைக்கும்‌ செய்யவும்‌ உபதேசிக்கவும்‌ தொடங்கின எல்லாவற்றையுங 
குறித்து” எழுதியதாக தெரிவிக்கிறார்‌ (1:1-2) 

* அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ அதன்‌ இரண்டாம்பாகம்‌. இயேசு பரலோகத்திற்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டபின்பு பரிசுத்த ஆவியானவர்‌ மூலமாக அப்போஸ்தலர்களை 
வழிநடத்தியதையும்‌, உபதேசித்ததையும்‌ குறித்த வரலாற்றுப்பதிவு. 

* சபையின்‌ முதல்‌ 30-35 ஆண்டுகள்‌ வரலாற்றை இந்தப்‌ புத்தகம்‌ சொல்லுகிறது. 

௩ முதல்‌ 12 அதிகாரங்களிலும்‌ பிரதானமானராக இருப்பவர்‌ பேதுரு. இறுதி 16 அதிகாரங்களிலும்‌ 
பிரதானமானராக இருப்பவர்‌ பவுல்‌. 


Pastor. Gabriel [0௨257௮/ | a | ப பவட ட | ACA Church Avadi 


இப்புத்தகத்தை குறித்து 


* அப்போஸ்தலருடைய நடபடிகளில்‌ விபரிக்கப்பட்டூுள்ள சம்பவங்களில்‌ சில குறிப்பிட்டுள்ள 
சம்பவங்களில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ ஆக்கியோன்‌ பவுலுடைய பயணத்துணையாக தான்‌ இருந்ததை 
குறிப்பிடுகிறார்‌. (16:10-17,20:5-21:18,27:1-28:16). 

* “நாங்கள்‌ என்று குறிப்பிடுகிற இந்த வேதபகுதிகளில்‌ பவுல்‌ ரோமாபுரியில்‌ 
சிறைவைக்கப்பட்டிருந்த இரண்டு ஆண்டுகளும்‌ அடங்கும்‌ (அதி 28). 

* இந்த சிறைவாசத்தின்போதுதான்‌ பவுல்‌ மற்ற நிருபங்களோடூ பிலமோன்‌, கொலோசேயர்‌ போன்ற 
நிருபங்களையும்‌ எழுதினார்‌. 

ஈ இந்த இரண்டு நிருபங்களில்‌ தன்னுடன்‌ இருப்பவர்கள்‌ என்று அவர்‌ குறிப்பிடும்‌ நபர்களில்‌ லூ 
க்காவின்‌ பெயரும்‌ இடம்பெற்றுள்ளது. (கொலோ 4:9-17, பில 23-24) 

* லூக்கா கிபி 64-68 காலப்பகுதியில்‌ நிகழ்ந்த பவுலின்‌ மரணத்தையோ அல்லது கிபி 64ல்‌ நீரோ 
மன்னனின்‌ காலத்தில்‌ கிற்ஸ்தவர்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தையோ குறிப்பிடவில்லை. 

* அதற்கு காரணம்‌, இந்தப்‌ புத்தகம்‌ இந்த இரண்டு நிகழ்வுகளும்‌ நடப்பதற்கு முன்னால்‌ கிபி 60-62 
காலப்பகுதியில்‌, பவுல்‌ மேல்முறையீடு செய்து அதன்‌ முடிவுக்காக சிறையில்‌ காத்திருந்த 
வேளையில்‌ எழுதிமுடிக்கப்பட்டிருக்கலாம்‌. 

* அதிகாரங்கள்‌ 28 
வசனங்கள்‌ 100 


Pastor. Gabriel [0௨257௮/ | a | ப பவட ட | ACA Church Avadi 


இந்தப்‌ புத்தககம்‌ ஒரு இணைக்கும்‌ பாலம்‌ 


௩ இந்தப்‌ புத்தகம்‌ இல்லாமல்‌ ஆதித்திருச்சபையை குறித்த காரியங்களை நாம்‌ அறிந்திருக்க முடியாது. 
இது இல்லாமல்‌ போயிருக்குமானால்‌ பவுல்‌ எழுதிய நிருபங்களின்‌ கருத்தை பூரணமாக நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியாமல்‌ போயிருக்கும்‌. 

* ௮) கிறிஸ்துவையும்‌ சபையையும்‌ இணைக்கும்‌ பாலம்‌ 

* இயேசு செய்யவும்‌ உபதேசிக்கவும்‌ தொடங்கியவற்றை (1:1) சொன்ன சுவிஷேசத்தின்‌ 
தொடர்ச்சியாக அவர்‌ அப்போஸ்தலர்கள்‌ மூலமாக செய்ததும்‌, உபதேசித்ததும்‌, 
சபையை ஸ்தாபித்ததுமான காரியங்களை இந்தப்‌ புத்தகம்‌ விளக்குகிறது. 

* ஆ) சுவிஷேசத்தையும்‌ நிருபங்களையும்‌ இணைக்கும்‌ பாலம்‌ 

௩ இந்தப்‌ புத்தகம்‌ சுவிஷேசத்தில்‌ சொலலப்பட்டவற்றிக்கும்‌ அப்போஸ்தலர்களின்‌ 
நிருபங்களுக்கும்‌ இடையில்‌ ஒரு தொடர்பை உண்டாக்குகிறது. 

* அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ இயேசு பரமேறிய நாளிலிருந்து புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள்‌ 
தொகுக்கப்பட்ட காலம்‌ வரையிலான இடைநிலைக்‌ காலத்தின்‌ சம்பவங்களை சொல்லுகிறது. 

* இ) இரண்டு உடன்படிக்கைகளையும்‌ இணைக்கும்‌ பாலம்‌ 

* அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ புதிய, பழைய உடன்படிக்கைகளுக்‌ கிடையான மாறுதலை 
சுட்டிக்காட்ட பயன்படுகிறது. 


Pastor. Gabriel Thomasraj | a | ப பவட ட | ACA Church Avadi 


இந்தப்‌ புத்தககம்‌ ஒரு இணைக்கும்‌ பாலம்‌ 


௩ பரிசுத்த ஆவியானவரின்‌ ஊழியத்தில்‌ மாற்றம்‌. பழைய எற்பாட்டில்‌ அவரது பிரதான ஊழியம்‌ 
தேவனுடைய ஜனங்களை வெளியரங்கமாக அபிஷேகம்‌ செய்வதாக இருந்தது. மோசே(எண்‌11:17), 
ஒத்னியேல்‌ (நியா 3:8-10), கிதியோன்‌ (நியா 6:34), சவுல்‌ (1சாமு 10:6-10) ஆகியோர்‌ அவர்களில்‌ 
சிலர்‌. 

* இயேசு பரமேறிய பின்னால்‌ ஆவியானவர்‌ ஒவ்வொரு விசுவாசியின்‌ இருதயங்களிலும்‌ வாசம்‌ செய்து 
(ரோம 8:9-11, 1கொரி 3:16) அவர்களுக்குள்‌ இருந்து அவர்களை வழிநடத்தி, அவர்களை 
பெலப்படுத்துகிறார்‌. 

ஈ ஈ) யூதர்களையும்‌, புறஜாதிகளையும்‌ இணைக்கும்‌ பாலம்‌ 

* இந்தப்‌ புத்தகம்‌ சபையானது முழுவதும்‌ யூதர்களுக்கு மாத்திரமேயானது என்னும்‌ நிலையில்‌ இருந்து 
பறஜாதியாருக்கும்‌, சர்வதேசங்களுக்கும்‌ உரியது என்பதை பதிவுசெய்கிறது. 

* அப்‌ 10:9-15ல்‌ பேதுருவுக்கு காண்பிக்கப்பட்ட துப்பட்டியில்‌ அசுத்த ஜீவராசிகள்‌ இருப்பதாக 
காட்டப்பட்ட தரிசனம்‌ பழைய உடன்படிக்கையிலிருந்து யூதர்களும்‌ புறஜாதியாரும்‌ இணைந்திருக்கிற 
புதிய உடன்படிக்கையின்‌ ஒரே உலகளாவிய திருச்சபையாக மாற்றப்படுவதற்கான அடையாளம்‌. 

* கிறிஸ்தவத்திற்கும்‌, யூதமார்க்கத்திற்கும்‌ இடையேயான இடைவெளி அதிகரிப்பதை இந்தப்‌ புத்தகம்‌ 
எடுத்துக்காட்டுகிறது. 


Pastor. Gabriel Thomasraj | a | ப பவட ட | ACA Church Avadi 


சாட்சிபகர்ந்த 7 இடங்கள்‌ 

* அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ சபையானது பிறந்து, உருவாகி எருசலேமிலிருந்து ரோமாபுரிவரை 
விரிவடைந்த வரலாற்றை கொண்டது. 

* முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக எருசலேமில்‌ பயந்துகொண்டிருந்த சிறுகூட்டமான விசுவாசிகள்‌, ஒரு 
பேரரசின்‌ எல்லையெங்கும்‌ தங்களது வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த விரிந்து 
பரந்த மக்கள்‌ இயக்கமாக மாற்றினார்கள்‌. 

அதன்‌ ஒரு உச்சக்கட்டமாக, முன்பு சபையை உபத்திரவப்படுத்திக்கொண்டிருந்த பவுலை தமது 
சுவிஷேசத்தை இந்த பேரரசில்‌ உயர்ந்த அதிகாரமுடையவனான ரோம சக்கரவர்த்திக்கு அறிவிக்க 
தேவன்‌ பயன்படுத்தினார்‌. 


1. எருசலேமில்‌ சாட்சிபகருதல்‌ (2:14-5:42) 

2. எருசலேமிற்கு அப்பால்‌ சாட்சிபகருதல்‌ (6:1-12:25) 

3. சீப்பருவிலும்‌, கலாத்தியாவின்‌ தென்பகுதியிலும்‌ சாட்சிபகருதல்‌ (13:1-14:28) 
4. கிரேக்கத்தில்‌ சாட்சிபகருதல்‌ (15:36-18:22) 

5. எபேசுவில்‌ சாட்சிபகருதல்‌ (18:23-21:16) 

6. செசரியாவில்‌ சாட்சிபகருதல்‌ (24:1-26:32) 

ர்‌ ரோமாபுரியில்‌ 0 (27:1-28:31) 


Pastor. Gabriel Thomasraj | டப அன வயு 2 - ACA Church Avadli 


ஊக்கமாய்‌ சாட்சிபகர்வதில்‌ உள்ள 7 அம்சங்கள்‌ 

1. சாட்சிபகர்தல்‌ உலகளாவியது: யூதேயாவிலும்‌, சமாரியாவிலும்‌, பூமியின்கடைசிபரியந்தமும்‌, (1:8) 

2. சாட்சிபகர்தல்‌ சகலவிதமானவர்களையும்‌ உள்ளடக்கியது: (அதி 2-5,10:1-11:18,14:8-18, 16:11-15,25- 
34,17:22-31) 

3. சாட்சிபகர நம்மை பரிசுத்த ஆவியானவர்‌ பெலப்படுத்துகிறார்‌ (1:8,2:1-13,8:17,13:2-12,19:6) 
சபையானது சாட்சிபகர தேவன்‌ வழிநடத்துகிறார்‌ (4:5-22,23:12-22,24:1-23,27:21-26) 

(எருசலேமிலிருந்து ரோமாபுரிவரை சுவிஷேசத்தை எடுத்துச்‌ சென்றதும்‌, ரோம பேரரசின்‌ ஆட்சிப்பகுதி 

முழுவதிலும்‌ ஸ்தல சபைகளை நிறுவியதுமான சபையின்‌ வெற்றியானது கிறிஸ்தவம்‌ என்பது 

வெறுமனே மனித முயற்சியல்ல என்பதற்கு சான்றாக விளங்கியது) 

4. ஊக்கமாய்‌ சாட்சிபகர வேண்டுமானால்‌ சபை ஒற்றுமையுடன்‌ இருக்கவேண்டும்‌(2:42--47 ,4:32--37,5:12-- 
14). 

5. சாட்சி பகருதலின்‌ முக்கிய பகுதி இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌ (1:22,2:22-36,17:30-31). 

6. சாட்சிபகருகிறவர்கள்‌ உலகத்திற்கு முன்பாக உணமையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ (18:12- 
15,23:29,25:18,26:31-32). 

7. கிறிஸ்துவைக்‌ குறித்து சாட்சிபகருவதின்‌ நிமித்தமாய்‌ வரக்கூடிய பாடுகளையும்‌, மரணத்தையும்கூட 
ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. (5:41-42,7: தி்‌ 


Pastor. Gabriel Thomasraj | | க ல (அ Avadli 


நற்செய்தி அறிவித்தல்‌ குறித்த 10 ஆய்வுகள்‌ 


பெந்தகோஸ்தே நாளில்‌ 3000 பேர்கள்‌ 2:37-41 

சமாரியர்கள்‌ 8:12 

மாயவித்தைக்காரனான சீமோன்‌ 8:13 

எதியோப்பிய மந்திரி 8:26-40 

சவுல்‌ (பவுல்‌) 9:3-18 

கொர்நேலியுவும்‌ அவன்‌ வீட்டாரும்‌ 10:34-48 

லதியாளும்‌ அவள்‌ வீட்டாரும்‌ 16:11-15 

பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலைக்காரனும்‌ அவனது குடும்பமும்‌ 16:25-34 
கொரிந்தியர்கள்‌ 18:8 

10. எபேசுவில்‌ 12 மனிதர்கள்‌ 19:1-7 


i ணு ரல பவன்‌ அணை 


Pastor. Gabriel Thomasra = | ACA Church Avadll 


பேதுரு - பவுல 


* அப்போஸ்தலருடைய நடபடிகளில்‌ அப்போஸ்தலனாக பவுல்‌ செய்த ஊழியம்‌ அப்போஸதலனான 
பேதுருவோடு ஒப்பிட்டே மதிப்பிடப்பட்டது. 


* இருவருமே சப்பாணியாய்‌ இருந்தவனை குணமாக்கினார்கள்‌ (3:1-10) (14:8-10) 

ஈ பேதுருவின்‌ நிழல்பட்டு வியாதியுள்ளவர்கள்‌ சுகம்பெற்றார்கள்‌ (5:15,16), பவுலின்‌ 

௩ உறுமால்களையும்‌ கச்சைகளையும்‌ வியாதியுள்ளவர்கள்‌ மேல்‌ போட்டபோது சுகம்பெற்றார்கள்‌ (19:12) 
* இருவருமே யூதர்களின்‌ வெறுப்பிற்கு ஆளானார்கள்‌ (5:17,13:45) 

* இருவருமே மாயவித்தைகாரர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள்‌ (8:9-24,13:6-11) 

* இருவருமே மரித்தவர்களை உயிரோட எழுப்பினார்கள்‌ (9:36-41,20:9-12) 

* இருவருமே சிறையில்‌ அடைபட்டு அதிசயமாக விடூவிக்கப்பட்டார்கள்‌(12:3-19,16:25-34) 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


பவுலின்‌ முதலாவது மிஷனரிப்‌ பயணம்‌ 


* பவுலின்‌ முதலாவது மிஷனரிப்‌ பயணம்‌ 13:4-14 

* 2 ஆணடூகள்‌ 

ஈ 1235 மைல்கள்‌ பிரயாணம்‌ 

ஈ பவுலும்‌, பர்னபாவும்‌ தென்பகுதியில்‌ உள்ள சின்னஆசியாவிற்கு கப்பல்‌ பிரயாணம்‌ செய்வதற்கு 
முன்பு பர்னபாவின்‌ சொந்தப்பகுதியான சீப்புருக்குக்கு சென்றார்கள்‌. 

அவர்கள்‌ பம்பிலியாவிலுள்ள பெர்கே பட்டணத்தில்‌ சேர்ந்தபோது யோவான்மாற்கு அந்தக்குழுவினரை 
விட்டுவிட்டு எருசலேமிற்கு திரும்பினார்‌. 

௩ பிசீதியாவில்‌ உள்ள அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்தீரா, தெர்பை போன்ற பகுதிகளுக்கு 
பவுலும்‌, பர்னபாவும்‌ சென்றபோது ஒவ்வொரு பட்டணத்திலமிருந்த யூத மதத்தலைவர்கள்‌ 
அவாகள்மேல்‌ பொறாமைகொண்டூ அவர்களை விரட்டினார்கள்‌. 

ஈ பின்பு அதே திசையில்‌ பயணித்து புதிய சபைகளை பலப்படுத்தினார்கள்‌. 

* அத்தாலியாவிலிருந்து சீரியாவிலுள்ள அந்தியோகியா என்னும்‌ சொந்த ஊருக்கு பயணமானார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


பவுலின்‌ இரண்டாவது மிஷனரிப்‌ பயணம்‌ 


பவுலின்‌ இரண்டாவது மிஷனரிப்‌ பயணம்‌ 15:36-18:22 

* 3 ஆணடூகள்‌ 

ஈ 2703க்கும்‌ அதிகமான மைல்கள்‌ பிரயாணம்‌ 

* பவுலும்‌,சீலாவும்‌ பவுல்‌ முன்பு தனது முதலாவது மிஷனரிப்‌ பயணத்தின்போது பிரசங்கித்திருந்த 
சின்னஆசியாவின்‌ இடங்களுக்கு திரும்பவும்‌ சென்றார்கள்‌. 

* அதேவேளை பர்னபா யோவான்மாற்கை அழைத்துக்கொண்டு சீப்புருவுக்கு சென்றார்‌. 

௩ பவுலும்‌ சீலாவும்‌ தெர்பைக்கும்‌, லிஸ்திராவுக்கும்‌, பிசித்யாவிலுள்ள அந்தியோகியா விற்கும்‌ 
சென்றார்கள்‌. 

* அங்கிருந்து பவுலும்‌ சீலாவும்‌ துரோவாக்கு பயணித்தார்கள்‌ அங்கு ஒருவன்‌ தங்களை 
மக்கேதொனியாவுக்கு அழைப்பதாக பவுல்‌ தரிசனம்‌ கண்டார்‌. 

* ஐரோப்பாவின்‌ குறுக்காக ஜ்‌ பாதை என்று அழைக்கப்படும்‌ பாதையில்‌ உள்ள பல இடங்களை - 
கடந்து அத்தனே பட்டணத்திற்கும்‌, கிரேக்கத்தின்‌ தென்பகுதியில்‌ உள்ள கொரிந்து பட்டணத்திற்கும்‌ 
சென்றார்கள்‌. 

* பின்பு எபேசுவிற்கும்‌, செசரியாவிற்கும்‌ பயணித்து அங்கிருந்து சீரியாவின்‌ அந்தியோகியாவிற்கு 
திரும்புமுன்‌ எருசலேம்‌ சபைக்கு சென்றார்கள்‌. 


Pastor. ப்ரம்‌... ந ட பக்கக யம்‌ பதத ACA Church Avadli 


பவுலின்‌ மூன்றாது மிஷனரிப்‌ பயணம்‌ 


பவுலின்‌ மூன்றாவது மிஷனரிப்‌ பயணம்‌ 18:22-21:17 

* 3 ஆணடுகள்‌ 

ஈ 2515 மைல்கள்‌ பிரயாணம்‌ 

* பவுலின்‌ மூன்றாவது மிஷனரிப்‌ பயணம்‌ கிட்டதட்ட அவரது இரண்டாவது மிஷனரிப்‌ 
பயணப்பாதையிலேயே இருந்தது. 

௩ கலாத்தியா, பிரிகியா பகுதிகளின்‌ ஊடாகச்‌ சென்று நேராக பெரிய துறைமுகப்‌ பட்டணமான 
எபேசுவிற்கு சென்றார்‌. 

௩ மூன்று ஆண்டுகள்‌ பிரசங்கித்து, உபதேசித்த பின்பு பவுல்‌ மீண்டும்‌ மக்கேதோனியா, அகாயா 
வழியாக பயணித்து விசுவாசிகளை திடப்படூத்தினார்‌. 

ஈ பின்பு எருசலேமில்‌ தனது பயணத்தை முடித்தார்‌. 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadll 


அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. பரிசுத்த ஆவியின்‌ மூலமாக அப்போஸ்தலர்களைகொண்டூ எருசலேமில்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரியை நடப்பித்தல்‌ அதி 1-7 
A. பரிசுத்த ஆவியின்‌ வருகைக்காக ஆயத்தப்படுத்துகல்‌ அதி 1 
1. முன்னுரை வச 1,2 
2. உயிர்த்தெழுந்தபின்‌ இயேசுவின்‌ 40 நாட்கள்‌ ஊழியம்‌ வச 3-9 
3. இயேசுவின்‌ பரமேறுதலும்‌ மீண்டும்‌ வருவேன்‌ என்ற வாக்குத்தத்தமும்‌ வச 10-11 
4. பரிசுத்த ஆவிக்காக காத்திருத்தல்‌ வச 12-14 
5. புதிய அப்போஸ்தலர்‌ நியமனம்‌ வச 15-26 
B. பெந்தகோஸ்தே நாள்‌ (பரிசுத்த ஆவியானவரின்‌ பெத்தலகேம்‌) அதி 2 
1. பரிசுத்த ஆவியானவரின்‌ வருகை வச 1-13 
2. சபையின்‌ காலத்தில்‌ பேதுரு செய்த 1வது பிரசங்கம்‌ வச 14-47 
C. சபையின்‌ முதலாவது அற்புதம்‌: பேதுரு செய்த 2வது பிரசங்கம்‌ அதி 3 
1. சப்பாணியை சுகமாக்குதல்‌ வச 1-11 
2. பேதுருவின்‌ விளக்கமான, வேண்டுகோள்‌ விடூக்கும்‌ பிரசங்கம்‌ வச 12-26 
3. முடிவில்‌ 5000 பேர்‌ விசுவாசிகளாதல்‌ 4:4 
D. சபையின்‌ 1வது உபத்திரவம்‌: பரிசுத்த ஆவியானவரின்‌ வல்லமை அதி 4 
E. அனனியா,சப்பீராளின்‌ மரணங்கள்‌: 2வது உபத்திரவம்‌ அதி 5 
(உள்ளே ஒழுங்கு நடவடிக்கை: வெளியே உபத்திரவம்‌) 
F. மூப்பர்கள்‌ நியமனம்‌, மூப்பனான ஸ்தேவானின்‌ சாட்சி அதி 6 


ப. ஸ்தேவானின்‌ உரையும்‌ இரத்தசாட்சி மரணமும்‌ (1வது இரத்தசாட்சி) அதி 7 


Pastor. Gabriel [0௨257௮/ | 3 | ACA Church Avadll 


அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


11. பரிசுத்த ஆவியின்‌ மூலமாக அப்போஸ்தலர்களைகொண்டூ யூதேயாவிலும்‌, சமாரியாவிலும்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 
கிரியை நடப்பித்தல்‌ அதி 8-12 

A. எதியோப்பிய மந்திரியின்‌ மனந்திரும்புதல்‌ (காமின்‌ குமாரன்‌) அதி 8 

B. தர்சு பட்டணத்து சவுலின்‌ மனந்திரும்புதல்‌ (சேமின்‌ குமாரன்‌) அதி 9 

C. ரோம நூற்றுக்கு அதிபதியின்‌ மனந்திரும்புதல்‌ (யாபேத்தின்‌ குமாரன்‌) அதி 10 

D. பேதுரு தனது ஊழியத்தின்‌ நியாயத்திற்காக வாதிடல்‌: அந்தியோகியாவிற்கு சுவிஷேசம்‌ செல்லுதல்‌ அதி 11 

E. யாக்கோபுவின மரணம்‌: பேதுருவின்‌ கைது அதி 12 


111. பரிசுத்த ஆவியின்‌ மூலமாக அப்போஸ்தலர்களைகொண்டு பூமியின்‌ கடையாந்திரங்களிலும்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 
கிரியை நடப்பித்தல்‌ அதி 13-28 

A. பவுலின்‌ 1வது மிஷனரி பயணம்‌ அதி 13-14 

B. எருசலேம்‌ சபை கூடல்‌ அதி 15 

C. பவுலின்‌ 2வது மிஷனரி பயணம்‌ அதி 15:36-16:40 

D. 2வது மிஷனரி பயணம்‌ (தொடர்தல்‌) பவுல்‌ தெசலோனிக்கேயாவிலும்‌, அத்தனேயிலும்‌ அதி 17 

E. 2வது மிஷனரி பயணம்‌ (முடிவடைகல்‌) பவுல்‌ கொரிந்துவிலும்‌, அப்பல்லோ எபேசுவிலும்‌ அதி 18 

F. பவுலின்‌ 2வது மிஷனரி பயணம்‌ அதி 18:23-—21:14 

பவுல்‌ எபேசுவில்‌ அதி 19 


Pastor. Gabriel Thomasral | 3 | ACA Church Avadll 


அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


ப. பவுலின்‌ 3வது மிஷனரி பயணம்‌ (தொடர்தல்‌), அதி 20 

H. பவுல்‌ எருசலேமுக்கு சென்று அங்கு கைதுசெய்யபடுதல்‌ அதி 21 

1. எருசலேமில்‌ தனக்கு எதிராக கூடிய கூட்டத்திற்கு எதிராக பவுல்‌ வாதிடல்‌ அதி 22 
1. ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக பவுல்‌ வாதிடல்‌ அதி 23 

K. பேலிக்ஸ்க்கு முன்பாக பவுல்‌ அதி 24 

ட. பெஸ்துவிற்கு முன்பாக பவுல்‌ அதி 25 

M. அகரிப்பாவிற்கு முன்பாக பவுல்‌ அதி 26 

N. புயல்‌, கப்பற்சேதத்தின்‌ மத்தியில்‌ பவுலின்‌ ரோமாபுரிப்‌ பயணம்‌ அதி 27 

0. பவுல்‌ ரோமாபுரியை அடைதல்‌ அதி 28 

(இறுதியாக கண்டபொழுது புறஜாதிகளுக்கு பிரசங்கித்துக்கொண்டிருந்தார்‌ 


Pastor. Gabriel Thomasral I | | ACA Church Avadll 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம்‌ 


விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ நதி 


இப்புத்தகத்தை குறித்து 


% 


ரோமாபுரியின்‌ பேரரசனாக 16 வயதான நீரோ பதவிக்கு வந்த மூன்று ஆண்டுகள்‌ கழித்து கிரேக்க 
பட்டணமான கொரிந்துவிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கிபி 57வது ஆண்டில்‌ ரோமர்களுக்கான 
இந்த நிருபத்தை எழுதினார்‌. 

தலைநகரில்‌ வாழ்ந்துகொண்டிருந்த ரோம கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில்‌ அரசியல்‌ 

சூழ்நிலை இன்னும்‌ அவர்களுக்கு பாதகமாக இல்லை. நீரோ கிறிஸ்தவர்களுக்கு எதிரான 
கொடுமைப்படுத்துதலை இன்னும்‌ ஆரம்பித்திருக்க வில்லை. கிபி 64லிலேதான்‌ ரோமில்‌ ஏற்பட்ட 
பெரிய தீவிபத்திற்கு கிறிஸ்தவர்கள்தான்‌ காரணம்‌ என்று பொய்க்குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களை 
உபத்திரவப்‌ படுத்தினான்‌. 

ஆகவே ஒரளவுக்கு சமாதானமாயிருந்த காலத்தில்‌ வாழ்ந்துகொண்டிருந்த சபையாருக்கு 
சுவிஷேசத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகள்‌ குறித்து ஒரு பலமான பாடத்தை கற்றுக்கொடுக்க விரும்பி 
பவுல்‌ இதை எழுதினார்‌. 

பவுல்‌ ரோமர்களுக்கு இதை எழுதியபோது அவர்‌ ரோமாபுரிக்கு சென்றிருக்க வில்லை. ஆனால்‌ 
அங்கு செல்ல வேண்டும்‌ என்னும்‌ தனது விருப்பத்தை தெரிவிக்கிறார்‌ (1:10-12) 

16:22ன்படி பவுல்‌ தனது வார்த்தைகளை எழுதுவதற்கு தெர்தியு என்பவனை பயன்படுத்தியுள்ளது 
தெளிவாகிறது. 


பவுல்‌ இந்த நிருபத்தை பண்னு ரோமாபுரியில்‌ இருந்த “தேவப்பிரியரும்‌ பரிசுத்தவான்களாகும்படி 
அப்‌ எழுதுகிறார்‌. 


Pastor. Gabriel Thomasraj I டப அலவு த - ACA Church Avadli 


இப்புத்தகத்தை குறித்து 
* கொரிந்துவிற்குப்‌ பக்கத்திலிருந்த கெங்கிரேயா சபையின்‌ அங்கத்தினராயிருந்த பெபேயாள்‌ இந்த 
கடிதத்தை ரோமாபுரிக்கு எடுத்துச்சென்றிருக்கலாம்‌. (16:1) 
* இது பவுல்‌ எழுதிய கடிதங்களில்‌ மிக நளமானது 
* புதிய ஏற்பாட்டிலுள்ள கடிதங்களில்‌ மிக நீளமானது 
* அன்றைய காலகட்டத்தின்‌ கடிதங்களில்‌ மிக நளமானது 
* வேதாகமத்தின்‌ எல்லா பகுதிகளிலும்‌ கிறஸ்தவத்தின்‌ கொள்கைகளை தெளிவாகவும்‌, ஒழுங்காகவும்‌ 
எடுத்துரைப்பது ரோமர்களுக்கு எழுதப்பட்ட நிருபமே. 
* நதிமானாகுதல்‌ என்பதே இதன்‌ பிரதான கருப்பொருள்‌ என்பது வெளிப்படையாகவே தெரியக்‌ 
கூடியதாக இருக்கிறது. 
* ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம்‌ தேவன்‌ யாரென்பதையும்‌, அவர்‌ செய்தது என்ன என்பதையும்‌ 
சொல்லுதிறது. 
* ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம்‌ கிறிஸ்து யாரென்பதையும்‌, அவரது மரணம்‌ சாதித்தது என்ன 
என்பதையும்‌ சொல்லுகிறது. 
* ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம்‌ நாம்‌ யாரென்பதையும்‌, கிறிஸ்து இல்லாமல்‌ நாம்‌ எப்படியிருப்போம்‌ 
என்பதையும்‌, கிறிஸ்துவை விசுவாசித்த பின்னர்‌ நாம்‌ எப்படியிருப்போம்‌ என்பதையும்‌ சொல்லுகிறது. 
* அதிகாரங்கள்‌ 16 
* வசனங்கள்‌ 433 


Pastor. Gabriel Thomasraj ப | ப பவட ட | ACA Church Avadi 


திறவுகோல்‌ வசனம்‌ 


ரோமா 1:16-17 

கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக்‌ குறித்து நான்‌ வெட்கப்படேன்‌; முன்பு யூதரிலும்‌ பின்பு கிரேக்கரிலும்‌ 
விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபெலனாயிருக்கிறது. 
“விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌” என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ 
தேவந்தி விசுவாசத்திற்கென்று அந்தச்‌ சுவிசேஷத்தினால்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 


ரோமருக்கு எழுதின நிருபம்‌ அடிப்படையில்‌ ஒரு கொள்கை விளக்க நால்‌. 
இதை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம்‌. 

1. நீதிமானாயிருக்க வேண்டிய தேவை 1:18-3:20 

2. நீதிமானாக தேவன்‌ அருளும்‌ கொடை 3:21-8:39 

3. நதிமானாகுதலை நிராகரிக்கும்‌ மனிதன்‌ 9:1-11:36 

4. நதிமானாய்‌ நடந்துகொள்ளுதல்‌ 12:1-15:13 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadll 


1. நீதிமானாயிருக்க வேண்டிய தேவை 1:18-3:20 


- பாவிகளான மனிதர்கள்‌ நதிமான்௧ளாக வேண்டிய தேவையிருக்கிறது 1:17-3:20 
- மனிதன்‌ பாவி. தேவனுக்கு முன்பாக உலகம்‌ குற்றமுள்ளது. ஆகவே நீதிமான்களாக வேண்டிய 
தேவை இருக்கிறது. 


௮. புறஜாதியாரின்‌ தேவை (1:18-2:16) 
* தேவனின்‌ இயற்கையான வெளிப்பாடு 
* கனத்திற்குரியவர்களுக்கும்‌ நீதிமான்களாக வேண்டிய தேவையிருக்கிறது (2:1-16) 


0. யூதர்களின்‌ தேவை (2:17-3:8) 
.. நியாயப்பிரமாணத்தின்‌ கீழ்‌ இஸ்ரவேல்‌ செய்த பாவம்‌ 


௦. சகல ஜனங்களுக்கும்‌ இரட்சிப்பு தேவை (3:9-20) 

* மனிதனால்‌ அவனது குற்றத்தை அகற்றமுடியாது வச 9-12 

* மனிதனால்‌ அவனது சுபாவத்தை மாற்றமுடியாது வச 13-18 

* நியாயப்பிரமாணம்‌ க்க BNE ம பக்கக்‌ தராது வச 19-20 


நி EI Thomasraj I | ACA eh லனா 


2. நீதிமானாக தேவன்‌ அருளும்‌ கொடை 3:21-8:39 


௮. விசுவாசத்தினால்‌ நதிமானாக்கப்படுவது விளக்கப்படுூதல்‌ 3:21-31 

நதிமானாகுதல்‌ என்பது இயேசுவின்‌ பலியாகுதலால்‌ உண்டான தகுதியின்‌ அடிப்படையில்‌ ஒரு பாவியை 
தேவன்‌ நீதிமான்‌ என்று தீர்ப்பது. (நியாயப்பிரமாணத்தின்‌ கீழ்‌ தேவன்‌ மனிதனிடமிருந்து நதிமானாகுதலை 
எதிர்பார்த்தார்‌: கிருபையின்‌ கீழோ அவர்‌ நீதிமானாகுதலை மனிதனுக்கு அளிக்கிறார்‌) 

0. விசுவாசத்தினால்‌ நதிமானாக்கப்படுதல்‌ எடுத்துக்காட்டுக்களுடன்‌ விளக்கப்படுதல்‌ 4:1-25 (அபிரகாம்‌, 
தாவீது) 

௦. விசுவாசத்தினால்‌ நதிமானாக்கப்படுதலின்‌ முடிவு விளக்கப்படுதல்‌ 5:1-11 

நதிமானாகுதலினால்‌ உண்டாகும்‌ எட்டு நன்மைகள்‌: 

(1) சமாதானம்‌ வச 1 

(2) சிலாக்கியம்‌ வச 1 

(3) நம்பிக்கை வச 2 

(4) உபத்திரவத்தால்‌ உண்டாகும்‌ பொறுமை வச 3 

(5) அன்பு வச 6 

(6) பரிசுத்த ஆவியின்‌ நிறைவு வச 5 

(7) கேபாக்கினைக்கு நங்கலாகுதல்‌ வச 9 

. (8) மகிழ்ச்சி வச 11 

Pastor. Gabriel Thomasraj SE I I அலவு த -. ACA Church Avadli 


பரிசுத்தவானாகுதலுக்கு தேவன்‌ அருளும்‌ புதிய கொடை 8:1-39 


புதிய பிரமாணம்‌: பரிசுத்த ஆவியானவர்‌ (எதிராக) நியாயப்பிரமாணம்‌ வச 1-4 

புதிய போராட்டம்‌: பரிசுத்த ஆவியானவர்‌ (எதிராக) மாம்சம்‌ வச 5-13 

புதிய மனிதன்‌: பரிசுத்த ஆவியானவர்‌ (எதிராக) மனிதனின்‌ ஆவி வச 14-17 

புதிய சிருஷ்டிப்பு: பழையது (எதிராக)புதியது: அடிமைத்தனம்‌ (எதிராக) விடுதலை வச 18-22 
புதிய சரீரம்‌: தவிப்பு (எதிராக) மீட்கப்பட்ட சரீரம்‌ வச 23-27 பரிசுத்த ஆவியானவர்‌ நமது புதிய 
சரீரத்தில்‌ உதவி செய்கிறார்‌ 


க்க அய ல ரர 


6. தேவனுடைய புதிய நோக்கம்‌ வச 28-34 தேவனுடைய நோக்கம்‌ பாவிகளின்‌ இரட்சிப்பை 
உறுதிசெய்கிறது 

7. விசுவாசியின்‌ புதிய பாதுகாப்பு வச 35-39 தேவனுடைய அன்பு விசுவாசியின்‌ பாதுகாப்பை 
உறுதிசெய்கிறது. 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadll 


3. நதிமானாகுதலை நிராகரிக்கும்‌ மனிதன்‌ 9:1-11:36 


A. தேவன்‌ முற்காலத்தில்‌ இஸ்ரவேலரோடூ இடைபட்டவிதம்‌ அதி 9 
1. இஸ்ரவேலை வரையறுத்தல்‌ வச 1-5 அடையாளப்படுத்தபடுதல்‌ வச 6-13 
2. தேவனின்‌ சர்வஆளுகையின்‌ நோக்கத்தில்‌ இஸ்ரவேல்‌ வச 14-24 
3. தேவனின்‌ தீர்க்கதரிசன வார்த்தைகளில்‌ புறஜாதிகளின்‌ தெரிவு வச 25-33 


B. தேவன்‌ தற்காலத்தில்‌ இஸ்ரவேலரோடுூ இடைபடூம்விதம்‌ அதி 10 
1. தற்காலத்தில்‌ இஸ்ரவேலின்‌ நிலை- தொலைந்துபோன நிலை வச 1-4 
புறஜாதிகளின்‌ நிலைக்கு ஒத்த நிலை வச 5-12 வித்தியாசமே இல்லை. 


2. தற்காலத்தில்‌ உள்ள இரட்சிப்பு யூதர்களுக்கும்‌, புறஜாதிகளுக்கும்‌ - சுவிஷேசத்தை கேட்டு 
விசுவாசித்தல்‌ வச 13-21 


C. தேவன்‌ எதிர்காலத்தில்‌ இஸ்ரவேலரோடு இடைபடப்போகும்விதம்‌ அதி 11 
1. இஸ்ரவேலை பிரித்தெடுத்ததின்‌ நோக்கம்‌ - புறஜாதிகளின்‌ இரட்சிப்பிற்காக வச 13-21 
2. இஸ்ரவேலை புதுப்பிப்பதன்‌ நோக்கம்‌ - அளவில்லா ஆசீர்வாதத்திற்காக வச 22-32 


Pastor Gabriel Thomasral படல்‌ க க்கல்‌ த ACA Church Avadi 


4. நதிமானாய்‌ நடந்துகொள்ளுதல்‌ 12:1-15:13 


A. ஒருங்கிணைந்த நடக்கைகள்‌ 12:1-21 

1. தேவனோடுள்ள நடக்கை 12:1-2 

2. பரிசுத்த ஆவியானவரின்‌ ஈவுகளோடூள்ள நடக்கை 12:3-8 
3. சக விசுவாசிகளோடூள்ள நடக்கை 12:9-16 

4. அவிசுவாசிகளோடுள்ள நடக்கை 12:17-21 


B. அரசாங்க அதிகாரிகளோடுள்ள நடக்கை 13:1-7 
C. சக மனிதர்களோடான நடக்கை 13:8-14 


D. பலவீனமுள்ள சகோதர சகோதரிகளுடனான நடக்கை 14:1-15:13 


கிறிஸ்தவர்களின்‌ நடத்தைக்கான மூன்று கொள்கைகள்‌ 

1. நம்பிக்கை 14:5 2. மனச்சாட்சி 3. கரிசனை 15:1-3 

விசுவாசிகளாக யூதர்களுக்கும்‌ பறஜாதியாருக்குமான நடக்கை 15:4-13 
(இன வேறுபாடூள்ளவர்களின்‌ நடக்கை) 


Pastor Gabriel Thomasral படல்‌ த பல்‌ ப ACA Church Avadl 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
கொரிந்தியருக்கு முதலாம்‌ எழுதின நிருபம்‌ 
சபையின்‌ ஒழுங்கு 


கொரிந்து பட்டணம்‌ 


* பண்டைய கொரிந்து பட்டணம்‌ தென்கிரேக்கத்திலுள்ள அக்ரோகொரிந்து மலையின்‌ அடிவாரத்தில்‌ 
கட்டப்பட்ட ஒரு பட்டணம்‌. இயற்கையாய்‌ அமைந்த நரூற்றுகளால்‌ நீர்வளம்மிக்க பட்ணமாயுமிருந்தது. 

மிகவும்‌ புகழ்‌ பெற்ற இந்தப்பட்டணம்‌, அதன்‌ அழகிய பித்தளைப்பொருட்கள்‌ தயாரிப்பிற்கும்‌, அதன்‌ 
செல்வச்செழிப்பிற்கும்‌, அதன்‌ காமகளியாட்டங்களுக்கும்‌ பேர்போன படடணமாக இருந்தது. கிமு 
146ல்‌ ரோமர்களுடனான யுத்தத்தில்‌ இந்த பட்டணம்‌ அழிக்கப்பட்டது. 

* கிபி 44ல்‌ மீண்டும்‌ ரோமர்கள்‌ குடியேறிய பட்டணமாக மாறியது. 

* கிழக்குக்கும்‌, மேற்குக்குமான பிரதானமான சலைப்போக்குவரத்துப்பாதையில்‌ ஒரு கேந்திர 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த ரோமபட்டணமாக அமைந்திருந்ததுடன்‌ பல கடல்வழி ப்பாதைகளின்‌ முக்கிய 
இடத்திலும்‌ இருந்தது. 

* கொரிந்துப்பட்டணம்‌ அதன்‌ அறிவுசார்‌ வளமைக்கும்‌, பொருளாதார வளமைக்கும்‌ 
புகழ்பெற்றதாயிருந்ததோடுூ அகாயாவின்‌ தலைநகராகவும்‌ இருந்தது. 

* பல காலாச்சாரங்களும்‌, பல மதங்களும்‌ கலந்த பட்டணமாக கொரிந்து இருந்தது. ரோமர்கள்‌ 
குடியேறிய பட்டணமாக இருந்ததால்‌ ரோமர்களின்‌ சட்டங்களுக்கும்‌, பழக்கவழக்கங்களும்‌ 
முக்கியத்துவம்‌ தரப்பட்டது. குறிப்பாக மேல்தட்டுவர்க்க சமூகத்தினர்‌ அதற்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுத்தார்கள்‌. பல “தேவர்களும்‌”, பல 'கர்த்தாக்களும்‌ அங்கே இருந்தார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj | a | ப பவட ட | ACA Church Avadi 


கொரிந்து பட்டணம்‌ 


ஈ பவுலின்‌ நாட்களில்‌ கிமு 6வது நூற்றாண்டில்‌ கிரேக்க கட்டிடக்கலையில்‌ அதேனாள்‌ அலலது 
அப்பல்லோ என்னும்‌ கிரேக்க கடவுளுக்கு கட்டப்பட்ட கோயில்‌ கொரிந்துவின்‌ 
மையமாக இருந்ததுடன்‌ பட்டணத்தின்‌ பலபகுதிகளிலும்‌ வெவ்வேறு கடவுள்களுக்கான கோயில்களும்‌ 
இருந்தன. 

* இந்த கடவுள்களுக்கான வழிபாடுகள்‌ அரசாங்கபணிகளோடும்‌, அரசு விழாக்களோடூம்‌, வியாபார 
சந்தைகளோடும்‌, சமூக குழுக்களோடும்‌, அன்றாட பொதுவாழ்க்கையோடும்‌ கலந்திருந்தது. 

* அது ஊழல்‌ நிறைந்த பட்டணமாயுமிருந்தது. 

௩ கொரிந்து பட்டணம்‌ அதன்‌ சீரழிவுக்‌ கலாச்சாரத்திற்கு பேர்போனது. அப்ரோடைட்‌ என்ற 
பெண்கடவுளின்‌ கோயிலில்‌ விலைமாதர்கள்‌ இருந்தார்கள்‌. இதனடிப்படையில்‌ உருவான 
korinthiazoma1 என்ற கிரேக்க வார்த்தையே இதற்குச்‌ சான்று. இதன்‌ அர்த்தம்‌ விபச்சாரத்தில்‌ 
ஈடுபடுதல்‌. 

* இதனடிப்படையில்‌ பார்க்கும்போது கொரிந்து ஒரு நவீன நகரத்தைபோல விளைவைப்‌ பற்றி 
கவலைப்படாமல்‌ பாவபழக்கவழக்கங்களில்‌ ஈடுபடத்தக்க சகல வாய்ப்புக்களையும்‌ தன்னகத்தே 
கொண்டிருந்த படடணமாயிருந்தது. 

* இப்படிப்பட்ட சமூகம்‌ சபையைக்குறித்து எதிர்ப்பான கருத்தை கொண்டிருந்தது என்பது தெளிவாக 
தெரிகிறது. 


Pastor. Gabriel Thomasraj | a | ப பவட ட | ACA Church Avadi 


கொரிந்து பட்டணம்‌ 


* இந்த நகரத்திலிருந்து சென்றுவிடாமல்‌, அவிசுவாசிகள்‌ மத்தியில்‌ கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பணித்தவர்களாக 
வாழவும்‌, அவர்களின்‌ இருளான உலகத்தில்‌ விசுவாசிகள்‌ வெளிச்சமாக பிரகாசிக்கவும்‌ பவுல்‌ அறிவுரை 
கூறுகிறார்‌. 

* கொரிந்து சபையானது கிபி 50-51ல்‌ பவுலின்‌ 2வது மிஷனரிப்பயணத்தின்போது, அவரது அத்தனே 
பட்டணத்தின்‌ வருகையின்‌ பின்‌ ஆரம்பிக்கப்பட்டது (அப்‌ 15:36: 18:1-18). 

* பவுல்‌ ரோமாபுரியிலிருந்து கிபி49 அல்லது 50ல்‌ வெளியேற்றப்பட்ட யூதர்களான ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா 
என்னும்‌ கூடாரதொழில்‌ செய்கிறவர்களாடு பதினெட்டு மாதங்கள்‌ கொரிந்துவில்‌ தங்கியிருந்து கர்த்தருடைய 
வார்த்தையை உபதேசித்தார்‌. (அப்‌ 18:1-3,11) 

* மக்கேதொனியாவிலிருந்து சீலாவும்‌,தீமோத்தேயுவும்‌ கொரிந்துவிற்கு வந்ததற்குப்பின்‌ பவுல்‌ முழுநேரமாக 
கர்த்தருடைய வார்த்தையை உபதேசித்து வந்ததார்‌ (அப்‌ 18:5). அவ்விடத்தில்‌ பதினெட்டு மாதங்கள்‌ 
தங்கியிருந்து பல செல்வாக்குள்ள நபர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினார்‌. 

* பவுல்‌ இரண்டாம்‌ முறை இந்தப்‌ பட்டணத்திற்கு வருகை தந்தது (கொரி 13:1-2) பொதுவாக “வருத்தத்தின்‌ 
வருகை” என்று அழைக்கப்படுகிறது (கொரி 2:1). 

ஈ இந்த வருகையினால்‌ உண்டான பலனை பவுல்‌ விரும்பவில்லை என்பதோடு மீண்டும்‌ அவ்வாறான 
அனுபவத்தை பெறவும்‌ அவர்‌ விரும்பவில்லை. பவுல்‌ எபேசுக்கு திரும்பிய பின்னர்‌ கொரிந்தியருக்கு 
மூன்றாவதாக ஒரு நிருபத்தை எழுத தூண்டப்பட்டார்‌. 

* ஆகவே இந்த “கடுமையான கடிதத்தை” எழுதி தீமோத்தேயுவின்‌ மூலமாக கொரிந்திய சபைக்கு அனுப்பினார்‌. 

.. * இந்த கடிதத்தை எழுதிய கார வதை ம்ப 1கொரி 2:3-4ல்‌ இடபக்‌ பம்‌ 

Pastor. Gabriel Thomasraj | 2 - ACA Church Avadli 


கொரிந்தியருக்கு எழுதின நிருபங்கள்‌ 


இந்த சபைக்கு பவுல்‌ எழுதிய நிருபங்கள்‌ மொத்தம்‌ நான்கு 

முன்பு எழுதிய நிருபம்‌ என்று 1கொரி 5:9ல்‌ குறிப்பிடப்படும்‌ நிருபம்‌ 

1வது கொரிந்திய நிருபம்‌ 

“கடுமையான, கண்ணீரின்‌ கடிதம்‌” என்று வாணிக்கப்படும்‌ 2கொரி 2:3-4ல்‌ குறிப்பிடப்படும்‌ நிருபம்‌ 
2வது கொரிந்திய நிருபம்‌ 


தர வ ஆழ ல 


ஈ 1,2 கொரிந்திய நிருபங்கள்‌ மாத்திரமே காலத்தால்‌ அழியாமல்‌ இருக்கின்றன. 

* இல்லாமல்போன அந்த “கடுமையான கடிதத்தின்‌” ஒரு பகுதிதான்‌ 2கொரிந்தியரின்‌ 10-13 
அதிகாரங்கள்‌ என்பது பல வேத அறிஞர்களின்‌ கருத்து. 

* அதற்கு அவர்கள்‌ முன்வைக்கும்‌ காரணம்‌ 1கொரிந்தியர்‌ 1-9 அதிகாரங்களுக்கும்‌ 10-13 
அதிகாரங்களுக்கும்‌ இடையில்‌ காணப்படும்‌ வேறுபாடு. 

* முதல்‌ பகுதியில்‌ நம்பிக்கை வெளிப்படுகிறது அடுத்த பகுதியில்‌ அவநம்பிக்கை வெளிப்படுகிறது. 

ஈ ரோம மற்றும்‌ கொலோசேய நிருபங்களை போலல்லாது 1கொரிந்திய நிருபம்‌ பவுலால்‌ நன்கு 
அறியப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது. பவுலுக்கும்‌ அவர்களுக்கும்‌ இடையே இருந்த அறிமுகம்‌ இந்த 
நிருபத்தில்‌ தெளிவாக காணப்படூகிறது. குறிப்பாக பவுல்‌ ஒரு தகப்பனைப்போல சொலலும்‌ 
அறிவுரைகள்‌ (4:14,4:21,11:1- -2) 


Pastor. Gabriel Thomasraj I டப அலவு த - ACA Church Avadli 


கொரிந்தியருக்கு எழுதின நிருபங்கள்‌ 


ஆரம்பத்தில்‌ பவுல்‌ அவர்கள்மேல்‌ “எல்லாவிதத்திலும்‌ திடநம்பிக்கை' உடையவராக 
உற்சாமுள்ளவராக இருந்தார்‌ (2கொரி 7:16). ஆனால்‌ பின்பு அவர்‌ “நான்‌ வந்து, உங்களை என்‌ 
மனதின்படியிருக்கிறவர்களாகக்‌ காணமலிருக்க” நேரிடுமோ என்கிற சந்தேகத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌ (கொரி 12:20) 

* இந்த நிருபம்‌ பவுலின்‌ நிருபங்களின்‌ வழமையான அமைப்பில்‌ எழுதப்பட்டூள்ளது. 
* ஆரம்பப்‌ பகுதி (1கொரி 1:1-3: 2கொரி 1:1-2) 
* நன்றி தெரிவித்தல்‌ (1கொரி 1:4-9: 2கொரி 1:3-11) 
* நடுப்பகுதி (1கொரி 1:10-16:18: 2கொரி 1:12-13:10) 
* முடிவுப்‌ பகுதி (1கொரி 16:19-24: 2கொரி 13:11-14) 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadll 


1 கொரிந்தியர்‌ 

* கொரிந்தியருக்கு எழுதின முதலாம்‌ நிருபம்‌ ஆவிக்குரிய குழப்பத்தில்‌ இருக்கும்‌ சபைக்கு எழுதப்பட்ட 
மேய்ப்பனின்‌ கடிதம்‌. 

* அந்த சபையை சேர்ந்த ஒருவரோடு தொடர்பிலிருந்த குலோவேயாளின்‌ வீட்டாரால்‌ பவுலுக்கு சில 
செய்திகள்‌ அறிவிக்கப்பட்டது (1:11). 

* அவராலே சில காலங்களுக்கு முன்னர்தான்‌ ஆரம்பிக்கப்பட்ட சபை (அப்‌ 18:1-17) அதற்குள்ளாக 
பிரிவினை உருவாகிவிட்டிருந்ததை அறிந்து அந்த சூழ்நிலைளை சரிசெய்ய முற்படூகிறார்‌. 

* கொரிந்திய சபையிடமிருந்து வாய்மொழி அறிக்கையும்‌, எழுதப்பட்ட கடிதம்‌ ஒன்றையும்‌ அவர்‌ 
பெறுகிறார்‌. 

* இவற்றில்‌ இருந்து சபையானது பிரிவினைகள்‌, ஒழுக்கமின்மை, கர்த்தரின்‌ பந்தி துஷ்பிரயோகம்‌ 
செய்யப்படுதல்‌, ஆவியின்‌ வரங்கள்‌ பற்றிய அறியாமை என்பவற்றோடு உயிர்த்தெழுதல்‌ பற்றிய 
குழப்பத்திலும்‌ இருந்தது தெரியவருகிறது. இவற்றை கண்டுகொள்ளாதவர்போல இராமல்‌ இந்த 
பிரச்சினைகளை அலசி ஆராய்ந்து தீர்வுகளை முன்வைக்கிறார்‌. 

* கிறிஸ்தவர்களுக்கும்‌, அன்னிய தெய்வங்களை தொழுதுகொள்ளும்‌ கலாச்சாரத்தில்‌ இருகிறவர்களுக்கும்‌ 
இடையோன காரியங்கள்‌ குறித்து இந்த நிருபத்தில்‌ எழுதப்பட்டிருப்பதால்‌ இந்த நிருபம்‌ இன்றைய 
காலத்திற்கும்‌ பொருத்தமான நிருபம்‌. 

௩ கிறிஸ்தவர்கள்‌ தங்களுக்காக வகுக்கப்பட்ட கிறிஸ்தவ இலட்சியங்களுக்காக வாழ்வார்கள்‌ அல்லது 
அவர்‌ குறிப்பிடுவது போல'கிரயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டீர்‌ களே; உங்கள்‌ சரீரத்தினால்‌ தேவனை 
io CAD Sr, (6: ம்‌ ன அறி றம்‌. இடபக்‌ என்பது அவரது வயப்‌ 


Pastor. Gabriel Thomasraj | - ACA Church Avadli 


பிரச்சினைகள்‌ & உபதேசங்கள்‌ 


பிரச்சினைகள்‌ 

1. சபைக்குள்‌ பிரிவினைகள்‌ 1:10-4:21 

2. சபைக்குள்‌ ஒழுக்கமின்மை 5:1-13 

3. வழக்காடும்‌ சபையாகிய சரீரம்‌ 6:1-8 

4. பரிசுத்த குலைச்சல்‌ 6:9-20 

உபதேசங்கள்‌ 

1. விவாகம்‌ பண்ணுகல்‌ குறித்து 7:1-40 

2. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை குறித்து 8:1-11:1 
3. பொதுவான வழிபாடு குறித்து 11:2-14:40 

4. உயித்தெழுதல்‌ குறித்து 15:1-58 


Pastor. Gabriel Thomasra] 


ACA Church Avadli 


சபைக்குள்‌ பிரிவினைகள்‌ 1:10-4:21 


* கொரிந்திய சபையார்‌ குழுக்களாக பிரிந்திருந்து ஒருவரோடோருவர்‌ சண்டைபண்ணி க்கொண்டாாகள்‌. ஒரு குழு 
தங்களது தலைவர்‌ பவுல்தான்‌ என்றும்‌, அடுத்த குழு வாதத்திறமையுள்ள அப்பொல்லோவே தங்களது தலைவர்‌ என்றும்‌, 
இன்னொரு குழு அசலான அப்போஸ்தலனான கேபா(பேதுருவை சோந்தவர்களென்றும்‌, இன்னொரு குழுவோ நாங்கள்‌ 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்களென்றும்‌ சொல்லிக்கொண்டார்கள்‌ (1 கொரி 1:12) 

* இவ்வாறு கொரிந்திய சபையானது பிரிந்து ஒரு தலைவர்‌ மற்றவரிலும்‌ மேன்மையானவர்‌ என்று பெருமைபேசினார்கள்‌. 
அதிலே நாங்கள்‌ கர்த்தராகிய இயேசுவை அல்லது கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்களை பின்பற்றியதால்‌ தாங்களே 
சிறந்தவர்கள்‌ என்று சொல்லிக்கொண்ட கூட்டத்தாரும்‌ இருந்தார்கள்‌ (கொரி 11:23) 

* பவுல்‌ அவர்களது முதிர்ச்சியின்மையை கடிந்துகொண்டூ (3:3) தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவருக்கே கனத்தைக்‌ கொடுக்க 
வேண்டுமேயன்றி அவரது ஊழியக்காரர்‌ களுக்கல்ல என்பதை கெளிவுபடுத்தினார்‌ (3:5-7) 

௩ கொரிந்திய சபையின்‌ பிரச்சினைக்கு முக்கிய காரணம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்தை மனிதர்களின்‌ ஞானத்தின்மேல்‌ 
வைத்தார்கள்‌. 

* மனுஷனுடைய ஞானம்‌ தேவனுடைய பைத்தியம்‌(1:25) என்பதையும்‌ அவர்களது விசுவாசம்‌ தேவபெலத்தினால்‌ 
உண்டானதாயிருக்க வேண்டும்‌(2:5) என்பதையும்‌ பவுல்‌ சுட்டிக்காட்டினார்‌. 

* அவர்கள்‌ சுவிஷேசத்தின்‌ தன்மையை சரியாக புரிந்துகொண்டிருக்கவில்லை என்பதே பவுலின்‌ வாதம்‌. 

* அடுத்துவரும்‌ மூன்று பத்திகளில்‌ பவுல்‌ முதலாவதாக மேசியா சிலுவையில்‌ அறையப்படுவது கெட்டுப்போகிறவர்களுக்கு 
பைத்தியமாய்‌ இருப்பதையும்‌(1:18-25), இரண்டாவதாக அவர்கள்‌ தகுதியற்றவர்களாயிருந்தும்‌ தேவன்‌ அவர்களை 
தெரிந்தெடூத்திருந்ததையும்‌ (1:26-31), மூன்றாவதாக தேவன்‌ அவர்களை எவ்வாறு பயன்படுத்துகிறார்‌ பவுலை அவரது 
பலவீனத்திலும்‌ பயன்படுத்துவதை (2:1-5) குறிப்பிடுகிறார்‌. 

ஈ 3:6ல்‌ நட்டுதல்‌, நீர்ப்பாச்சுதல்‌: 3:9ல்‌ தேவனுக்கு உடன்வேலையாட்கள்‌: 4:1ல ஊழியக்காரனும்‌ உக்கிராணக்காரனும்‌ 
என்னும்‌ உதாரணங்களை பவுல்‌ காண்பித்து தனக்கும்‌, அப்பல்லோவுக்கும்‌ இவற்றை திருஷ்டாந்தங்களாக காண்பித்து 
தாங்களிருவரும்‌ தேவனின்‌ வாய்கால்கள்‌ என்பதை விளக்குகிறார்‌. 


Pastor. Gabriel [௨257௮/ = TN I ட | ACA Church Avadi 


சபைக்குள்‌ ஒழுக்கமின்மை & வழக்காடும்‌ சபையாகிய சரீரம்‌ 


B. சபைக்குள்‌ ஒழுக்கமின்மை 5:1-13 

சபை பாலியல்‌ ஒழுக்கக்கேட்டை கண்டுகொள்ளாமல்‌ இருந்தது. ஒருவன்‌ தன்‌ தகப்பனுடைய மனைவியை 
வைத்துக்கொண்டிருத்தான்‌(5:1), சிலர்‌ வேசிகளோடூ இசைந்திருந்தார்கள்‌(6:16-18) இதிலே மோசமானது 
என்னவென்றால்‌ தவறுசெய்கிறவர்‌ களை விசாரிக்கவில்லை (5:1-2). 

ஈ 5:3-8ல்‌ முக்கக்கேடாக நடந்த மனிதனை சபைக்கு புறம்பாக்கி ஒழுங்கு நடவடிக்கை எடூக்கவேண்டியதின்‌ 
அவசியத்தையும்‌, அவ்வாறு செய்யாதபட்சத்தில்‌ சபையாகிய சரீரத்தின்‌ மற்றபகுதிகளையும்‌ அவன்‌ 
கெடூத்துவிடுவான்‌ என்பதை பவுல்‌ எழுதினார்‌. 

* 5:9ல்‌ குறிப்பிடப்படுகிற நிருபத்தில்‌ எழுதிய விபசாரக்காரரோடே கலந்திருக்கக்‌ கூடாதென்பதை அவர்கள்‌ 
தவறாக புரிந்துகொண்டிருந்தார்கள்‌. 

ஈ 5:10ல்‌ சொல்லப்பட்டபடி அது அவிசுவாசிகளை குறிக்கவில்லை. அவர்களை விட்டு பிரிந்திருப்பது எந்த 
சாட்சியையும்‌ உண்டாக்காது. 


C. வழக்காடும்‌ சபையாகிய சரீரம்‌ 6:1-8 

* சபை தனக்குரியவர்களை வேதவசனத்தின்‌ அடிப்படையில்‌ நியாயந்தீர்கவில்லை. 

* மாறக சக கிறிஸ்தவர்களோடான வழக்குகளை தீர்த்துக்கொள்ள நகரத்து நீதிமன்றங்களை நாடினார்கள்‌ (6:5-7) 

௩ ஒருநாளில்‌ தேவ தூதர்களையும்‌ நியாயந்தீர்ப்பார்கள்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்து தங்களுக்குள்‌ உண்டாகிற 
வழக்குகளை தாங்களே தீர்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்பது பவுலின்‌ வாதம்‌ 


Pastor. Gabriel [0௦257௮/ aE I க ப்‌ ்‌ அத ACA Church Avadi 


D. பரிசுத்த குலைச்சல்‌ 6:9-20 


* கொரிந்திய சபையில்‌ இருந்த சிலர்‌ வேசிகளிடம்‌ சென்று வந்ததோடு கிறிஸ்துவுக்குள்‌ தங்களுக்கு 
சுயாதீனம்‌ இருப்பதால்‌ தங்களுக்கு அவ்வாறு செய்ய உரிமையுண்டு என்று கிறிஸ்தவ விடுதலையை 
குறித்த தவறான கருத்தியலை கொண்டிருந்தார்கள்‌. 

* அவர்களது அதிகாரம்‌ அது தகுதியானதா அல்லது அடிமைப்படுத்துகிறதா என்கிற 
வரையறைக்குட்பட்டது என்று பதிலளிக்கிறார்‌ (6:12). 

௩ தேவனுடைய அதிகாரத்தை உணர்ந்தவர்களாக சரீரங்களால்‌ தேவனை மகிமைப்‌ படுத்துங்கள்‌ என்று 
பவுல்‌ வழிகாட்டூகிறார்‌ (6:19-20). 

* விவாகம்‌, விவாகரத்து, புசித்தல்‌-குடித்தல்‌ போன்றவற்றில்‌ தங்களுக்கு இருக்கும்‌ சுயாதீனம்‌ குறித்து 
பவுலிடத்தில்‌ கேள்விகள்‌ கேட்டு எழுதியிருந்தார்கள்‌. 

* பவுல்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ விபரமாக விளக்கம்‌ கொடுத்துவிட்டு புசித்தாலும்‌, குடித்தாலும்‌, எதைச்‌ 
செய்தாலும்‌, எல்லாவற்றையும்‌ தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்‌ என்ற கிறிஸ்தவத்தின்‌ 
நிலைப்பாட்டை முடிவாக தெரிவிக்கிறார்‌ (10:31). 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


A. விவாகம்‌ பண்ணுதல்‌ குறித்து 7:1-40 


1. விவாகம்பண்ணாகிருத்தல்‌ 7:1-9, 25-40 

௩ சிலர்‌ துறவுநிலையை மேற்கொள்வது அவசியம்‌ என்றும்‌ ஆகவே விவாகம்‌ செய்தாதிருப்பதை 
விசுவாசிகள்‌ பின்பற்றவேண்டும்‌ என்றும்‌ கருதினார்கள்‌. 

* அது நலலதுதான எனறு பவுல்‌ ஏற்றுக்கொண்டார்‌ (7:1.6) அவரைப்போல எல்லோரும்‌ அந்த 
விஷேசவரத்தை உடையவர்களாயிருப்பது நல்லது என்றும்‌ அவர்‌ சொன்னார்‌ (7:7) 

அவ்வாறு இருந்தால்‌ தேவனுடைய பணிக்கு தங்களை முழுவதம்‌ அர்ப்பணிக்கலாம்‌ (7:34) 

* ஆனாலும்‌ அவ்வாறு செய்யவேண்டும்‌ என்பது விதிமுறையல்ல என்பதோடு அவ்வாறு 
செய்யவேண்டும்‌ என்று கட்டளையிடப்படவுமில்லை (7:6,25) 

* அதுவுமல்லாமல்‌ அந்த விவாகம்‌ செய்யாதவரம்‌ இல்லாதுபோனால்‌, அந்த நிலையில்‌ தொடர்ந்து 
அவர்களால்‌ இருக்கமுடியாது போனால்‌ அது அவர்களை ஓழுக்கக்கேட்டிற்கு இட்டுச்செல்லும்‌ (7:9) 

* பிரிந்திருக்க வேண்டும்‌ என்று ஒருவரால்‌ ஒருதலைப்பட்சமாக எடுக்கப்படும்‌ முடிவு சுயத்தை 
மையப்படுத்தியதாக அமையுமேயன்றி கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஊழியஞ்செய்வதாய்‌ 
அமையாது. 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadll 


A. விவாகம்‌ பண்ணுதல்‌ குறித்து 7:1-40 


2. விவாகரத்து 7:10-24 

ஈ பவுல்‌ விசுவாசி அவிசுவாசியை திருமணம்‌ செய்திருக்கும்‌ சூழ்நிலையையும்‌ விபரிக்கிறார்‌. 

* தேவனுடைய கட்டளையானது விவாகத்தை விட்டூ பிரிந்துபோகுதல்‌ என்பதாய்‌ இராததால்‌ 
விவாகத்தை விட்டூ பிரியக்கூடாது. 

* மாறாக அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ வாழ்ந்து அவிசுவாசியை கிறிஸ்துக்கென்று ஆதாயப்படூத்த 
முயற்சிக்க வேண்டும்‌. 

* கிறிஸ்தவர்களானபோது என்ன நியைில்‌ இருந்தார்களோ அந்த நிலையிலேயே இருக்கவேண்டும்‌ 
என்பதையும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 

* கிறிஸ்தவம்‌ நம்மை உலகைவிட்டூ எடுக்கும்படி வடிவமைக்கப்படவில்லை. 

* அதிலே வாழவே கிறிஸ்தவம்‌ நமக்கு உதவிசெய்கிறது. 

௩ தேவனுடைய பிள்ளைகளை மோசேயின்‌ சட்டங்கள்‌ தற்போது கட்டூப்படுத்தா விட்டாலும்‌ (7:19) அந்த . 
சட்டங்களின்‌ உட்கருத்தாகிய “அவர்கள்‌ பிரித்தெடுக்கப்பட்ட வர்கள்‌”- அவர்களது கலாச்சார 
பின்னணிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள்‌ என்பது மாறிப்போகவில்லை (5:1-2,13,7:19,10:1-5). 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadll 


B. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை குறித்து 8:1-11:1 


* கொரிந்தியர்களில்‌ சிலர்‌ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இறைச்சியை உண்பது தவறு என்று 
நினைத்தார்கள்‌. அன்னிய தெய்வங்கள்‌ அந்த இறைச்சியை மாசுபடுத்தியிருக்கும்‌ ஆகவே அதை 
உண்பது தேவனை அவமதிப்பதாகும்‌ என்பது அவர்களது எண்ணம்‌. வேறுசிலரோ தெய்வம்‌ என்பது 
ஒன்றுதான்‌ என்பதால்‌ அவ்வாறு உண்பது தவறல்ல என்று நினைத்தார்கள்‌. இவ்வாறு 
நினைத்தவர்கள்‌ தாங்கள்‌ ஞானவான்கள்‌ என்று தங்கள்‌ அறிவை புகழ்ந்துகொண்டார்கள்‌. பவுலின்‌ 
கருத்து யாதெனில்‌ ஞானமுள்ளவர்கள்‌ அன்பைக்‌ கைக்கொண்டு விலகியிருக்க வேண்டும்‌. 

பவுல்‌ தனது விவாதத்தை மேற்கொண்டூ விரிவாக்க தமது சொந்த செயல்களை உதாரணமாக 
எடுத்துக்கொள்திறார்‌. அப்போஸ்தலனாக அவருக்கு இருந்த சமூக அந்தஸ்தை அவர்‌ 
பயன்படுத்திக்கொள்ளாமல்‌ தனக்காக தானே வேலை செய்தார்‌ (9:1-18). பவுலின்‌ தாழ்மையின்‌ 
உதாரணத்தை அவர்கள்‌ பின்பற்றவேண்டும்‌. பவுல்‌ யூதனானபோது யூதர்களை ஆதாயப்படுத்த 
அவர்கள்மேல்‌ அன்பை வெளிப்படுத்தினார்‌, புறஜாதிகளை ஆதாயப்படுத்த 
புறஜாதியாரைப்போலானார்‌. பலவீனரை ஆதாயப்படுத்திக்கொள்ளும்படிக்குப்‌ பலவீனருக்குப்‌ 
பலவீனனைப்‌ போலானார்‌. 

* சகோதரனுக்கு இடறலுண்டாகாவிட்டால்‌ விக்கிரகத்திற்கு படைக்கபட்ட இறைச்சியை புசிக்க 
அனுமதிக்கப்பட்டாலும்‌, விக்கிரக தெய்வங்களுக்குக்கான விழாக்களில்‌ அவர்கள்‌ பங்கெடுப்பது 
அனுமதிக்கபடவில்லை (10:14-22). தேவனை மகிமைப்‌ படுத்துகிற காரியங்களில்‌ மாத்திரமே 
பங்கெடூத்துக்கொள்ள பவுல்‌ அவர்களை வலியுறுத்துகிறார்‌ (10:23-33) 


Pastor. Gabriel Thomasraj ~~~ ந ப ப்‌ EEE ACA Church Avad 


C. பொதுவான வழிபாடு குறித்து 11:2-14:40 


1. பெண்களின்‌ பங்கு 11:2-16 

* கிறிஸ்துவுக்குள்‌ தாங்கள்‌ பெற்ற வித்தியாசமின்மையை (கலா3:8) கணக்கில்கொண்டு சில பெண்கள்‌ 
தாங்கள்‌ புருஷன்மாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ என்கிற நியதியை மறந்தார்கள்‌. 

௩ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறபோதும்‌, ஜெபிக்கிறபோதும்‌ தலையை முக்காடிட்டுக்கொள்ள வேண்டும்‌ என்ற 
சபையில்‌ கடைப்பிடித்துவந்த வழக்கத்தை விட்டுவிட்டார்கள்‌ (11:16) 

2. கர்த்தருடைய பந்தி 11:17-34 

* வச21ல்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌ “ஒருவன்‌ பசியாயிருக்கிறான்‌. ஒருவன்‌ வெறியாயிருக்கிறான்‌”' 

* பவுல்‌ கர்த்தரின்‌ பந்தியின்‌ முக்கியத்துவத்தையும்‌, அதில்‌ தவறாக பங்கெடூப்பதன்‌ ஆபத்தையும்‌ 
நினைவூட்டூகிறார்‌ (11:30) 

* அவர்கள்‌ தாங்களே தங்கள்‌ பாவங்களை ஆராய்ந்து பார்க்க வலியுறுத்துகிறார்‌ (11:28,31) 

* கர்த்தரின்‌ பந்தியானது ஐக்கியத்தின்‌ அடையாளம்‌ (11:33) என்பதை உணர்ந்து பங்கெடுக்க 
வலியுறுத்துகிறார்‌. 

3. ஆவிக்குரிய வரங்களை பயன்படூத்தல்‌ 12:1-14:40 

௩ மூன்றாவதாக ஆவிக்குரிய வரங்களை தவறாக பயன்படுத்துவத குறித்த கவலை. குறிப்பாக அன்னியபாஷை 
பேசுதல்‌. அன்னியபாஷை பேசுதல்‌ முக்கிய வரமாக கருதப்பட்டு அவ்வாறு பேசியவர்கள்‌, 
பேசாதவர்களைவிட உயர்ந்த ஆவிக்குரியவர்களாக கருதப்பட்டார்கள்‌. 

* ஆவிக்குரிய செயற்பாட்டின்‌ முக்கிய நோக்கம்‌ இயேசுவை ஆண்டவராக உயர்த்துவதுதான்‌. அதைவிட்டு 

விலகுகிறபோது அது வெறும்சடங்காக மாறிவிடும்‌. 

Pastor. Gabriel Thomasraj ப | ACA Church Avadli 


C. பொதுவான வழிபாடு குறித்து 11:2-14:40 


இதை விளக்குவதற்காக பவுல்‌ சரீரத்தை உதாரணமாக காண்பித்து எல்லா ஆவிக்குரிய வரங்களும்‌ 
முக்கியமானதே என்பதை உணர்த்துகிறார்‌. 


% 


% 


ஆவிக்குரிய வரங்கள்‌, அன்னிய பாஷை போன்றவற்றின்‌ மையக்கருத்து அன்பு என்பதே பவுலின்‌ 
கருத்து. அன்னிய பாஷை பேசுவது நல்லது (வச 5) 

அது பேசுகிறவருக்கு பக்திவிருத்தியை உண்டாக்கும்‌ (வச 4) என்பது பவுலின்‌ வாதம்‌. 

ஆனால்‌ தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறவனோ மனுஷருக்குப்பக்திவிருத்தியும்‌, புத்தியும்‌, ஆறுதலும்‌ 
உண்டாகத்தக்க தாகப்‌ பேசுகிறதால்‌ தீர்க்கதரிசன வரத்தை நாடும்படி சொல்லுகிறார்‌(வச 3-4). 
பவுல்‌ இதற்கு உதாரணமாக வாத்திய கருவிகள்‌ வாசிக்கப்படுவதை குறிப்பிடுகிறார்‌. ஒழுங்கற்று 
வாசிப்பதால்‌ இசையை ரசிக்கமுடியாததுபோல (வச 7-8) அன்னியபாஷை 
வியாக்கியானப்படுத்தப்படாவிட்டால்‌ அதில்‌ பிரஜோனமிலலை. 

கொரிந்திய சபையில்‌ அன்னிய பாஷைக்கு வியாக்கியானம்‌ அளிக்கபடவில்லை என்று தோன்றுகிறது. 
அந்நியபாஷைகள்‌ விசுவாசியாத யூதர்களுக்கு அடையாளமாயிருக்கிறது(வச 21-22) என்று பவுல்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 

அங்கு கூடிவருகிறவர்கள்‌ விசுவாசிகளாயிருக்கிறதாலே விசுவாசிகளுக்கு நேரடியான 
தீர்க்கதரிசனத்தை சொல்லுவதற்கே முக்கியத்துவம்‌ அளிக்கப்படவேண்டும்‌. 

அவிசுவாசி ஒருவன்‌ வந்திருப்பானானால்‌ அவன்‌ உபதேசத்தினால்‌ பலனடைவான்‌ (வச 24) 


வாட... ந ப ப்‌ EEE ACA Church Avad 


D. உயித்தெழுகல்‌ குறித்து 15:1-58 


* கொரிந்தியர்களில்‌ சிலர்‌ மரித்தவர்களின்‌ உயித்தெழுதல்‌ இல்லை என்று சொன்னார்கள்‌ (15:12). 


ஈ* பவுல்‌ அவர்களது இந்த எண்ணத்தினால்‌ எற்படுகிற விளைவை அவர்கள்‌ அறியவில்லை என 
சுட்டிக்காட்டுகிறார்‌. காரணம்‌ அது கிறிஸ்துவின்‌ உயிர்தெழுதலையும்‌ மறுதலிப்பதோடு அவர்களின்‌ 
சொந்த இரட்சிப்பையும்‌ கேள்விக்குள்ளாக்குகிறது. 


* மரணத்திற்கு பின்பான ஜீவன்‌ இல்லாதிருக்குமானால்‌ நாம்‌ பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம்‌ (15:19) 
காரணம்‌ கிறிஸ்துவுக்காக பட்ட பிரயாசைகள்‌ பலனில்லாமல்‌ போய்விடுமே. 


* கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ நித்திரையடைந்தவர்களில்‌ முதல்பலன்‌ என்பது பவுலின்‌ வாதம்‌ (வச 
22,23). 


* மரணத்தில்‌ நின்று உயிர்த்தவர்களில்‌ கிறிஸ்து முதலானவர்‌ அல்ல. 
* எலியா, கிறிஸ்து, பவுல்‌ மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள்‌. 


* ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ உயித்தெழுதலோ இனி மரணத்தை காணாத உயிர்த்தெழுதல்‌. அதை 
மற்றவர்கள்‌ பின்தொடருவார்கள்‌ (வச23) உண்மையாகவே கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்தான்‌ நமது 
வெற்றியும்‌ நமது நம்பிக்கையும்‌ (வச 51-58). 


Pastor. Gabriel Thomasraj ~~~ ந ப ப்‌ EEE ACA Church Avad 


முடிவுப்பகுதி 16:1-24 


பவுல்‌ நடைமுறைக்‌ காரியங்களை சொல்லி இதை நிறைவு செய்கிறார்‌. 

A. கொடுத்தல்‌ 16:1-4 

எருசலேம்‌ சபைக்கு பணம்சேர்ப்பதை குறித்து பவுல்‌ எழுதுகிறார்‌. வாரத்தின்‌ முதல்நாள்தோறும்‌ அதை 
சேர்ப்பதை வழக்கமாக்கிக்கொள்ள வழிகாட்டுகிறார்‌ (16:2) 

B. பவுலின்‌ வருகை 16:5-9 

பவுல்‌ மீண்டும்‌ வந்து நண்டகாலம்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ செய்ய விரும்புவதை தெரிவிக்கிறார்‌. 
C. தீமோத்தேயுவையும்‌, அப்பொல்லோவையும்‌ நடத்தவேண்டிய விதம்‌ 16:10-12 


பவுல்‌ கொரிந்திய சபையார்‌ தீமோத்தேயுவையும்‌, அப்பொல்லோவையும்‌ நடத்தவேண்டிய விதம்‌ குறித்து 
குறிப்பிடுகிறார்‌. பல பிரிவினைக்குழுக்கள்‌ உள்ள சபையில்‌ ஊழியஞ்செய்வது இலகுவானதல்ல. இந்த 
நிருபம்‌ படிக்கப்பட்டு அதன்படி நடக்கிற வரையில்‌ அப்பொல்லோ திரும்பிபபோக விரும்பவில்லை 
என்பதை பதிவுசெய்கிறார்‌ (6:12). தீமோத்தேயுவுக்கும்‌ இந்த எண்ணமே இருந்திருக்கும்‌ என்பதை 
ஊகிக்கமுடிகிறது. ஆகவே தேவனுடைய வேலையை செய்கிற இவர்களை கனத்துடன்‌ நடத்த 
விண்ணப்பிக்கிறார்‌. 


D. வாழ்த்துதலும்‌ ஆசீர்வாதமும்‌ 16:13-24 


Pastor. Gabriel Thomasraj ~~~ ந ப ப்‌ EEE ACA Church Avad 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
கொரிந்தியருக்கு இரண்டாம்‌ எழுதின நிருபம்‌ 


பலவீனத்தில்‌ பலம்‌ 


பலவனத்தில்‌ பலம்‌ 


ப 


இந்த நிருபம்‌ முழுவதிலும்‌ நமது வாழ்க்கை எவ்வாறு செயற்படுகிறது என்று நாம்‌ இயற்கையாக 
எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த எண்ணங்களை பவுல்‌ தலைகீழாக மாற்றுகிறார்‌. 


உலகமும்‌, நமது மனித மனங்களும்‌ இயற்கையாக செயற்படுவதற்கு எதிரிடையாக தேவன்‌ 
தாழ்மையானதை, உதாசீனப்படுத்தப்பட்டதை, பலவீனமா னதை கொண்டு தமது நோக்கங்களை 
நிறைவேற்றுகிறார்‌. 
2 கொரிந்தியர்‌ உபத்திரவத்தின்‌ மூலமாய்‌ 

* ஆறுதலும்‌ (1:3-7), 

* குறைவின்‌ மூலமாய்‌ நிறைவும்‌ (3:1-6), 

மரணத்தின்‌ மூலமாய்‌ ஜீவனும்‌ (4:7-15), 

* பாடுகளின்‌ மூலமாய்‌ ஆசீர்வாதங்களும்‌ (6:3-10), 

* மனஸதாபத்தின்‌ மூலமாய்‌ இரட்சிப்பும்‌ (7:2-10), 

* தரித்திரத்தின்‌ மூலமாய்‌ ஐசுவரியமும்‌ (8:1-2,9,14), 

* கஷ்டங்கள்‌ மூலமாக மேன்மைபாராட்டுதல்‌ (11:16-30) உண்டாகும்‌ என்று சொல்லுகிறது. 
12ம்‌ அதிகாரம்‌ முக்கியமான கொள்கையை சொல்லுகிறது. 
பலவீனத்திலே என்‌ பலம்‌ பூரணமாய்‌ விளங்கும்‌ (12:9). 
பலவீனம்‌ அதனளவில்‌ நல்லதல்ல எனினும்‌ தேவன்‌ தமது கிருபையை, மகிமையை, வல்லமையை 
வெளிப்படுத்த அதையே ச 


Pastor. Gabriel Thomasraj டப அலவு த - ACA Church Avadli 


ஒப்புரவாகுதல்‌ 


* விசுவாசிகளுக்குள்‌ ஒப்புரவாகுதல்‌ உண்டாகவேண்டும்‌ என்பது கொரிந்தியருக்கான இரண்டாம்‌ 
நிருபத்தை பவுல்‌ எழுதியதற்கான முக்கிய காரணங்களில்‌ ஒன்று. 

* ஒதுக்கிவைக்கப்பட்‌ சகோதரனோடூ ஓஒப்புரவாக வேண்டியதின்‌ அவசியத்தையும்‌ (2கொரி 2:5-11), 
பவுலோடும்‌ அவர்கள்‌ ஒப்புரவாக வேண்டியதையும்‌ (7:2-16) எழுதுகிறார்‌. 

* ஓப்புரவாக தவறுவது சாத்தானால்‌ மோசம்போக்கப்படுவதாகும்‌ (2:11) 

௩ விசுவாசிகள்‌ உலகளாவிய திருச்சபையில்‌ பிரிவினைகளையும்‌, நெருங்கிய குடும்ப உறவுகளில்‌ 
விரிசல்களையும்‌ காண்கிற இக்காலத்தில்‌ ஒப்புரவாகுதலை முன்னெடுத்தல்‌ குறித்த பவுலின்‌ 
மென்மையான வார்த்தைகள்‌ கவனத்தில்‌ கொள்ளபடவேண்டியவை. 


Pastor. Gabriel [0௨257௮/ | | ACA Church Avadll 


பணியாள்‌ தலைமைத்துவம்‌ 


* கொரிந்து சபையாருக்கு எழுதிய இரு நிருபங்களிலும்‌. விஷேசமாக இரண்டாம்‌ நிருபத்தில்‌ 
கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபையை நடத்துவது என்றால்‌ என்ன என்பதை பவுல்‌ பலமான 
உதாரணததை கொண்டு விளக்குகிறார்‌. 

* எல்லாவற்றிக்கும்‌ மேலாக கிறிஸ்தவ தலைவர்கள்‌ கிறிஸ்து செய்ததை செய்ய வேண்டும்‌. 
அன்பினால்‌ ஏவப்பட்டவர்களாய்‌ தங்கள்‌ ஜவனையே மற்றவர்களுக்காக 
தாரைவார்க்கிறவர்களாயிருக்க வேண்டும்‌. 

* கிறிஸ்து செய்ததைப்போல பாவத்திற்கான நிவாரணத்தை கிறிஸ்தவர்களால்‌ கொடுத்துவிட முடியாது. 
ஆனால்‌ கிறிஸ்து காண்பித்த தியாக அன்பினால்‌ ஏவப்பட்டவர்களாய்‌ கிறிஸ்து செய்தமுடித்ததை 
அறிவிக்க வேண்டும்‌ (4:10-12) 

௩ நாங்கள்‌ உபத்திரவப்பட்டாலும்‌ அது உங்கள்‌ ஆறுதலுக்கும்‌ இரட்சிப்புக்கும்‌ ஏதுவாகும்‌; (1:6) 

௩ நாங்கள்‌ எங்களையே பிரசங்கியாமல்‌, கிறிஸ்து இயேசுவைக்‌ கர்த்தரென்றும்‌, 
எங்களையோ இயேசுவினிமித்தம்‌ உங்கள்‌ ஊழியக்காரரென்றும்‌ பிரசங்கிக்கிறோம்‌ (4:5). 

* பணியாள்‌ தலைமைத்துவம்‌ என்பது உலகளாவிய திருச்சபைக்கான விருப்பத்‌ தெரிந்தெடுப்பு அல்ல. 

* அத உலகத்தின்‌ சில பகுதிகளுக்கு மாத்திரம்‌ தேவை, மற்ற பகுதிகளுக்கு தேவையற்றது 
என்பதுமல்ல. தேவனுடைய ஜனத்தை நடத்துகிற சகலருக்குமான உயரிய அழைப்பு. 


Pastor. Gabriel Thomasraj | a | ப பவட ட | ACA Church Avadi 


கொரிந்தியருக்கு எழுதின நிருபங்கள்‌ 


இந்த சபைக்கு பவுல்‌ எழுதிய நிருபங்கள்‌ மொத்தம்‌ நான்கு 

முன்பு எழுதிய நிருபம்‌ என்று 1கொரி 5:9ல்‌ குறிப்பிடப்படும்‌ நிருபம்‌ 

1வது கொரிந்திய நிருபம்‌ 

“கடுமையான, கண்ணீரின்‌ கடிதம்‌” என்று வாணிக்கப்படும்‌ 2கொரி 2:3-4ல்‌ குறிப்பிடப்படும்‌ நிருபம்‌ 
2வது கொரிந்திய நிருபம்‌ 


தர வ ஆழ ல 


ஈ 1,2 கொரிந்திய நிருபங்கள்‌ மாத்திரமே காலத்தால்‌ அழியாமல்‌ இருக்கின்றன. 

* இல்லாமல்போன அந்த “கடுமையான கடிதத்தின்‌” ஒரு பகுதிதான்‌ 2கொரிந்தியரின்‌ 10-13 
அதிகாரங்கள்‌ என்பது பல வேத அறிஞர்களின்‌ கருத்து. 

* அதற்கு அவர்கள்‌ முன்வைக்கும்‌ காரணம்‌ 1கொரிந்தியர்‌ 1-9 அதிகாரங்களுக்கும்‌ 10-13 
அதிகாரங்களுக்கும்‌ இடையில்‌ காணப்படும்‌ வேறுபாடு. 

* முதல்‌ பகுதியில்‌ நம்பிக்கை வெளிப்படுகிறது அடுத்த பகுதியில்‌ அவநம்பிக்கை வெளிப்படுகிறது. 

ஈ ரோம மற்றும்‌ கொலோசேய நிருபங்களை போலல்லாது 1கொரிந்திய நிருபம்‌ பவுலால்‌ நன்கு 
அறியப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது. பவுலுக்கும்‌ அவர்களுக்கும்‌ இடையே இருந்த அறிமுகம்‌ இந்த 
நிருபத்தில்‌ தெளிவாக காணப்படூகிறது. குறிப்பாக பவுல்‌ ஒரு தகப்பனைப்போல சொலலும்‌ 
அறிவுரைகள்‌ (4:14,4:21,11:1- -2) 


Pastor. Gabriel Thomasraj I டப அலவு த - ACA Church Avadli 


கொரிந்தியருக்கு எழுதின நிருபங்கள்‌ 


ஆரம்பத்தில்‌ பவுல்‌ அவர்கள்மேல்‌ “எல்லாவிதத்திலும்‌ திடநம்பிக்கை' உடையவராக 
உற்சாமுள்ளவராக இருந்தார்‌ (2கொரி 7:16). ஆனால்‌ பின்பு அவர்‌ “நான்‌ வந்து, உங்களை என்‌ 
மனதின்படியிருக்கிறவர்களாகக்‌ காணமலிருக்க” நேரிடுமோ என்கிற சந்தேகத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌ (கொரி 12:20) 

* இந்த நிருபம்‌ பவுலின்‌ நிருபங்களின்‌ வழமையான அமைப்பில்‌ எழுதப்பட்டூள்ளது. 
* ஆரம்பப்‌ பகுதி (1கொரி 1:1-3: 2கொரி 1:1-2) 
* நன்றி தெரிவித்தல்‌ (1கொரி 1:4-9: 2கொரி 1:3-11) 
* நடுப்பகுதி (1கொரி 1:10-16:18: 2கொரி 1:12-13:10) 
* முடிவுப்‌ பகுதி (1கொரி 16:19-24: 2கொரி 13:11-14) 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadll 


1 கொரிந்தியர்‌ 

* கொரிந்தியருக்கு எழுதின முதலாம்‌ நிருபம்‌ ஆவிக்குரிய குழப்பத்தில்‌ இருக்கும்‌ சபைக்கு எழுதப்பட்ட 
மேய்ப்பனின்‌ கடிதம்‌. 

* அந்த சபையை சேர்ந்த ஒருவரோடு தொடர்பிலிருந்த குலோவேயாளின்‌ வீட்டாரால்‌ பவுலுக்கு சில 
செய்திகள்‌ அறிவிக்கப்பட்டது (1:11). 

* அவராலே சில காலங்களுக்கு முன்னர்தான்‌ ஆரம்பிக்கப்பட்ட சபை (அப்‌ 18:1-17) அதற்குள்ளாக 
பிரிவினை உருவாகிவிட்டிருந்ததை அறிந்து அந்த சூழ்நிலைளை சரிசெய்ய முற்படூகிறார்‌. 

* கொரிந்திய சபையிடமிருந்து வாய்மொழி அறிக்கையும்‌, எழுதப்பட்ட கடிதம்‌ ஒன்றையும்‌ அவர்‌ 
பெறுகிறார்‌. 

* இவற்றில்‌ இருந்து சபையானது பிரிவினைகள்‌, ஒழுக்கமின்மை, கர்த்தரின்‌ பந்தி துஷ்பிரயோகம்‌ 
செய்யப்படுதல்‌, ஆவியின்‌ வரங்கள்‌ பற்றிய அறியாமை என்பவற்றோடு உயிர்த்தெழுதல்‌ பற்றிய 
குழப்பத்திலும்‌ இருந்தது தெரியவருகிறது. இவற்றை கண்டுகொள்ளாதவர்போல இராமல்‌ இந்த 
பிரச்சினைகளை அலசி ஆராய்ந்து தீர்வுகளை முன்வைக்கிறார்‌. 

* கிறிஸ்தவர்களுக்கும்‌, அன்னிய தெய்வங்களை தொழுதுகொள்ளும்‌ கலாச்சாரத்தில்‌ இருகிறவர்களுக்கும்‌ 
இடையோன காரியங்கள்‌ குறித்து இந்த நிருபத்தில்‌ எழுதப்பட்டிருப்பதால்‌ இந்த நிருபம்‌ இன்றைய 
காலத்திற்கும்‌ பொருத்தமான நிருபம்‌. 

௩ கிறிஸ்தவர்கள்‌ தங்களுக்காக வகுக்கப்பட்ட கிறிஸ்தவ இலட்சியங்களுக்காக வாழ்வார்கள்‌ அல்லது 
அவர்‌ குறிப்பிடுவது போல'கிரயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டீர்‌ களே; உங்கள்‌ சரீரத்தினால்‌ தேவனை 
io CAD Sr, (6: ம்‌ ன அறி றம்‌. இடபக்‌ என்பது அவரது வயப்‌ 


Pastor. Gabriel Thomasraj | - ACA Church Avadli 


பிரச்சினைகள்‌ & உபதேசங்கள்‌ 


பிரச்சினைகள்‌ 

1. சபைக்குள்‌ பிரிவினைகள்‌ 1:10-4:21 

2. சபைக்குள்‌ ஒழுக்கமின்மை 5:1-13 

3. வழக்காடும்‌ சபையாகிய சரீரம்‌ 6:1-8 

4. பரிசுத்த குலைச்சல்‌ 6:9-20 

உபதேசங்கள்‌ 

1. விவாகம்‌ பண்ணுகல்‌ குறித்து 7:1-40 

2. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை குறித்து 8:1-11:1 
3. பொதுவான வழிபாடு குறித்து 11:2-14:40 

4. உயித்தெழுதல்‌ குறித்து 15:1-58 


Pastor. Gabriel Thomasra] 


ACA Church Avadli 


சபைக்குள்‌ பிரிவினைகள்‌ 1:10-4:21 


* கொரிந்திய சபையார்‌ குழுக்களாக பிரிந்திருந்து ஒருவரோடோருவர்‌ சண்டைபண்ணி க்கொண்டாாகள்‌. ஒரு குழு 
தங்களது தலைவர்‌ பவுல்தான்‌ என்றும்‌, அடுத்த குழு வாதத்திறமையுள்ள அப்பொல்லோவே தங்களது தலைவர்‌ என்றும்‌, 
இன்னொரு குழு அசலான அப்போஸ்தலனான கேபா(பேதுருவை சோந்தவர்களென்றும்‌, இன்னொரு குழுவோ நாங்கள்‌ 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்களென்றும்‌ சொல்லிக்கொண்டார்கள்‌ (1 கொரி 1:12) 

* இவ்வாறு கொரிந்திய சபையானது பிரிந்து ஒரு தலைவர்‌ மற்றவரிலும்‌ மேன்மையானவர்‌ என்று பெருமைபேசினார்கள்‌. 
அதிலே நாங்கள்‌ கர்த்தராகிய இயேசுவை அல்லது கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்களை பின்பற்றியதால்‌ தாங்களே 
சிறந்தவர்கள்‌ என்று சொல்லிக்கொண்ட கூட்டத்தாரும்‌ இருந்தார்கள்‌ (கொரி 11:23) 

* பவுல்‌ அவர்களது முதிர்ச்சியின்மையை கடிந்துகொண்டூ (3:3) தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவருக்கே கனத்தைக்‌ கொடுக்க 
வேண்டுமேயன்றி அவரது ஊழியக்காரர்‌ களுக்கல்ல என்பதை கெளிவுபடுத்தினார்‌ (3:5-7) 

௩ கொரிந்திய சபையின்‌ பிரச்சினைக்கு முக்கிய காரணம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்தை மனிதர்களின்‌ ஞானத்தின்மேல்‌ 
வைத்தார்கள்‌. 

* மனுஷனுடைய ஞானம்‌ தேவனுடைய பைத்தியம்‌(1:25) என்பதையும்‌ அவர்களது விசுவாசம்‌ தேவபெலத்தினால்‌ 
உண்டானதாயிருக்க வேண்டும்‌(2:5) என்பதையும்‌ பவுல்‌ சுட்டிக்காட்டினார்‌. 

* அவர்கள்‌ சுவிஷேசத்தின்‌ தன்மையை சரியாக புரிந்துகொண்டிருக்கவில்லை என்பதே பவுலின்‌ வாதம்‌. 

* அடுத்துவரும்‌ மூன்று பத்திகளில்‌ பவுல்‌ முதலாவதாக மேசியா சிலுவையில்‌ அறையப்படுவது கெட்டுப்போகிறவர்களுக்கு 
பைத்தியமாய்‌ இருப்பதையும்‌(1:18-25), இரண்டாவதாக அவர்கள்‌ தகுதியற்றவர்களாயிருந்தும்‌ தேவன்‌ அவர்களை 
தெரிந்தெடூத்திருந்ததையும்‌ (1:26-31), மூன்றாவதாக தேவன்‌ அவர்களை எவ்வாறு பயன்படுத்துகிறார்‌ பவுலை அவரது 
பலவீனத்திலும்‌ பயன்படுத்துவதை (2:1-5) குறிப்பிடுகிறார்‌. 

ஈ 3:6ல்‌ நட்டுதல்‌, நீர்ப்பாச்சுதல்‌: 3:9ல்‌ தேவனுக்கு உடன்வேலையாட்கள்‌: 4:1ல ஊழியக்காரனும்‌ உக்கிராணக்காரனும்‌ 
என்னும்‌ உதாரணங்களை பவுல்‌ காண்பித்து தனக்கும்‌, அப்பல்லோவுக்கும்‌ இவற்றை திருஷ்டாந்தங்களாக காண்பித்து 
தாங்களிருவரும்‌ தேவனின்‌ வாய்கால்கள்‌ என்பதை விளக்குகிறார்‌. 


Pastor. Gabriel [௨257௮/ = TN I ட | ACA Church Avadi 


சபைக்குள்‌ ஒழுக்கமின்மை & வழக்காடும்‌ சபையாகிய சரீரம்‌ 


B. சபைக்குள்‌ ஒழுக்கமின்மை 5:1-13 

சபை பாலியல்‌ ஒழுக்கக்கேட்டை கண்டுகொள்ளாமல்‌ இருந்தது. ஒருவன்‌ தன்‌ தகப்பனுடைய மனைவியை 
வைத்துக்கொண்டிருத்தான்‌(5:1), சிலர்‌ வேசிகளோடூ இசைந்திருந்தார்கள்‌(6:16-18) இதிலே மோசமானது 
என்னவென்றால்‌ தவறுசெய்கிறவர்‌ களை விசாரிக்கவில்லை (5:1-2). 

ஈ 5:3-8ல்‌ முக்கக்கேடாக நடந்த மனிதனை சபைக்கு புறம்பாக்கி ஒழுங்கு நடவடிக்கை எடூக்கவேண்டியதின்‌ 
அவசியத்தையும்‌, அவ்வாறு செய்யாதபட்சத்தில்‌ சபையாகிய சரீரத்தின்‌ மற்றபகுதிகளையும்‌ அவன்‌ 
கெடூத்துவிடுவான்‌ என்பதை பவுல்‌ எழுதினார்‌. 

* 5:9ல்‌ குறிப்பிடப்படுகிற நிருபத்தில்‌ எழுதிய விபசாரக்காரரோடே கலந்திருக்கக்‌ கூடாதென்பதை அவர்கள்‌ 
தவறாக புரிந்துகொண்டிருந்தார்கள்‌. 

ஈ 5:10ல்‌ சொல்லப்பட்டபடி அது அவிசுவாசிகளை குறிக்கவில்லை. அவர்களை விட்டு பிரிந்திருப்பது எந்த 
சாட்சியையும்‌ உண்டாக்காது. 


C. வழக்காடும்‌ சபையாகிய சரீரம்‌ 6:1-8 

* சபை தனக்குரியவர்களை வேதவசனத்தின்‌ அடிப்படையில்‌ நியாயந்தீர்கவில்லை. 

* மாறக சக கிறிஸ்தவர்களோடான வழக்குகளை தீர்த்துக்கொள்ள நகரத்து நீதிமன்றங்களை நாடினார்கள்‌ (6:5-7) 

௩ ஒருநாளில்‌ தேவ தூதர்களையும்‌ நியாயந்தீர்ப்பார்கள்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்து தங்களுக்குள்‌ உண்டாகிற 
வழக்குகளை தாங்களே தீர்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்பது பவுலின்‌ வாதம்‌ 


Pastor. Gabriel [0௦257௮/ aE I க ப்‌ ்‌ அத ACA Church Avadi 


D. பரிசுத்த குலைச்சல்‌ 6:9-20 


* கொரிந்திய சபையில்‌ இருந்த சிலர்‌ வேசிகளிடம்‌ சென்று வந்ததோடு கிறிஸ்துவுக்குள்‌ தங்களுக்கு 
சுயாதீனம்‌ இருப்பதால்‌ தங்களுக்கு அவ்வாறு செய்ய உரிமையுண்டு என்று கிறிஸ்தவ விடுதலையை 
குறித்த தவறான கருத்தியலை கொண்டிருந்தார்கள்‌. 

* அவர்களது அதிகாரம்‌ அது தகுதியானதா அல்லது அடிமைப்படுத்துகிறதா என்கிற 
வரையறைக்குட்பட்டது என்று பதிலளிக்கிறார்‌ (6:12). 

௩ தேவனுடைய அதிகாரத்தை உணர்ந்தவர்களாக சரீரங்களால்‌ தேவனை மகிமைப்‌ படுத்துங்கள்‌ என்று 
பவுல்‌ வழிகாட்டூகிறார்‌ (6:19-20). 

* விவாகம்‌, விவாகரத்து, புசித்தல்‌-குடித்தல்‌ போன்றவற்றில்‌ தங்களுக்கு இருக்கும்‌ சுயாதீனம்‌ குறித்து 
பவுலிடத்தில்‌ கேள்விகள்‌ கேட்டு எழுதியிருந்தார்கள்‌. 

* பவுல்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ விபரமாக விளக்கம்‌ கொடுத்துவிட்டு புசித்தாலும்‌, குடித்தாலும்‌, எதைச்‌ 
செய்தாலும்‌, எல்லாவற்றையும்‌ தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்‌ என்ற கிறிஸ்தவத்தின்‌ 
நிலைப்பாட்டை முடிவாக தெரிவிக்கிறார்‌ (10:31). 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


A. விவாகம்‌ பண்ணுதல்‌ குறித்து 7:1-40 


1. விவாகம்பண்ணாகிருத்தல்‌ 7:1-9, 25-40 

௩ சிலர்‌ துறவுநிலையை மேற்கொள்வது அவசியம்‌ என்றும்‌ ஆகவே விவாகம்‌ செய்தாதிருப்பதை 
விசுவாசிகள்‌ பின்பற்றவேண்டும்‌ என்றும்‌ கருதினார்கள்‌. 

* அது நலலதுதான எனறு பவுல்‌ ஏற்றுக்கொண்டார்‌ (7:1.6) அவரைப்போல எல்லோரும்‌ அந்த 
விஷேசவரத்தை உடையவர்களாயிருப்பது நல்லது என்றும்‌ அவர்‌ சொன்னார்‌ (7:7) 

அவ்வாறு இருந்தால்‌ தேவனுடைய பணிக்கு தங்களை முழுவதம்‌ அர்ப்பணிக்கலாம்‌ (7:34) 

* ஆனாலும்‌ அவ்வாறு செய்யவேண்டும்‌ என்பது விதிமுறையல்ல என்பதோடு அவ்வாறு 
செய்யவேண்டும்‌ என்று கட்டளையிடப்படவுமில்லை (7:6,25) 

* அதுவுமல்லாமல்‌ அந்த விவாகம்‌ செய்யாதவரம்‌ இல்லாதுபோனால்‌, அந்த நிலையில்‌ தொடர்ந்து 
அவர்களால்‌ இருக்கமுடியாது போனால்‌ அது அவர்களை ஓழுக்கக்கேட்டிற்கு இட்டுச்செல்லும்‌ (7:9) 

* பிரிந்திருக்க வேண்டும்‌ என்று ஒருவரால்‌ ஒருதலைப்பட்சமாக எடுக்கப்படும்‌ முடிவு சுயத்தை 
மையப்படுத்தியதாக அமையுமேயன்றி கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஊழியஞ்செய்வதாய்‌ 
அமையாது. 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadll 


A. விவாகம்‌ பண்ணுதல்‌ குறித்து 7:1-40 


2. விவாகரத்து 7:10-24 

ஈ பவுல்‌ விசுவாசி அவிசுவாசியை திருமணம்‌ செய்திருக்கும்‌ சூழ்நிலையையும்‌ விபரிக்கிறார்‌. 

* தேவனுடைய கட்டளையானது விவாகத்தை விட்டூ பிரிந்துபோகுதல்‌ என்பதாய்‌ இராததால்‌ 
விவாகத்தை விட்டூ பிரியக்கூடாது. 

* மாறாக அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ வாழ்ந்து அவிசுவாசியை கிறிஸ்துக்கென்று ஆதாயப்படூத்த 
முயற்சிக்க வேண்டும்‌. 

* கிறிஸ்தவர்களானபோது என்ன நியைில்‌ இருந்தார்களோ அந்த நிலையிலேயே இருக்கவேண்டும்‌ 
என்பதையும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 

* கிறிஸ்தவம்‌ நம்மை உலகைவிட்டூ எடுக்கும்படி வடிவமைக்கப்படவில்லை. 

* அதிலே வாழவே கிறிஸ்தவம்‌ நமக்கு உதவிசெய்கிறது. 

௩ தேவனுடைய பிள்ளைகளை மோசேயின்‌ சட்டங்கள்‌ தற்போது கட்டூப்படுத்தா விட்டாலும்‌ (7:19) அந்த . 
சட்டங்களின்‌ உட்கருத்தாகிய “அவர்கள்‌ பிரித்தெடுக்கப்பட்ட வர்கள்‌”- அவர்களது கலாச்சார 
பின்னணிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள்‌ என்பது மாறிப்போகவில்லை (5:1-2,13,7:19,10:1-5). 


Pastor. Gabriel Thomasral ACA Church Avadll 


B. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை குறித்து 8:1-11:1 


* கொரிந்தியர்களில்‌ சிலர்‌ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இறைச்சியை உண்பது தவறு என்று 
நினைத்தார்கள்‌. அன்னிய தெய்வங்கள்‌ அந்த இறைச்சியை மாசுபடுத்தியிருக்கும்‌ ஆகவே அதை 
உண்பது தேவனை அவமதிப்பதாகும்‌ என்பது அவர்களது எண்ணம்‌. வேறுசிலரோ தெய்வம்‌ என்பது 
ஒன்றுதான்‌ என்பதால்‌ அவ்வாறு உண்பது தவறல்ல என்று நினைத்தார்கள்‌. இவ்வாறு 
நினைத்தவர்கள்‌ தாங்கள்‌ ஞானவான்கள்‌ என்று தங்கள்‌ அறிவை புகழ்ந்துகொண்டார்கள்‌. பவுலின்‌ 
கருத்து யாதெனில்‌ ஞானமுள்ளவர்கள்‌ அன்பைக்‌ கைக்கொண்டு விலகியிருக்க வேண்டும்‌. 

பவுல்‌ தனது விவாதத்தை மேற்கொண்டூ விரிவாக்க தமது சொந்த செயல்களை உதாரணமாக 
எடுத்துக்கொள்திறார்‌. அப்போஸ்தலனாக அவருக்கு இருந்த சமூக அந்தஸ்தை அவர்‌ 
பயன்படுத்திக்கொள்ளாமல்‌ தனக்காக தானே வேலை செய்தார்‌ (9:1-18). பவுலின்‌ தாழ்மையின்‌ 
உதாரணத்தை அவர்கள்‌ பின்பற்றவேண்டும்‌. பவுல்‌ யூதனானபோது யூதர்களை ஆதாயப்படுத்த 
அவர்கள்மேல்‌ அன்பை வெளிப்படுத்தினார்‌, புறஜாதிகளை ஆதாயப்படுத்த 
புறஜாதியாரைப்போலானார்‌. பலவீனரை ஆதாயப்படுத்திக்கொள்ளும்படிக்குப்‌ பலவீனருக்குப்‌ 
பலவீனனைப்‌ போலானார்‌. 

* சகோதரனுக்கு இடறலுண்டாகாவிட்டால்‌ விக்கிரகத்திற்கு படைக்கபட்ட இறைச்சியை புசிக்க 
அனுமதிக்கப்பட்டாலும்‌, விக்கிரக தெய்வங்களுக்குக்கான விழாக்களில்‌ அவர்கள்‌ பங்கெடுப்பது 
அனுமதிக்கபடவில்லை (10:14-22). தேவனை மகிமைப்‌ படுத்துகிற காரியங்களில்‌ மாத்திரமே 
பங்கெடூத்துக்கொள்ள பவுல்‌ அவர்களை வலியுறுத்துகிறார்‌ (10:23-33) 


Pastor. Gabriel Thomasraj ~~~ ந ப ப்‌ EEE ACA Church Avad 


C. பொதுவான வழிபாடு குறித்து 11:2-14:40 


1. பெண்களின்‌ பங்கு 11:2-16 

* கிறிஸ்துவுக்குள்‌ தாங்கள்‌ பெற்ற வித்தியாசமின்மையை (கலா3:8) கணக்கில்கொண்டு சில பெண்கள்‌ 
தாங்கள்‌ புருஷன்மாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ என்கிற நியதியை மறந்தார்கள்‌. 

௩ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறபோதும்‌, ஜெபிக்கிறபோதும்‌ தலையை முக்காடிட்டுக்கொள்ள வேண்டும்‌ என்ற 
சபையில்‌ கடைப்பிடித்துவந்த வழக்கத்தை விட்டுவிட்டார்கள்‌ (11:16) 

2. கர்த்தருடைய பந்தி 11:17-34 

* வச21ல்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌ “ஒருவன்‌ பசியாயிருக்கிறான்‌. ஒருவன்‌ வெறியாயிருக்கிறான்‌”' 

* பவுல்‌ கர்த்தரின்‌ பந்தியின்‌ முக்கியத்துவத்தையும்‌, அதில்‌ தவறாக பங்கெடூப்பதன்‌ ஆபத்தையும்‌ 
நினைவூட்டூகிறார்‌ (11:30) 

* அவர்கள்‌ தாங்களே தங்கள்‌ பாவங்களை ஆராய்ந்து பார்க்க வலியுறுத்துகிறார்‌ (11:28,31) 

* கர்த்தரின்‌ பந்தியானது ஐக்கியத்தின்‌ அடையாளம்‌ (11:33) என்பதை உணர்ந்து பங்கெடுக்க 
வலியுறுத்துகிறார்‌. 

3. ஆவிக்குரிய வரங்களை பயன்படூத்தல்‌ 12:1-14:40 

௩ மூன்றாவதாக ஆவிக்குரிய வரங்களை தவறாக பயன்படுத்துவத குறித்த கவலை. குறிப்பாக அன்னியபாஷை 
பேசுதல்‌. அன்னியபாஷை பேசுதல்‌ முக்கிய வரமாக கருதப்பட்டு அவ்வாறு பேசியவர்கள்‌, 
பேசாதவர்களைவிட உயர்ந்த ஆவிக்குரியவர்களாக கருதப்பட்டார்கள்‌. 

* ஆவிக்குரிய செயற்பாட்டின்‌ முக்கிய நோக்கம்‌ இயேசுவை ஆண்டவராக உயர்த்துவதுதான்‌. அதைவிட்டு 

விலகுகிறபோது அது வெறும்சடங்காக மாறிவிடும்‌. 

Pastor. Gabriel Thomasraj ப | ACA Church Avadli 


C. பொதுவான வழிபாடு குறித்து 11:2-14:40 


இதை விளக்குவதற்காக பவுல்‌ சரீரத்தை உதாரணமாக காண்பித்து எல்லா ஆவிக்குரிய வரங்களும்‌ 
முக்கியமானதே என்பதை உணர்த்துகிறார்‌. 


% 


% 


ஆவிக்குரிய வரங்கள்‌, அன்னிய பாஷை போன்றவற்றின்‌ மையக்கருத்து அன்பு என்பதே பவுலின்‌ 
கருத்து. அன்னிய பாஷை பேசுவது நல்லது (வச 5) 

அது பேசுகிறவருக்கு பக்திவிருத்தியை உண்டாக்கும்‌ (வச 4) என்பது பவுலின்‌ வாதம்‌. 

ஆனால்‌ தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறவனோ மனுஷருக்குப்பக்திவிருத்தியும்‌, புத்தியும்‌, ஆறுதலும்‌ 
உண்டாகத்தக்க தாகப்‌ பேசுகிறதால்‌ தீர்க்கதரிசன வரத்தை நாடும்படி சொல்லுகிறார்‌(வச 3-4). 
பவுல்‌ இதற்கு உதாரணமாக வாத்திய கருவிகள்‌ வாசிக்கப்படுவதை குறிப்பிடுகிறார்‌. ஒழுங்கற்று 
வாசிப்பதால்‌ இசையை ரசிக்கமுடியாததுபோல (வச 7-8) அன்னியபாஷை 
வியாக்கியானப்படுத்தப்படாவிட்டால்‌ அதில்‌ பிரஜோனமிலலை. 

கொரிந்திய சபையில்‌ அன்னிய பாஷைக்கு வியாக்கியானம்‌ அளிக்கபடவில்லை என்று தோன்றுகிறது. 
அந்நியபாஷைகள்‌ விசுவாசியாத யூதர்களுக்கு அடையாளமாயிருக்கிறது(வச 21-22) என்று பவுல்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 

அங்கு கூடிவருகிறவர்கள்‌ விசுவாசிகளாயிருக்கிறதாலே விசுவாசிகளுக்கு நேரடியான 
தீர்க்கதரிசனத்தை சொல்லுவதற்கே முக்கியத்துவம்‌ அளிக்கப்படவேண்டும்‌. 

அவிசுவாசி ஒருவன்‌ வந்திருப்பானானால்‌ அவன்‌ உபதேசத்தினால்‌ பலனடைவான்‌ (வச 24) 


வாட... ந ப ப்‌ EEE ACA Church Avad 


D. உயித்தெழுகல்‌ குறித்து 15:1-58 


* கொரிந்தியர்களில்‌ சிலர்‌ மரித்தவர்களின்‌ உயித்தெழுதல்‌ இல்லை என்று சொன்னார்கள்‌ (15:12). 


ஈ* பவுல்‌ அவர்களது இந்த எண்ணத்தினால்‌ எற்படுகிற விளைவை அவர்கள்‌ அறியவில்லை என 
சுட்டிக்காட்டுகிறார்‌. காரணம்‌ அது கிறிஸ்துவின்‌ உயிர்தெழுதலையும்‌ மறுதலிப்பதோடு அவர்களின்‌ 
சொந்த இரட்சிப்பையும்‌ கேள்விக்குள்ளாக்குகிறது. 


* மரணத்திற்கு பின்பான ஜீவன்‌ இல்லாதிருக்குமானால்‌ நாம்‌ பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம்‌ (15:19) 
காரணம்‌ கிறிஸ்துவுக்காக பட்ட பிரயாசைகள்‌ பலனில்லாமல்‌ போய்விடுமே. 


* கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ நித்திரையடைந்தவர்களில்‌ முதல்பலன்‌ என்பது பவுலின்‌ வாதம்‌ (வச 
22,23). 


* மரணத்தில்‌ நின்று உயிர்த்தவர்களில்‌ கிறிஸ்து முதலானவர்‌ அல்ல. 
* எலியா, கிறிஸ்து, பவுல்‌ மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள்‌. 


* ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ உயித்தெழுதலோ இனி மரணத்தை காணாத உயிர்த்தெழுதல்‌. அதை 
மற்றவர்கள்‌ பின்தொடருவார்கள்‌ (வச23) உண்மையாகவே கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்தான்‌ நமது 
வெற்றியும்‌ நமது நம்பிக்கையும்‌ (வச 51-58). 


Pastor. Gabriel Thomasraj ~~~ ந ப ப்‌ EEE ACA Church Avad 


முடிவுப்பகுதி 16:1-24 


பவுல்‌ நடைமுறைக்‌ காரியங்களை சொல்லி இதை நிறைவு செய்கிறார்‌. 

A. கொடுத்தல்‌ 16:1-4 

எருசலேம்‌ சபைக்கு பணம்சேர்ப்பதை குறித்து பவுல்‌ எழுதுகிறார்‌. வாரத்தின்‌ முதல்நாள்தோறும்‌ அதை 
சேர்ப்பதை வழக்கமாக்கிக்கொள்ள வழிகாட்டுகிறார்‌ (16:2) 

B. பவுலின்‌ வருகை 16:5-9 

பவுல்‌ மீண்டும்‌ வந்து நண்டகாலம்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ செய்ய விரும்புவதை தெரிவிக்கிறார்‌. 
C. தீமோத்தேயுவையும்‌, அப்பொல்லோவையும்‌ நடத்தவேண்டிய விதம்‌ 16:10-12 


பவுல்‌ கொரிந்திய சபையார்‌ தீமோத்தேயுவையும்‌, அப்பொல்லோவையும்‌ நடத்தவேண்டிய விதம்‌ குறித்து 
குறிப்பிடுகிறார்‌. பல பிரிவினைக்குழுக்கள்‌ உள்ள சபையில்‌ ஊழியஞ்செய்வது இலகுவானதல்ல. இந்த 
நிருபம்‌ படிக்கப்பட்டு அதன்படி நடக்கிற வரையில்‌ அப்பொல்லோ திரும்பிபபோக விரும்பவில்லை 
என்பதை பதிவுசெய்கிறார்‌ (6:12). தீமோத்தேயுவுக்கும்‌ இந்த எண்ணமே இருந்திருக்கும்‌ என்பதை 
ஊகிக்கமுடிகிறது. ஆகவே தேவனுடைய வேலையை செய்கிற இவர்களை கனத்துடன்‌ நடத்த 
விண்ணப்பிக்கிறார்‌. 


D. வாழ்த்துதலும்‌ ஆசீர்வாதமும்‌ 16:13-24 


Pastor. Gabriel Thomasraj ~~~ ந ப ப்‌ EEE ACA Church Avad 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
கலாத்தியருக்கு எழுதின நிருபம்‌ 
கிறிஸதவுக்குள்‌ விடுதலை 


கலாத்தியருக்கு எழுதின நிருபம்‌ 


௩ கலாத்தியா பிரதேசம்‌ அனடோலியாவின்‌ மையப்பகுதியில்‌ அமைந்திருக்கும்‌ மலைப்பகுதியில்‌ உள்ள 
புராதன இடம்‌. தற்போதைய துருக்கியின்‌ பகுதி. 

கிபி 25ல்‌ கலாத்தியா அகஸ்துராயனால்‌ ரோமபேரரசின்‌ கீழ்‌ கொண்டுவரப்பட்டு ரோம 
மாகாணமாக்கப்பட்டது. 

௩ கலாத்தியாவின்‌ பட்டணங்களான அந்தியோகியா, பிசீதியா, இக்கோனியா, லிஸ்தீரா, தெர்பை ஆகிய 
இடங்களில்‌ பவுல்‌ தனது மிஷனரிப்பபணத்தின்போது நேரம்‌ செலவிட்டிருக்கிறார்‌ (அப்‌16:6,18:23) 

அதிகாரங்கள்‌ 6 

* வசனங்கள்‌ 149 


Pastor. Gabriel [0௨257௮/ | I | ACA Church Avadll 


பின்னணி 


* கலாத்தியா பகுதியில்‌ உள்ள சபைகள்‌ பிரச்சினைகளை சந்தித்து வந்ததால்‌ இந்த நிருபம்‌ எழுத நேரிட்டது. 

௩ மனிதனின்‌ கிரியைகளினால்‌ அல்ல விசுவாசத்தினாலேயே நீதிமானாக முடியும்‌ என்னும்‌ மிகமுக்கியமான 
சத்தியத்தை யூதசட்டவாதிகள்‌ ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ மறுத்து மோசேயின்‌ சட்டங்களை கிறிஸ்தவர்கள்‌ 
கைக்கொள்ளவேண்டூம்‌ என்று கட்டாயப்படுத்தினார்கள்‌. 

* குறிப்பாக யூதசட்டவாதிகள்‌ புறஜாதியார்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமானால்‌ அவர்கள்‌ விருத்தசேதனம்‌ 
செய்துகொள்ளவேண்டும்‌ என்று வற்புறுத்தினார்கள்‌. 

* அதாவது ஒருவன்‌ கிறிஸ்தவனாவதற்கான தகுதியை பெறவேண்டுமானால்‌ முதலாவது யூதமார்க்கத்திற்கு அவன்‌ 
மாறவேண்டும்‌ என்று நிர்ப்பந்தித்தார்கள்‌. 

* இந்த எதிர்ப்பாளர்கள்‌ கலாத்தியாவில்‌ சபைகளை நிறுவின பவுலை களங்கப்படுத்தினார்கள்‌ (4:17) 

* அவர்களது தாக்குதல்‌ பலவழிகளிலும்‌ அமைந்திருந்தது. 

* முதலாவது இந்த எதிர்ப்பாளர்கள்‌ பவுலை எருசலேம்‌ அப்போஸ்த லர்களை மீறி நடந்துகொள்கிற ஒரு 
துரோகியாக சித்தரித்தார்கள்‌. இதற்கான பதிலை 2:1-10ல்‌ பவுல்‌ கொடுத்தார்‌. 

* இரண்டாவது, சில நாட்களுக்கு முன்பாகக்தான்‌ பவுல்‌ பேதுருவோடு புறஜாதியார்‌ கிறிஸ்தவர்களாவதற்கு 
யூதர்களாக மாறவேண்டும்‌ என்று சுவிஷேசம்‌ சொல்லுகிறதா என்கிற விவாதத்தை நடத்தியிருந்தார்‌. இதை இந்த 
எதிர்ப்பாளர்கள்‌ சொல்லியிருக்கலாம்‌. பேதுருவுடன்‌ நடந்த விவாதத்தை குறித்து 2:11-14ல்‌ பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. 

* மூன்றாவது இந்த எதிர்ப்பாளர்கள்‌ பவுல்‌ முன்பு விருத்தசேதனத்தை பிரசங்கித்ததாகவும்‌(5:11) ஆனால்‌ 
தற்போது இலகுவாக புறஜாதிகளை இழுத்துக்கொள்வதற்காக தனது செய்தியை மாற்றிக்கொண்டூள்ளார்‌ என்ற 
தவறான கருத்தை பரப்பியிருக்ககூடும்‌ (1:10) 


Pastor. Gabriel Thomasraj ன 72 க ப்‌ ன்‌ க ACA Church Avadli 


பின்னணி 


* பவுல்‌ தான்‌ கிறிஸ்துவிடம்‌ இருந்து நேரடியாக பெற்ற வெளிப்பாடே மாற்றத்திற்கான காரணம்‌ என்று 
பதிலளித்தார்‌ (1:11-24) 

* பவுல்‌ இந்த நிருபத்தை எழுதின வேளையில்‌, அவர்கள்‌ சுவிஷேசத்தை தள்ளிவிட்டு அதன்‌ மூலமாக 
தேவனையே விட்டூவிலகுகிற போக்கில்தான்‌ இருந்தார்கள்‌ (1:6-7). 

* அவர்கள்‌ “நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க”'(4:21,5:1)விரும்பி விருத்தசேதனம்‌ செய்துகொள்ளவும்‌ 
தயாரானார்கள்‌ (5:2). 

* “வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறது (6:1) இலகுவானதாய்‌ இருக்கவில்லை. 

* சமுதாயத்தில்‌ பிளவு ஏற்பட்டது (5:15,6:3-5) 

* கலாத்திய சபைகளுக்கு இந்த துர்‌்உபதேசம்‌ போதிக்கப்படுவதை அறிந்த பவுல்‌, யூதசட்டவாதிகளின்‌ விபரீதமான 
போக்கை கண்டிக்கவும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ பெற்ற விடுதலையை வலியுறுத்தவும்‌ இந்த நிருபத்தை எழுதினார்‌. 

* சுவிஷேசத்தின்‌ எளிமையான சத்தியத்திற்கு அவர்கள்‌ திரும்பவேண்டியதற்கான காரணங்கள்‌ பலவற்றை இதில்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 

கிறிஸ்துவின்‌ மரணம்‌ புதிய உடன்படிக்கையின்‌ காலத்திற்குள்‌ நம்மை கொண்டுவந்திருக்கிறது (3:23-26,4:4-5,24) 

* கிறிஸ்தவர்களாவதற்கு யூதர்களாவதோ அல்லது மோசேயின்‌ சட்டங்கள்‌ சொல்லும்‌ வெளிப்படையான 
சடங்குகளை செய்வதோ அவசியமில்லை (2:3,11-12,14,4:10). 

* இவ்வாறு செய்யும்படி கட்டாயப்படுத்தப்படுவது நியாயப்பிரமாணத்தின்‌ கிரியைகளினாலலல விசுவாசத்தினாலேயே 
நதிமான்களாக முடியும்‌ என்கிற சுவிஷேத்தின்‌ நோக்கத்தையே சிதைக்கிறதாயிருக்கிறது (2:16). 


லது அவதன [0௦7257௮/ | = | i I | | ACA Church Avadh 


கிறிஸ்துவுக்குள்‌ விடுதலை 


* இந்த நிருபத்தின்‌ கருத்துருவை 5:1ம்‌ வசனம்‌ விளக்குகிறது. ஆனபடியினாலே, நங்கள்‌ மறுபடியும்‌ 
அடிமைத்தனத்தின்‌ நுகத்துக்குட்படாமல்‌, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே 
நிலைகொண்டிருங்கள்‌. 

“கிறிஸ்தவர்களின்‌ விடுதலையின்‌ அறிக்கை” என்று இந்த நிருபம்‌ அழைக்கப்‌ படூகிறது. 

* இந்த நிருபத்தில்‌ விசுவாசிகளுக்கு தேவனோடிருக்கும்‌ புதிய ஐக்கியம்‌ விளக்கப்படுகிறது. 

௩ நாம்‌ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்‌. 

* நாம்‌ நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்‌. 

ஈ நாம்‌ தேவனுடைய பிள்ளைகளாக புத்திர சுவீகாரம்‌ பெற்றிருக்கிறோம்‌. 

* நாம்‌ யூதர்களாயிருந்தாலும்‌, இராவிட்டாலும்‌ ஆபிரகாமின்‌ ஆவிக்குரிய சந்ததியாராக 
எண்ணப்படுகிறோம்‌. 

ஈ பாவம்‌ நம்மை செய்யமுடியாதபடி தடுத்த, நியாயப்பிரமாணம்‌ நம்மை செய்ய அனுமதிக்காத, 
நற்கிரியைகளை செய்ய பரிசுத்த ஆவியினாலே பெலப்படுத்தப்‌ படுகிறோம்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


கலாத்தியரில்‌ காணப்படும்‌ முக்கிய கருத்துக்கள்‌ 

* இயேசு சகல கிறிஸ்தவர்களுக்காகவும்‌ பாவத்தை சுமந்து பதிலாளாக மரித்தார்‌. அதனால்‌ அவர்‌ அவர்களை 
ஒரு புதிய விடுதலைக்குள்ளும்‌, ஜீவனுக்குள்ளும்‌ கொண்டுவருகிறார்‌ (1:4,2:20,3:13). 

* கிறிஸ்துவின்‌ சுவிஷேசம்‌ தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வந்ததேயன்றி மனிதனின்‌ எந்த வளங்களிலிருந்தும்‌ 
வரவில்லை. அதற்கான ஜீவனுள்ள சாட்சியாக பவுல்‌ இருக்கிறார்‌. அவர்‌ கிறிஸ்துவினிடத்திற்கு 
மாற்றப்பட்டதும்‌, அவர்‌ அப்போஸ்தலரா னதும்‌ எந்த மனித முயற்சியினாலும்‌ உண்டானதல்ல.அது 
திறிஸ்துவினிடத்தில்‌ இருந்துவந்த நேரடி வெளிப்பாட்டின்‌ மூலமே வந்தது (1:1,11--12,15--20). 

* இரட்சிப்பு நியாயப்பிரமாணத்தின்‌ கிரியைகளினால்ல அது விசுவாசத்தால்‌ வருகிறது அந்த விசுவாசம்‌ 
நதிமானாகும்படிக்கு நம்மை நடத்துகிறது (2:16). 

* விசுவாசத்திற்கு உதவியாக விருத்த சேதனமும்‌, மோசேயின்‌ சட்டங்களும்‌ தேவைப்படுமானால்‌ அது 
கிருபை,விடுதலை என்னும்‌ நிலைகளில்‌ இருந்து விழுந்து முழுமையான நியாயப்பிரமாண சட்டங்களுக்கு 
கீழும்‌ அதன்‌ சாபங்களுக்கு கீழும்‌ வந்துவிடும்‌. நியாயப்பிரமாண சட்டங்களை பரிபூரணமாக நிறைவேற்றுவது 
சர்தியமற்றது (2:12--14,16,3:10,4:10,5:3). 

௩ விசுவாசிகள்‌ பாவத்திற்காக கிறிஸ்துவுடன்‌ மரித்துள்ளார்கள்‌ ஆகவே அவர்கள்‌ மாம்சத்தை 
வெறுத்துவிட்டார்கள்‌ (5:24,6:14). 

* கிறிஸ்தவ வாழ்க்கையின்‌ வலலமைக்கும்‌, வழிகாட்டுதலுக்கும்‌ பரிசுத்த ஆவியானவரே ஆதாரம்‌. அவர்‌ 
விசுவாசிக்குள்‌ அன்பையும்‌, விசுவாசத்தையும்‌ உருவாக்குகிறார்‌ (5:6,16,18,25) 

* கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதே கிறிஸ்துவுக்கு பிரியமானது. இதற்கு கிறிஸ்துவின்‌ சிலுவைக்காக 
உபத்திரவங்களையும்‌ சகிப்பதற்கான விருப்பம்‌ அவசியம்‌ (1:10,6:12,14) 


Pastor. Gabriel [0௨257௮/ | | I | 1 RTI வ த்‌ | ACA Church Avadi 


கலாத்திய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


அறிமுகம்‌ (1:1-10) தனிப்பட்ட விவாதம்‌ 3:1-5 

வாழ்த்து 1:1-5 அவர்கள்‌ ஆவியை பெற்றது எப்படி 3:1-4 

கடிதத்திற்கான காரணம்‌ 1:6-10 அவர்கள்‌ ஆவியை யாரிடத்திலிருந்து பெற்றார்கள்‌ 3:5 

பவுல்‌ தனது அப்போஸ்தலத்துவத்தை ஏற்காதவர்களுக்கு எதிரான வசனத்தின்‌ அடிப்படையிலான விவாதம்‌ 3:6-25 

வாதத்தை முன்வைத்தல்‌ (1:11-2:21) * ஆபிரகாமின்‌ எடுத்துக்காட்டு 3:6-9 

அவரது சுவிஷேசத்தின்‌ தெய்வீக ஆரம்பம்‌ 1:11-17 * நியாயப்பிரமாணத்தின்‌ சாபம்‌ 3:10-14 

அவரது சுவிஷேசம்‌ தேவனிடத்திலிருந்து நேரடியாக வந்தது 1:11-12 * நியாயப்பிரமாணத்திலும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த வாக்குத்தத்தம்‌ 
கிறிஸ்தவனாவதற்கு முன்னான வருஷங்களும்‌ அவரது மாற்றமும்‌ 3:15-18 

1:13-17 * நியாயப்பிரமாணத்தின்‌ நோக்கம்‌ 3:19-25 


மற்ற அப்போஸதலர்களோடூ அவருக்குள்ள உறவு 1:18-2:21 நடைமுறைக்கான விவாதம்‌ 3:26-4:7 


* பேதுருவை முதலாவது முறை சந்தித்தல்‌: கிறிஸ்தவனான ஆரம்ப * தேவனுடைய பிள்ளைகளாய்‌ கிறிஸ்துவுக்குள்‌ அவர்கள்‌ 
ஆண்கள்‌ (1:18-24) ஒன்றாயிருக்கி றார்கள்‌, ஆபிரகாமின்‌ வித்தாய்‌ இருக்கிறார்கள்‌, 

* எருசலேம்‌ சபையில்‌ 2:1-5 வாக்குத்தத்தின்‌ சுததந்திரர்களாய்‌ இருக்கிறார்கள்‌ 3:26-29 

* யூக்கோபு, கேபா, யோவானின்‌ அங்க்காரம்‌ 2:6-10 * நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய்‌, பிள்ளைகளாக 

* அந்தியோகியாவில்‌ பேதுருவை எதிர்த்தல்‌ 2:11-21 சுவீகாரம்‌ பெற்றவர்களாய்‌, இனி அடிமைகளாய்‌ இராதவர்களாய்‌, 


* பேதுருவின்‌ மாய்மாலம்‌ 2:11-13 சுதந்திர வாளிகளாய்‌ இருக்கிறார்கள்‌ 4:1-7 


* பேதருவை நோக்கி கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ எவ்வாறு ன 
நீதிமானாக்கப்பட்டோம்‌ என்பதை உரைத்தல்‌ 2:14-21 உணர்ச்சிவசப்படூகிற விவாதம்‌ 4:8-20 
* அவர்கள்‌ மீண்டும்‌ அடிமைத்தனத்திற்கு திரும்புவது குறித்த பவுலின்‌ 
விசுவாசத்தினால்‌ நீதிமானாகுதல்‌ என்னும்‌ சுவிஷேசத்திற்கு த ட! | | | 
ஆதரவான வாதங்களை முன்வைத்தல்‌ (3:1-4:31) * அவாகளுடனான முனனாள, இனனாள உறவு 4:12-20 


Pastor. Gabriel Thomasral | I | ACA Church Avadll 


கலாத்திய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


உருவகம்‌ சார்ந்த விவாதம்‌ 

* நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க 
விரும்புகிறவர்களுக்குக்கான உருவகம்‌ 4:21-24அ 

* இரண்டு உடன்படிக்கைகளின்‌ உருவகம்‌: ஒன்று சீனாய்‌ மலை 
அது அடிமைத்தனத்திற்கள்ளாக பிள்ளை பெறுதல்‌: அடுத்தது 
எருசலேம்‌ அது விடுதலையாக்குகிறது 4:24ஆ.-31 


சுவிஷேசம்‌ அளிக்கும்‌ விடுதலையில்‌ உறுதியாய்‌ நிற்க அழைப்பு 

5:1-6:10 

விருத்தசேதனம்‌ செய்யும்‌ கட்டாயத்திலிருந்து விடுதலை 5:1-6 

* அடிமைத்தனத்தின்‌ நுகத்தில்‌ பிணைக்கப்படாதிருத்தல்‌ 5:1 

* விருத்தசேதனத்தின்‌ வெறுமை, அது கிருபையிலிருந்து 
விலக்குகிறது 5:2-4 

* விசுவாசத்தினால்‌ கிரியை செய்கிற அன்போடு நதிக்காக 
நம்பிக்கையுடன்‌ காத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம்‌ 
5:5-6 


நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதிலிருந்து விடுதலை 5:7-15 

* நியாயப்பிரமாணத்தினால்‌ கட்டுகிறவர்களை குறித்து 
எச்சரிக்கையுடன்‌ இருக்கவேண்டும்‌ 5:7-12 

* உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அன்புடன்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவிசெய்யத்தக்க சந்தர்ப்பமாக 


Pastor. Gabriel Thomasra] 


மாற்றுங்கள்‌ அதினால்‌ நியாயப்‌ பிரமாணத்தை 
நிறைவேற்றுங்கள்‌ 5:13-14 

* ஆனால்‌ அதை மாம்சத்தின்‌ இச்சைக்கு பயன்படுத்தாதிருங்கள்‌, 
இதனால்‌ ஒருவரை ஓருவர்‌ பட்சித்துப்போடுவீர்கள்‌ 5:13ஆ,15 


ஆவியினால்‌ நடத்தப்படும்‌ விடுதலை 5:16-26 

* விடுதலை தவறுசெய்வதற்கான அனுமதியல்ல 5:16-18 

* மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ ஆவியின்‌ கனிகளுக்கு எதிரானது 
5:19-23 

* கிறிஸ்துவினுடையவர்கள்‌ தங்கள்‌ மாம்சத்தை சிலுவையில்‌ 
அறைந்தவர்களும்‌, ஆவியில்‌ நடக்கிறவர்களும்‌ 5:24-26 


பொறுப்புடன்‌ கூடிய விடுதலை 6:1-10 

* பாரத்தோடிருப்பவாகளுக்கு உதவுதல்‌ 6:1-5 

* எல்லோருக்கும்‌ நன்மை செய்து ஆவிக்கென்று விதைக்க 
6:6-10 


முடிவுரை 6:11-18 


* விருத்தசேதனத்தால்‌ அடிமைப்படுத்த 
முயல்வோருக்கு இறுதியான கண்டிப்பு 6:11-13 


* கிறிஸ்துவின்‌ சிலுவையின்‌ மீதான பவுலின்‌ நம்பிக்கை 6:14-17 
* ஆசீர்வாதம்‌ 6:18 


ACA Church த த்தப்‌ 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
எபேசியருக்கு எழுதின நிருபம்‌ 
கிறிஸதவுக்குள்‌ விடுதலை 


எபேசியருக்கு எழுதின நிருபம்‌ 


* எபேசு பட்டணம்‌ சின்ன ஆசியாவின்‌ (தற்போதைய துருக்கி) மேற்கில்‌ இருந்த முக்கிய பட்டணம்‌. 
௩ பிரதான வியாபாரபபதையில்‌ அமைந்த துறைமுகம்‌ அங்கே இருந்தது. 
* எபேசு ஒரு வியாபார நகரமாக விளங்கியது. ரோம தேவதையான தியானாள்‌ (கிரேக்கத்தில்‌ 
ஆர்டிமிஸ்‌) என்னும்‌ பெண்கடவளுக்கான பிரமாண்டமான கோயில்‌ அங்கே இருந்தது (அப்‌ 19:23-31) 
* பவுல்‌ நற்செய்தி அறிவிப்புப்‌ பணிக்காக மூன்று ஆண்டுகள்‌ எபேசுவை மையமாக 
கொண்டு இயங்கினார்‌(அப்‌ 19:10). அங்கிருந்த சபையானது கொஞ்சக்காலம்‌ சுடர்விடும்‌ 
சபையாக இருந்தது. 
* பின்பு அதற்கு எச்சரிக்கையும்‌ விடுக்கப்பட்டது (வெளி 2:1-7) 
* அதிகாரங்கள்‌ 6 
* வசனங்கள்‌ 155 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadll 


பின்னணி 


* பவுல்‌ ரோம சிறைச்சாலையில்‌ முதல்‌ முறை அடைக்கப்பட்டிருந்தபோது, “சிறைச்சாலை நிருபங்கள்‌” 
என்று பொதுவாக அழைக்கப்படும்‌ நான்கு நிருபங்களை எழுதினார்‌. அதில்‌ ஒன்று எபேசியருக்கு 
எழுதிய நிருபம்‌ (3:1,4:1) 

* பிலிப்பியர்‌, கொலோசேயர்‌, பிலமோன்‌ ஆகியவை மற்ற மூன்று நிருபங்கள்‌. 

* பவுலின்‌ மற்ற நிருபங்களைபோல எபேசியருக்கான நிருபம்‌ ஒரு தவறை சுட்டிக்காட்டவோ, 
துர்‌ உபதேசத்தை கடிந்துகொள்ளவோ, உள்ளுர்‌ திருச்சபையில்‌ உள்ள குறிப்பான பிரச்சினையை 
குறித்து பேசவோ எழுதப்படவில்லை. 

* மாறாக பவுல்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கிறிஸ்தவர்களின்‌ நிலை குறித்த மாபெரும்‌ கருத்தை குறித்து 
எழுதுகிறார்‌. 

* அவரது வாசகர்களுக்காக அவர்‌ ஜெபித்ததுபோல, அவர்கள்‌ கீழ்க்கண்ட காரியங்களை அறிந்திருக்க 
வேண்டும்‌ என்பது அவரது விருப்பமாயிருந்தது. 

1. தேவனின்‌ அழைப்பினால்‌ உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன 1:18 
2. பரிசுத்தவான்களிடத்தில்‌ தேவனுடைய சுதந்தரத்தினுடைய மகிமையின்‌ ஐசுவரியம்‌ என்ன 1:18 
3. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வல்லமையின்‌ மகா மேன்மையான மகத்துவம்‌ என்ன 1:19 

* சபையை கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்கு ஒப்பிட்டு பழைய ஏற்பாட்டோடு உள்ள தொடர்பை எபேசிய 
நிருபத்தில்‌ காண்பித்திருக்கும்‌ விதம்‌ ஒரு அதிரவைக்கும்‌ கருத்தாக (யூதர்களுக்கு) அமைந்துள்ளது 

(5:32) | 

Pastor. Gabriel Thomasraj ட 2 1 ப்‌ ்‌ லத ACA Church Avadi 


பின்னணி 


* “புறஹஜாதிகள்‌. இஸ்ரவேலர்களோடூ, உடன்‌ சுதந்தரருமாய்‌, ஒரே சரீரத்திற்குள்ளான வர்களாய்‌, 
கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன்பங்காளி களுமாயிருக்கிறார்களென்பது ” 
முன்பு வெளிப்படுத்தப்படாத சத்தியமான, சபையைக்‌ குறித்த ஆச்சரியமான இரகசியம்‌ 
(3:6) இந்த இரகசியம்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது (3:5,9) 

ஈ தேவனை உண்மையாய்‌ பின்பற்றி வந்த இஸ்ரவேலர்கள்‌ தாங்கள்‌ மாத்திரமே தேவனால்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள்‌ என்று நினைத்தார்கள்‌ (உபா 7:6). 

* இப்போது புதிய வடிவமாக புறஜாதிகளுக்கும்‌ சம அந்தஸ்தை வழங்கி அவர்களை சமமானவர்களாக 
அங்கீகரிப்பதென்பது யூதர்களுக்கு மிகவும்‌ கடினமான காரியமாய்‌ இருந்ததோடு. யூத 
விசுவாசிகளுக்கும்‌, புறஜாதியில்‌ இருந்து விசுவாசத்திற்குள்‌ வந்தவர்களுக்கும்‌ இடையில்‌ பல 
பிரச்சினைகளை தோற்றுவித்தது. 

* சபையைக்‌ குறித்த இரகசியத்தை பவுல்‌ “கிறிஸ்துவின்‌ மணவாட்டி” என்று குறிப்பிடுகிறார்‌. இது 
பழைய எற்பாட்டில்‌ கேள்விப்பட்டிராத ஒரு கருத்து. 

* முதல்‌ 3 அதிகாரங்களில்‌ பவுல்‌ தனது சொந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கும்‌ விதமாக அவாகள்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விபரிக்கிறார்‌. 

* இறுதி 3 அதிகாரங்களும்‌ அவ்வாறு உயர்வாய்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ எவ்வாறு நடந்துகொள்ள 
வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள்‌ என்பதை விபரிக்கிறார்‌ 4:1,17,5:2,8,15 


Pastor. Gabriel Thomasraj | a | ப TNS - ட | ACA Greve 


எபேசிய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


* அறிமுகம்‌ 1:1-2 
* கொள்கை: கிறிஸ்துவுக்குள்‌ நமது ஐசுவரியம்‌ 1:3-3:21 
* ஆவிக்குரிய விதத்தில்‌ நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
கொண்டிருக்கும்‌ காரியங்கள்‌ 1:3-4 
1. பிதாவிடத்திலிருந்து 1:4-6 
2. குமாரனிடத்திலிருந்து 1:7-12 
3. ஆவியானவரிடத்திலிருந்து 1:13-14 
4. 1வது ஜெபம்‌: பிரகாசமான மனக்கண்களுக்காக 
1:15-23 
* ஆவிக்குரிய விதத்தில்‌ நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
கொண்டிருக்கும்‌ நிலை 2:1-22 
1. உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில்‌ உட்காருதல்‌ 2:1-10 
2. ஒப்புரவாக்கப்பட்டு ஆலயத்தில்‌ வைக்கப்படுதல்‌ 
2:11-22 
3. வைது ஜெபம்‌: செயற்படவேண்டி (3:1-21ல 2-13 
நங்கலாக) 
செய்கை: கிறிஸ்துவுக்குள்‌ நமது கடமைகள்‌ 4:1-6:20 
ஐக்கியத்தில்‌ நடக்க அழைப்பு 4:1-16 
1. சரியான நடக்கையோடூ ஆவியின்‌ ஒருமைப்பாட்டை 
காத்தல 4:1-7 


Pastor. Gabriel Thomasra] 


2. அளிக்கப்பட்ட கிருபையினால்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தை 
சீர்ப்படுத்துதல்‌4:8-16 

பரிசுத்தத்தில்‌ நடக்க அழைப்பு 4:17-5:12 

1. மற்ற புறஜாதியார்போல நடக்கக்கூடாது 4:17-32 

2. அன்பிலே நடத்தல்‌ வேண்டும்‌ 5:1-6 

3. ஒளியின்‌ பிள்ளைகளைப்போல நடக்கவேண்டும்‌ 5:7-14 

4. ஞானமுள்ளவர்களைப்போல நடக்க வேணடும்‌ 5:15-21 

இணக்கமுளளவர்களாய்‌ நடக்க அழைப்பு 5:22-6:9 

1. கணவன்‌ மனைவி 5:22-33 

2. பெற்றோர்‌ பிள்ளைகள்‌ 6:1-4 

3. எஜமானர்கள்‌ வேலையாட்கள்‌ 6:5-9 

மெயம்பெற்றவர்களாய்‌ நடக்க அழைப்பு 6:10-20 

1. கர்த்தருடைய வல்லமையில்‌ உறுதியாய்‌ நிற்றல்‌ 
6:10-13 

2. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய்‌ 
நிற்றல்‌ 6:14-20 

முடிவுரை 6:21-24 


ACA Church த ததக 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்‌ 
நன்றி தெரிவிக்கும்‌ கடிதம்‌ 


பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்‌ 


௩ பிலிப்பி பட்டணம்‌ மகா அலெக்ஸாண்டரின்‌ தப்பனாரான மசிடோனியா அரசனான 2ம்‌ பிலிப்புவின்‌ 
பெயரால்‌ பெயரிடப்பட்டது. 

* இது செழிப்புள்ள ரோம குடியேற்ற பட்டணமாக திகழ்ந்தது. அதாவது பிலிப்பி பட்டணத்தின்‌ 
குடிமக்கள்‌ ரோமகுடிமக்களாகவே கருதப்பட்டார்கள்‌. 

* அவர்கள்‌ ரோம குடியுரிமை பெற்றிருந்ததால்‌ அதை பெருமையாக கருதினார்கள்‌ (பார்க்க அப்‌.16:21). 
இதையே பவுல்‌ பரலோகத்தின்‌ குடியுரிமையோடு ஒப்பிடுகிறார்‌ (3:20-21) 

* பிலிப்பி பட்டணத்தில்‌ இருந்தவர்களில்‌ பலர்‌ இராணுவத்தில்‌ பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள்‌. எல்லை 
நகரமான பிலிப்பியில்‌ இராணுவத்தை வைத்திருப்பதற்காக இவர்களுக்கு நிலங்கள்‌ அங்கே 
வழங்கப்பட்டது. 

* அதிகாரங்கள்‌ 4 
* வசனங்கள்‌ 104 


Pastor. Gabriel [0௨257௮/ | = | ACA Church Avadll 


பின்னணி 


ஈ பவுல்‌ தனது இரண்டாவது மிஷனரிப்பயணத்தின்போது இந்தப்‌ பட்டணத்தில்‌ மூன்று மாதங்கள்‌ 
தங்கியிருந்து ஊழியம்‌ செய்தார்‌. 

* அப்‌ 16:13-15 பிலிப்பி பட்டணத்தின்‌ யூதரின்‌ ஜெபாலயத்தில்‌ குறைவான யூதர்களே இருந்ததால்‌ 
பவுலும்‌ அவரைச்‌ சோந்தவர்களும்‌ பட்டணத்திற்கு வெளியே இருந்த ஆற்றங்கரைக்குச்‌ சென்று 
அங்கு வந்திருந்த பெண்களுக்கு பேசினார்கள்‌. அந்தப்‌ பெண்களில்‌ ஒருத்திதான்‌ லதியாள்‌. 
அவள்‌ இரத்தாம்பர துணி வியாபாரம்‌ செய்யும்‌ வசதியான நிலையிலுள்ளவளாக இருந்ததால்‌ தனது 
வீட்டை பவுலுக்கும்‌ அவரது உடன்ஊழியர்களுக்கும்‌ திறந்து கொடுத்தாள்‌. (இரத்தாம்பர ஆடையை 
ரோமர்களில்‌ முக்கியத்துவம்‌ உள்ளவர்கள்‌ மாத்திரமே அணிய முடியும்‌). 

ஈ பவுல்‌ மீண்டும்‌ தனது மூன்றாவது மிஷனரிப்பயணத்தின்போது கொஞ்சநாட்கள்‌ இந்த பட்டணத்தில்‌ 
தங்கியிருந்தார்‌ (அப்‌ 20:6) 

* அப்‌ 16:16-40 பிலிப்பி பட்டணத்தில்‌ இருந்தபோது பிசாசு பிடித்திருந்த பெண்‌ பவுலையும்‌ அவரது 
உடன்ஊழியர்களையும்‌ தொந்தரவு செய்துகொண்டிருந்தாள்‌. பவுல்‌ கோபமுற்று அவளிடம்‌ இருந்த 
பிசாசை துரத்தியதினால்‌ அவளால்‌ ஆதாயம்‌ அடைந்துகொண்டிருந்த அவளது எஜமானர்கள்‌ தங்கள்‌ - 
ஆதாயம்‌ அற்றுப்போனதால்‌ பவுல்‌ மீது கோபம்‌ கொண்டார்கள்‌. 

௩ பவுலும்‌ சீலாவும்‌ கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையின்‌ உட்காவலறையில்‌ அடைக்கப்பட்டராகள்‌. 
நடூஇரவில்‌ பலமான பூமியதிர்ச்சி உணடானதால்‌ பவுலும்‌ சீலாவும்‌ கட்டுக்களிலிருந்து 
விடுதலையானார்கள்‌. சிறைச்சாலைக்காரனும்‌ அவனது முழுக்குடும்பமும்‌ விசுவாசிகளாகி 
ஞானஸநானம்‌ பெற்றார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj | டப அகல விட்‌ ன்‌ த - ACA Church Avadi 


பின்னணி 


* பவுல்‌ எழுதிய நான்கு சிறைச்சாலை நிருபங்களில்‌ கடைசியாக எழுதப்பட்டது பிலிப்பியருக்கான 
நிருபம்‌. பவுல்‌ தனது ரோம சிறையிருப்பின்‌ கடைசிக்காலத்தில்‌ அதை எழுதினார்‌ கிபி 61 அல்லது 62. 

பவுல்‌ எபேசு, கொலோசே,பிலமோன்‌ நிருபங்களை அவைகள்‌ ஒன்றுக்கு பக்கத்தில்‌ மற்றொன்று 
அமைந்திருந்த ஊர்களாயிருந்ததால்‌ தீகிக்குவின்‌ வசத்தில்‌ கொடுத்தனுப்பினார்‌. 

* பிலிப்பிய நிருபத்தையோ பவுலை ரோமாபுரியில்‌ சந்தித்து பிலிப்பிய சபையார்‌ கொடுத்தனுப்பிய 
பணஉதவியை தருவதற்கு வந்த எப்பாபிராத்த்துவின்‌ வசம்‌ கொடுத்தனுப்பினார்‌ (2:25,4:18). 

* ஆனால்‌ ரோமாபுரியில்‌ இருக்கும்போது எப்பாபிராதீத்து வியாதிப்பட்டதினால்‌ அவன்‌ திரும்புவது 
தாமதப்பட்டதுடன்‌, நிருபம்‌ போய்ச்சேர்வதும்‌ தாமதப்பட்டது (2:26-27) 

* பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில்‌ பவுல்‌ கலாத்தியர்‌, கொலோசேயர்களுக்கு எழுதியதுபோல எந்த 
பிரச்சினை குறித்தும்‌ எழுதவில்லை. 

* மாறாக பிலிப்பிய விசுவாசிகளை பாராட்டி அவர்கள்‌ மீதிருந்த அன்பை விபரித்து எழுதினார்‌. 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadll 


பிலிப்பிய நிருபத்தின்‌ சுருக்கம்‌ 


ஈ மற்ற எந்த சபையின்‌ விசுவாசிகளைக்காட்டிலும்‌ பிலிப்பி பட்டண விசுவாசிகள்‌ பவுலின்‌ ஊழியத்திற்கு அதிகமாக 
பொருளாதார உதவிகள்‌ செய்தார்கள்‌ (கொரி 8:11: பிலி 4:15-18) 
௩ ரோமாபுரியில்‌ பவுல்‌ சிறையில்‌ கடுத்துவைக்கப்பட்டூுள்ளதை அறிந்த பிலிப்பிய சபையார்‌ செய்த உபகாரத்திற்கு 
நன்றி சொல்லுவதே இந்த நிருபத்தின்‌ நோக்கமாயிருந்தது (1:5,4:10-19). 
* ஆயினும்‌ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 
1. அவரது சொந்த சூழ்நிலையை எடுத்துரைக்கிறார்‌ (1:12-26,4:10-19) 
2. சூழ்நிலைகள்‌ எப்படிப்பட்டதாய்‌ இருந்தாலும்‌, உபத்திரவத்தை உறுதியோடு எதிர்கொண்டு மகிழ்ந்திருக்க 
பிலிப்பிய சபையை உற்சாகப்படுத்துகிறார்‌ (1:27-30,4:4) 
தாழ்மையாயிருக்க, ஐக்கியமாயிருக்க வலியுறுத்துகிறார்‌ (2:1-11,4:2-5) 
தீமோத்தேயுவையும்‌, எப்பாபிராத்த்துவையும்‌ பிலிப்பிய சபைக்கு முன்பாக புகழ்ந்துரைக்கிறார்‌ (2:19-30) 
5. யூதசட்டவாதிகளையும்‌, அவர்கள்‌ மத்தியில்‌ இருந்த பொல்லாத வேலையாட்களுக்கும்‌ (லிபத்தீனியர்களையும்‌) 
குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லுகிறார்‌ (அதி 3) 


* பிலிப்பிய நிருபம்‌ நானகு அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும்‌ ஒவ்வொரு முக்கிய கருத்தை 
கொண்டிருக்கிறது 


அதிகாரம்‌ 1 - கிறிஸ்து எனக்கு ஜீவன்‌ 1:21 
அதிகாரம்‌ 2- கிறிஸ்து எனது உதாரணம்‌ 2:5 
அதிகாரம்‌ 3- கிறிஸ்து எனது நம்பிக்கை 3:7 
அதிகாரம்‌ 4- கிறிஸ்து எனது பெலனும்‌ ஆதாரமும்‌ 4:13 


Pastor. Gabriel [௨257௪/ | டப அன வயு ன - ACA Church கய்‌ 


அடிக்கடி மேற்கோள்‌ காட்டப்படும்‌ வேதபகுதிகள்‌ 

பிலி 1:5 உங்களில்‌ நற்கிரியையைத்‌ தொடங்கினவர்‌ அதை இயேசுகிறிஸ்துவின்‌ நாள்‌ பரியந்தம்‌ 
முடிய நடத்திவருவாரென்று நம்பி 

பிலி 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன்‌, சாவு எனக்கு ஆதாயம்‌. 

பிலி 4:13 என்னைப்‌ பெலப்படூத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையுஞ்செய்ய எனக்குப்‌ பெலனுண்டு 


பிலி 4:4 கர்த்தருக்குள்‌ எப்பொழுதும்‌ சந்தோஷமாயிருங்கள்‌; சந்தோஷமாயி ருங்கள்‌ என்று மறுபடியும்‌ 
சொல்லுகிறேன்‌. 


பிலி 4:6-7 நீங்கள்‌ ஒன்றுக்குங்‌ கவலைப்படாமல்‌, எல்லாவற்றையுங்குறித்து உங்கள்‌ விண்ணப்பங்களை 
ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும்‌ வேண்டூதலினாலும்‌ தெரியப்படுத்துங்கள்‌.அப்பொழுது, 
எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான தேவசமாதானம்‌ உங்கள்‌ இருதயங்களையும்‌ உங்கள்‌ சிந்தைகளையும்‌ 
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகக்‌ காத்துக்கொள்ளும்‌. 


Pastor. Gabriel [0௨257௮/ | = | ACA Church Avadll 


பிலிப்பிய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


வாழ்த்து 1:1-2 


நன்றி சொல்லலும்‌, ஜெபித்தலும்‌ 1:3-11 கரடு எதிராக பப 


பொல்லாத வேலையாட்களுக்கு எதிராக 3:12-21 


8. ஐக்கியம்‌, சந்தோஷம்‌, சமாதானம்‌ குறித்த 


வியாக்கியானம்‌ 4:1-9 


1 

2 

3. பவுலின்‌ சிறைவைப்பும்‌ எதிர்ப்பும்‌ 1:12-18 
4. பவுலின்‌ விடுதலையின்‌ எதிர்பார்ப்பு 1:19-26 
3 


சுவிஷேசத்திற்கேற்ற நடத்தை குறித்த 
வியாக்கியானம்‌ 1:27-2:18 


* ஓரே ஆவியில்‌ உறுதியாயிருத்தல்‌ 1:27-30 


* எயோதியாளுக்கும்‌ சிந்திகேயாளுக்கும்‌ 
புத்திசொல்லுதல்‌ 4:1-3 

* சந்தோஷம்‌, சமாதானம்‌ த்த வியாக்கியானம்‌ 

* கிறிஸ்துவின்‌ மாதிரியை பின்பற்றி தல்‌ ள்‌ குறித்த 


மனமக தம்‌ எப 9. அவர்களது உதாரத்துவத்திற்காக நன்றி 


ஈ உலகத்திற்கு ஒளியாக பிரகாசித்தல்‌ 2:12-18 சொல்லுதல்‌ 4:10-19 
6. தீமோத்தேயுவையும்‌, எப்பாபிராதீத்துவையும்‌ ௨ அவர்கள்‌ அளித்த உதவி பவுலுக்கு மகிழ்ச்சியை 
குறித்த திட்டம்‌ 2:19-30 தந்தது 4:10-14 
* தீமோத்தேயுவை சீக்கிரமாய்‌ அனுப்புதல்‌ 2:19-24 ௨ அவர்கள்‌ அளித்த உதவி அவர்களுக்கு 
* எப்பாபிராதீ்த்துவை உடனடியாக அனுப்புதல்‌ ஆசீர்வாதத்தை கொண்டுவரும்‌ 4:15-19 
2:25-30 
7. யூதர்களுக்கும்‌, பொல்லாத வேலையாட்களுக்கும்‌ முடிவுரை 4:20-23 


எச்சரிக்கையாய்‌ இருத்தல்‌ (3:1-21) 


Pastor. Gabriel Thomasra] ACA Church Avadli 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
கொலோசெயருக்கு எழுதின நிருபம்‌ 


கிறிஸ்து போதுமானவர்‌ 


கொலோசெய நிருபம்‌ 


* கொலோசே பட்டணம்‌ எபேசுவிற்கு கிழக்கே 100 மைல்களுக்கு அப்பால்‌ அமைந்திருந்த பட்டணம்‌. 

ஆசியாவின்‌ எழு சபைகள்‌ இருந்த பகுதியில்‌ அமைந்திருந்தது 

௩ பிரபலமான வியாபாரக்‌ கேந்திர பட்டணமாயிருந்தது. இது பளபளக்கும்‌ கம்பளிக்கு புகழ்பெற்றது. 

௩ பவுலின்‌ காலத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சின்ன ஆசியாவில்‌ (தற்போதைய துருக்கி) 
கொலோசே ஒரு முன்னணிப்‌ பட்டணமாக விளங்கியது. 


* அதிகாரங்கள்‌ 4 
* வசனங்கள்‌ 95 


Pastor. Gabriel [0௨257௮/ | I | ACA Church Avadll 


பின்னணி 


* கொலோசே சபை எப்பாபிராவினால்‌ ஆரம்பிக்கப்பட்டது. 

* கொலோசேயருக்கான நிருபத்தை பவுல்‌ எழுதினபோது அவர்‌ கொலோசே பட்டணத்திற்கு சென்றிருக்கவில்லை. 

ஈ கொலோசேயருக்கான நிருபம்‌ ரோமாபுரியில்‌ இருந்து கொலோசே பட்டணத்திற்கு தீகிக்கு மற்றும்‌ அடிமையாயிருந்து 
விசுவாசியான ஒநேசிமுவினால்‌ கொண்டு செல்லப்பட்டது. 

* எபேசிய நிருபத்தில்‌ சரீரத்தை (சபை) குறித்து எழுதியதைப்போல கொலோசே நிருபத்தில்‌ தலையை (கிறிஸ்து) குறித்து 
எழுதப்பட்டிருக்கிறது. 

* கொலோசே சபையானது தவறான உபதேசக்காரர்களின்‌ போதனையால்‌ தாக்குதலுக்குள்ளானது. அவர்கள்‌ இயேசுவின்‌ 
தெய்வீகத்தை குறைத்துப்‌ பேசினார்கள்‌. 

ஈ இயேசு மெய்யான தெய்வம்‌ அல்ல என்று போதித்தார்கள்‌. 

௩ பவுல்‌ அந்த சபைக்கு போனதில்லை என்றபோதும்‌ இந்த பிரச்சினை குறித்து நேரடியாகவே பேசினார்‌. 

தவறான உபதேசக்காரர்களின்‌ போதனையால்‌ இந்தச்‌ சபையானது தேவனை குறைவுள்ளவராய்‌ அறிவதை காட்டிலும்‌ 
அவரது மாட்சிமையையும்‌. மகிமையையும்‌ பரிபூணமாக அறிய வேண்டும்‌ என்பதே பவுலின்‌ ஆதங்கமாயிருந்தது (1:25,2:1-2) 

* எல்லா ஆரம்ப கால திருச்சபைகளுக்கு இருந்ததைப்போல யூத சட்டவாதிகளால்‌ கொலோசே சபைக்கு உண்டான 
பிரச்சினை பவுலுக்கு கவலையளித்தது. 

* பழைய ஏற்பாட்டுச்‌ சட்டங்களில்‌ ஊறியவர்களுக்கு கிரியைகளினால்‌ அல்ல கிருபையினாலேயே இரட்சிப்புண்டாகும்‌ என்னும்‌ 
கருத்தை அங்கீகரிப்பது கடினமாய்‌ இருந்தது. 

* இதன்‌ விளைவாக பூதசட்டவாதிகள்‌ இந்த புதிய விசுவாசத்திற்கு சில காரியங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து 
சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்று தொடர்ந்து வற்புறுத்த ஆரம்பித்தார்கள்‌. 

* இதிலே முக்கியமானது விருத்தசேதனம்‌. விருத்தசேதனத்தை யூதமார்க்கத்திலிருந்து விசுவாசத்திற்குள்‌ வந்தவர்கள்‌ 
தொடர்ந்தும்‌ கடைப்பிடித்துக்கொண்டிருந்தார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj SETS EE AE EEE ACACIA 


பின்னணி 


% 


38 


# 


பவுல்‌ இந்த தவறை 2:11-15ல்‌ சுட்டிக்காட்டி கிறிஸ்து வந்துவிட்டதால்‌ மாம்சத்தின்‌ விருத்தசேதனம்‌ அவசியமில்லை என்பதை 

தெரியப்படுத்தினார்‌. 

மாம்சத்தின்‌ விருத்தசேதனமல்ல இருதயத்தின்‌ விருத்தசேதனமே அவசியம்‌ என்பதை பவுல்‌ தொவித்ததோடு, பழைய ஏற்பாட்டின்‌ 

சட்டங்கள்‌ சொன்ன சடங்குகளுக்குரிய வற்றை இனி செய்யவேண்டிய அவசியமில்லை என்பதையும்‌ வலியுறுத்துகிறார்‌ (உபா 

10:16,30:6: எரே 4:4,9:26, அப்‌ 7:51,ரோம 2:29) 

பவுலின்‌ எதிர்ப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்களது துர்உபதேசம்‌ பலகாரியங்களை உள்ளடக்கினதாய்‌ இருந்திருக்கிறது. 

அந்த உபதேசங்களில்‌ சிலவற்றை பார்ப்போம்‌. 

1. சடங்குகள்‌ சம்பந்தமானவை: புசித்தல்‌, குடித்தலில்‌ எவற்றை சோத்துக்கொள்ள வேண்டும்‌, சமயவிழாக்களின்‌ அனுஷ்டானம்‌ 
(2:16-17) விருத்தசேதனம்‌ (2:11,3:11) 

2. துறவறம்‌ : தொடாதே, ருசிபாராதே, தீண்டாதே (2:21, ஒப்பிடுக 2:23). 
தேவதூதர்களை ஆராதித்தல்‌: (பார்க்க 2:19) 

4. கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்தை குறைத்தல்‌: பவுல்‌ இதை முறியடிக்குப்படி கிறிஸ்துவின்‌ உன்னதமான மாட்சிமையை 
விளக்குகிறார்‌ (1:15-20,2:2-3:9) 

5. இரகசிய அறிவு: நாஸ்டிக்ஸ்‌ என்ற பிரிவினர்‌ இதை பெருமையாக கருதிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. (இதற்கு எதிராக பவுல்‌ 
2:18,2:2-3ல்‌ தமது வாதங்களை முன்வைக்கிறார்‌. அவருக்குள்‌ ஞானம்‌ அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம்‌ 
அடங்கியிருக்கிறது. 


6. மனித ஞானத்திலும்‌ பாரம்பரியத்திலும்‌ தங்கியிருத்தல்‌: 2:4,8 பார்க்கவும்‌ 

இந்த துர்‌உபதேசங்களிலிருந்து காத்துக்கொள்ள பவுல்‌ கொலோசேயருக்கு எச்சரிக்கையாக சொன்னது 

பின்வாங்கிப்போகாமல்‌ எச்சரிக்கையாயிருங்கள்‌ 1:21-23 

கிறிஸ்து சகலத்திற்கும்‌ போதுமானவர்‌ என்பதை மறுப்பவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌ 2:8-23 

எல்லாவற்றிக்கும்‌ போதுமான, எல்லாவற்றிலும்‌ சிறந்தவரான இரட்சகர்‌ மேலேயே முழுக்கவனத்தையும்‌ வையுங்கள்‌ (1:13-18,2:8-10) 


து அ வறதல்‌ Thomasraj I > ACACIA 


பிலிப்பிய நிருபத்தின்‌ சுருக்கம்‌ 


ஈ மற்ற எந்த சபையின்‌ விசுவாசிகளைக்காட்டிலும்‌ பிலிப்பி பட்டண விசுவாசிகள்‌ பவுலின்‌ ஊழியத்திற்கு அதிகமாக 
பொருளாதார உதவிகள்‌ செய்தார்கள்‌ (கொரி 8:11: பிலி 4:15-18) 
௩ ரோமாபுரியில்‌ பவுல்‌ சிறையில்‌ கடுத்துவைக்கப்பட்டூுள்ளதை அறிந்த பிலிப்பிய சபையார்‌ செய்த உபகாரத்திற்கு 
நன்றி சொல்லுவதே இந்த நிருபத்தின்‌ நோக்கமாயிருந்தது (1:5,4:10-19). 
* ஆயினும்‌ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 
1. அவரது சொந்த சூழ்நிலையை எடுத்துரைக்கிறார்‌ (1:12-26,4:10-19) 
2. சூழ்நிலைகள்‌ எப்படிப்பட்டதாய்‌ இருந்தாலும்‌, உபத்திரவத்தை உறுதியோடு எதிர்கொண்டு மகிழ்ந்திருக்க 
பிலிப்பிய சபையை உற்சாகப்படுத்துகிறார்‌ (1:27-30,4:4) 
தாழ்மையாயிருக்க, ஐக்கியமாயிருக்க வலியுறுத்துகிறார்‌ (2:1-11,4:2-5) 
தீமோத்தேயுவையும்‌, எப்பாபிராத்த்துவையும்‌ பிலிப்பிய சபைக்கு முன்பாக புகழ்ந்துரைக்கிறார்‌ (2:19-30) 
5. யூதசட்டவாதிகளையும்‌, அவர்கள்‌ மத்தியில்‌ இருந்த பொல்லாத வேலையாட்களுக்கும்‌ (லிபத்தீனியர்களையும்‌) 
குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லுகிறார்‌ (அதி 3) 


* பிலிப்பிய நிருபம்‌ நானகு அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும்‌ ஒவ்வொரு முக்கிய கருத்தை 
கொண்டிருக்கிறது 


அதிகாரம்‌ 1 - கிறிஸ்து எனக்கு ஜீவன்‌ 1:21 
அதிகாரம்‌ 2- கிறிஸ்து எனது உதாரணம்‌ 2:5 
அதிகாரம்‌ 3- கிறிஸ்து எனது நம்பிக்கை 3:7 
அதிகாரம்‌ 4- கிறிஸ்து எனது பெலனும்‌ ஆதாரமும்‌ 4:13 


Pastor. Gabriel [௨257௪/ | டப அன வயு ன - ACA Church கய்‌ 


பிலிப்பிய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 
அறிமுகம்‌ 1:1-14 * கிறிஸ்தவம்‌ தரும்‌ தீர்வுகள்‌ 3:1-4:6 


வாழ்த்து 1:1-2 ... மேலானவற்றையே நாடூங்கள்‌ 3:1-4 
* நன்றி சொல்லுதலும்‌ ஜெபமும்‌ 1:3-14 


* கிறிஸ்துவின்‌ அதியுயர்‌ நிலை 1:15-23 
சிருஷடிப்பில்‌ 1:15-17 
மீட்பில்‌ 1:18-23 
கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலன்‌ 1:24-2:7 
பவுலின்‌ சேவை 1:24-29 
பவுலின்‌ கோரிக்கை 2:1-7 


பழைய மனிதனை களைந்துபோடுங்கள்‌ 3:5-9 
புதிய மனிதனை தரித்துக்கொள்ளுங்கள்‌ 3:10-17 
குடும்பத்தின்‌ பொறுப்புக்கள்‌ 3:18-4:1 


* ஜெபம்‌, நலநடக்கை குறித்த வியாக்கியானம்‌ 4:2-6 
1. ஜெபத்திற்கு அர்ப்பணியுங்கள்‌ 4:2-4 
2. ஞானமாய்‌ நடவுங்கள்‌: கிருபையாய்‌ 

* கொலோசேயின்‌ துர்‌உபதேசம்‌ குறித்த எச்சரிக்கை பேசுங்கள்‌ 4:5-6 
2:8-23 


தத்துவஞானம்‌ குறித்த எச்சரிக்கை 2:8-10 - பவுலின்‌ உடன்னழியர்கள்‌ 4:7-14 


யூதசடங்காச்சாரங்கள்‌ குறித்த எச்சரிக்கை . நிருபத்தை கொண்டுவருபவர்கள்‌ குறித்த 
ர ர ்‌ , புகழாரம்‌ 4:7-9 

த வழிபாடுகள்‌ குறித்த எச்சரிக்கை i 
ne ரை 4:15-18 

துறவறம்‌ குறித்த எச்சரிக்கை 2:20-23 Dl 


Pastor Gabriel Thomasral aE I த ப்‌ ப ACA Church Avadi 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 1,2 நிருபங்கள்‌ 


நம்பிக்கையை இழக்காதிருங்கள்‌ 


தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபங்கள்‌ 


* தெசலோனிக்கே பட்டணம்‌ ரோம மாகாணமான மக்கேதொனியாவின்‌ தலைநகர்‌ பட்டணமும்‌ பெரிய 
பட்டணமுமாய்‌ இருந்தது. 

௩ ரோமாபுரியையும்‌ அதன்‌ கிழக்கு மாகாணங்களையும்‌ இணைக்கும்‌ பிரதான சாலையாகிய 
நுபயெவயை0 றுயலல்‌ பொருளாதார,வாத்தக நகரமாக இது இருந்தது. 

* இது இன்று தெசலோனிகி வூநளளயடழடெை அல்லது சலோனிக்கா ளரூயடழடைய என்று 
அழைக்கப்படுகிறது 

ஈ 1 தெசலோனிக்கேயர்‌ அதிகாரங்கள்‌ 4 வசனங்கள்‌ 89 

ஈ 2 தெசலோனிக்கேயர்‌ அதிகாரங்கள்‌ 3 வசனங்கள்‌ 47 


Pastor. Gabriel Thomasral | I | ACA Church Avadll 


தெசலோனிக்கேயில்‌ இருந்த சபை 


* இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது அப்‌ 17:1-9ல்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளது. 

* பவுல்‌ தனது இரண்டாவது மிஷனரிப்பயணத்தில்‌ துரோவாவில்‌ இருந்தபோது 
மக்கேதொனியாவிலிருந்து ஒரு மனிதன்‌ தங்களுக்கு உதவி செய்ய வரும்படி அழைப்பததாக ஒரு 
தரிசனம்‌ தேவனால்‌ கொடுக்கப்பட்டது. 

ஈ பவுலும்‌, சீலாவும்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. செல்லும்‌ வழியில்‌ முதலாவது பிலிப்பி பட்டணத்திற்குச்‌ 
சென்று அங்கு பிரசங்கித்து சபையை உருவாக்கினார்கள்‌. 

* அசுத்த ஆவியை கொண்டிருந்த பெண்ணிடம்‌ இருந்து அதை விரட்டியதற்காக பவுலும்‌, சீலாவும்‌ 
சிறையில்‌ அடைக்கப்பட்டார்கள்‌. அவர்ள்‌ பிலிப்பியை விட்டூப்போக நிர்ப்பந்திக்கப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தெசலோனிக்கேவிற்கு செல்லும்‌ பாதையில்‌ சென்றார்கள்‌. 

* குறைந்தது மூன்று ஓய்வுநாட்களிலாகிலும்‌ ஜெபாலயத்திற்கு வந்திருந்தவர்களோடூ பவுல்‌ விளக்கமாய்‌ 
பேசினபோது பலர்‌ சுவிஷேசத்தை எற்றுக்கொண்டார்கள்‌. 

* ஆனாலும்‌ பவுல்‌ அங்கு தான்‌ என்ன செய்தேன்‌ என்று எழுதியிருப்பதை வைத்துப்‌ பார்க்கும்போது 
தெசலோனிகேயில்‌ அதிக காலம்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 

* கிறிஸ்துவின்‌ பாடுகளையும்‌, அவரது உயித்தெழுதலையும்‌ குறித்த செய்திகளை கேட்டு அதை 
எற்றுக்கொண்டவர்கள்‌ யூதர்களும்‌, தேவனுக்கு பயந்த கிரேக்கர்களுமாயிருந்தார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj ன 72 க ப்‌ ன்‌ க ACA Church Avadli 


தெசலோனிக்கேயில்‌ இருந்த சபை 


* அந்த பட்டணத்தின்‌ சில முக்கிய பெண்களும்‌, விக்கிரக வழிபாடுகள்‌ செய்து கொண்டிருந்த பலரும்‌ 
கூட சபையில்‌ இருந்தார்கள்‌. 

ஈ இது விசுவாசியாத யூதர்களை கோபப்படுத்தியதினால்‌ அவர்கள்‌ பவுலும்‌ அவரோடி ருந்தவர்களும்‌ 
தங்கியிருந்த யாசோனின்‌ வீட்டை தாக்கினார்கள்‌. 

* மிஷனரிகளாய்‌ வந்தவர்களை காணாமல்‌ யாசோனை நதிபதிகளுக்கு முன்பாக கொண்டுபோனார்கள்‌. 
அவர்களோ சமாதானமாய்‌ நடந்துகொள்ளும்படி சொல்லி விட்டூ விட்டார்கள்‌. 

௩ பவுலுக்கும்‌, யாசோனுக்கும்‌ இது ஆபத்தாய்‌ முடியும்‌ என்பதை உணர்ந்த கிறிஸ்தவர்கள்‌ அவர்களை 
பக்கத்திலிருந்த பட்டணமான பெரோயாவுக்கு அனுப்பி விட்டார்கள்‌. 

ஈ தங்களது வழக்கத்தின்படியே பவுலும்‌ அவரைச்சார்ந்தவர்களும்‌, பெரோயாவின்‌ ஜெபாலயங்களில்‌ 
சுவிஷேசப்பணியை ஆரம்பித்தார்கள்‌. 

* அங்குள்ள யூதர்கள்‌ விசுவசித்தபோது தெசலோனிக்கேயில்‌ இருந்து பெரோயாவுக்கு வந்த யூதர்கள்‌ 
கலகமுண்டாக்கினார்கள்‌. 

* இவ்வாறான அச்சுறுத்தும்‌ ஆரம்பம்‌ காணப்பட்டபோதிலும்‌ தெசலோனிக்கேயில்‌ ஒரு பலமான சபை 
உருவானது (1தெச 1:2-10) 

* அதில்‌ அதிகமானவர்கள்‌ புறஜாதியினாராய்‌ இருந்தார்கள்‌ (1தெச 1:9). யாசோன்‌ (அப்‌ 17:9), 
அரிஸ்தா்க்கு, செக்குந்து ஆகியோர்‌ அவர்களில்‌ சிலர்‌. 


Pastor. Gabriel 7002௭௮] ன 72 க ப்‌ ன்‌ க ACA Church Avadli 


இந்த நிருபங்களுக்கான பின்னணி 


* தெசலோனிக்கேயில்‌ சபையை ஆரம்பித்துவிட்டு சடுதியாக அங்கிருந்து வெளியேற 
வேண்டிவந்தது இயற்கையாகவே அங்குள்ள சகோதர சகோதரிகளின்‌ நிலை குறித்து பவுலுக்கு 
கவலையை ஏற்படுத்தியிருக்கும்‌. 

* அத்தனே பட்டணத்தில்‌ தீமோத்தேயு பவுலுடன்‌ இணைந்து கொண்டதும்‌ (அப்‌ 17:14-16) பவுல்‌ 
உடனடியாக தீமோத்தேயுவை தெசலோனிகேக்கு அங்குள்ள புதிய சீஷர்களை விசுவாசத்தில்‌ 
பலப்படுத்தவும்‌, உபத்திரவத்தை அவர்கள்‌ எவ்வாறு மேற்கொள்ளு கிறார்கள்‌ என்று அறியவும்‌ 
அனுப்பினார்‌ (1தெச 3:1-5) 

௩ தீமோத்தேயு பவுலை கொரிந்து பட்டணத்தில்‌ சந்தித்து (அப்‌ 18:5), தெசலோனிகே சபையை குறித்து 
சொன்ன செய்தி பெரும்பாலும்‌ உற்சாகமூட்டும்‌ செய்தியாகவே இருந்தது (1தெச 3:6-7) 

* உபத்திரவங்களுக்கு மத்தியிலும்‌ அவர்கள்‌ உறுதியாய்‌ இருந்தார்கள்‌ (1தெச 2:13-16) மேலும்‌ 
மற்றவாகளுக்கு எடுத்துக்காட்டாகவும்‌ இருந்தார்கள்‌ (1தெச 1:6-8) 

* ஆயினும்‌ ஒரு வளர்ந்துவரும்‌ இளம்‌ சபைக்கு தேவையான பரிசுத்த ஜீவியம்‌ குறித்த அறிவுரை 
அவர்களுக்கு அவசியமாயிருந்தது (1தெச 4:1-12) 

* கிறிஸ்துவுக்குள்‌ இறந்துபோன அவர்களது அன்புக்குரியவர்கள்‌ கர்த்தரின்‌ வருகையின்‌ 
ஆசீர்வாதங்களை இழந்துபோவதில்லை என்பதை மீண்டும்‌ அவர்களுக்கு உறுதிப்படுத்த 
வேண்டியிருந்தது (1தெச 4:13-18) 


Pastor. Gabriel 7002௭௮] ன 72 க ப்‌ ன்‌ க ACA Church Avadli 


எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்த உபதேசம்‌ 


1 தெசலோனிக்கேயர்‌ நிருபம்‌ விசுவாசிகள்‌ நிகழவிருக்கும்‌ எடுத்துக்கொள்ளப்படுதலைக்‌ குறித்த 
தெளிவான விளக்கத்தைக்‌ கொடுக்கிறது. இந்த நிகழ்விற்கு பின்னதாக 7 ஆண்டுகள்‌ 
உபத்திரவகாலம்‌ ஆரம்பமாகும்‌. 

௩. எடுத்துக்கொள்ளப்படும்‌ நிகழ்வில்‌ இயேசு தமது மக்களுக்காக திரும்ப வருவார்‌. 

* மரித்தோர்கள்‌ முதலில்‌ எழுந்திருப்பார்கள்‌, பின்பு உயிரோடிருப்பவர்கள்‌ அவர்களை தொடருவார்கள்‌. 

ஈ எல்லா விசுவாசிகளும்‌ மத்திய ஆகாயத்தில்‌ அவரை சந்தித்து அவரோடூகூட நித்தியத்திற்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌ (1தெச4:16-18) 

* அவிசுவாசிகள்‌ தேவனுடைய கோபக்கினையையும்‌, விசுவாசிகள்‌ இரட்சிப்பையும்‌ அடைவார்கள்‌ 
(1:10,5:2—4,9—10) 

ஈ இந்த பெரிதான நாளுக்காக ஆயத்தமுள்ளவர்களாய்‌, கிறிஸ்தவர்கள்‌ பரிசுத்தமும்‌, 
பிழையற்றவர்களுமாய்‌ நடக்க அழைக்கப்படுகிறார்கள்‌ (3:11-4:8,5:23) 

௩ உண்மையுள்ள தேவன்‌ அவருக்கு வேண்டிய பரிசுத்தத்தை அவர்களுக்கு அருளுவார்‌ (5:24) 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


இரண்டாம்‌ தெசலோனிக்கேய நிருபம்‌ 


* தெசலோனிக்கேயருக்கான முதலாவது நிருபத்தை எழுதிய சில நாட்களில்‌ அப்போஸ்‌ தலனாகிய பவுல்‌ ஒரு 
செய்தியை கேளவிப்படுகிறார்‌ (2தெச 3:11). அதென்னவென்றால்‌ தெசலோனிக்கேய சபையானது “கர்த்தருடைய 
நாள்‌ வந்துவிட்டது” என்கிற வேற்றுமையான கொள்கையை நம்பினார்கள்‌(2:1-2). 

பவுல்‌ தனது இரண்டாவது மிஷனரிப்பயணத்தில்‌ கொரிந்துவில்‌ தனது பயணத்தை தொடராமல்‌ தங்கியிருந்தபோது 
கிபி 49-51 இந்த இரண்டாவது நிருபத்தை அனுப்பினார்‌ (அப்‌ 18:1-11) 

* கள்ள உபதேசிகள்‌ பவுல்‌ எழுதியதாக சொல்லப்படும்‌ போலியான நிருபங்களை காட்டி தெசலோனிக்கே சபையின்‌ 
விசுவாசிகளை கர்த்தருடைய நாள்‌ ஏற்கனவே வந்துவிட்டதாக சொன்னார்கள்‌. 

பவுல்‌ அவர்களுக்கு எழுதின காரியங்களை வைத்துப்‌ பார்க்கிறபொழுது தெசலோனிக்கேயில்‌ உள்ளவர்களில்‌ சில 
கள்ள உபதேசிகள்‌ துணிகரமாக போலியான நிருபங்களை தயாரித்து புதிய விசுவாசிகளை தவறான 
நம்பிக்கைக்குள்‌ இட்டுச்சென்றார்கள்‌ (2தெச 2:2) 

* ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல்‌ தெசலோனிக்கே சபையார்‌ இதைக்குறித்த பவுலின்‌ கருத்து இன்னதென்று 
தெளிவாக அறிந்துகொள்ள சிறப்பு கவனம்‌ செலுத்தி இதை எழுதியதோடு அவரது கையெழுத்து எப்படியிருக்கும்‌ 
என்பதையும்‌ அதனால்‌ அவர்கள்‌ நிருபங்கள்‌ அவரிடமிருந்துதான்‌ வந்ததா என்பதையும்‌ அறிந்துகொள்ள ஏதுவாகும்‌ 
என்றும்‌ குறிப்பிட்டு இந்த நிருபத்தை எழுதினார்‌ (3:17) 

* தெசலோனிக்கே சபை சந்திக்கநேர்ந்த மூன்று பிரச்சினைகளை பவுல்‌ விளக்கவேண்டியதாயிருந்தது. 

வெளியிலிருந்து வரும்‌ உபத்திரவம்‌ 

இயேசு எப்போது மீண்டும்‌ வருவார்‌? தேவன்‌ அவர்களக்கு ஆறுதல்‌ அளித்து உபத்திரவப்படுத்தியவர்களை 
தணடிப்பார்‌ (2தெச 1:6-7) 

வேன்‌ மகிமைப்படுவார்‌: அவ்வாறே அவரது பரிசுத்தவான்களும்‌ மகிமைப்படுவார்கள்‌ (2தெச 1:10-12) 


Pastor. Gabriel Thomasral aE I த ப்‌ க ACA Church Avadi 


தவறான கொள்கையால்‌ உண்டான நம்பிக்கையின்மை 


* இயேசு மீண்டும்‌ வருவதைக்‌ குறித்த பவுலின்‌ போதனைகளையும்‌, அதற்கு முன்பு நடைபெறும்‌ நிகழ்வுகள்‌ குறித்தும்‌, 
குறிப்பாக “கேட்டின்‌ மகனாகிய பாவமனுஷன்‌ வெளிப்பட்ட” வேண்டியிருப்பது குறித்தும்‌ பவுல்‌ சபைக்கு நினைவூட்டுகிறார்‌. 
* ஆகவே “கேட்டின்‌ மகனாகிய பாவமனுஷன்‌ வெளிப்படாததால்‌” எதிர்காலத்தில்‌ வைக்கப்பட்டள்ள 
உபத்திரவகாலம்‌ இன்னும்‌ வரவில்லை என்பதை பவுல்‌ விளக்குகிறார்‌ (2தெச 2:3) 
* தானியேல்‌, மத்தேயு, வெளிப்படுத்தின விஷேசம்‌ போன்ற மற்றைய வேதபகுதிகளோடு ஓப்பிட்டூப்‌ பார்க்கையில்‌ 
அந்திக்கிறிஸ்துவே இந்த மனிதன்‌. 
* ஆனாலும்‌ சபையில்‌ மீட்பின்‌ வேலையை நடப்பிக்கிற தேவனுடைய ஆவியானவர்‌ எடூக்கப்படுவதற்கு முன்‌ 
அந்திக்கிறிஸ்து வரப்போவதில்லை என்பதை சுட்டிக்காட்டி பவுல்‌ அவ்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
௩ விசுவாசிகள்‌ பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும்போது மீதியிருப்பவர்கள்‌ உபத்திரவத்தின்‌ கேபாக்கினையை 
அனுபவிப்பார்கள்‌. 
சபையில்‌ உள்ள வீண்‌அலுவல்காரர்கள்‌ 
- சில தெசலோனிக்கேயர்கள்‌ ஒழுங்கற்று நடக்கிறவர்களாக, வேலை எதுவும்‌ செய்யாமல்‌, பவுல்‌ எடுத்துக்காட்டாக 
நடந்துகொண்டதைபோல நடக்கவில்லை. 
- சிலர்‌ வீண்‌அலுவல்காரர்களாய்‌ தாங்கள்‌ எதுவும்‌ செய்யாமல்‌ மற்றவர்களின்‌ வேலைகளில்‌ 
தலையிடுகிறவர்களாய்‌ இருந்தார்கள்‌ (3:11) 
- பவுல்‌ அவர்களுக்கு தன்னை உதாரணமாக காண்பித்து அவர்‌ எவ்வாறு சொந்தக்‌ கைகளால்‌ வேலை செய்தார்‌ 
என்பதை நினைவுபடுத்தினார்‌ (3:7-8) 
- பவுலின்‌ உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு எவ்வாறு நடந்துகொள்ள வேண்டும்‌ என்பதை குறித்த 
அறிவுரைகளையும்‌ இந்த நிருபத்தில்‌ பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌ (3:14-15) 


Pastor. Gabriel Thomasra] 5 ப த ACA Church Avadli 


தெசலோனிக்கேயர்‌ முதலாவது நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


* அறிமுகம்‌ 1:1-4 
* வாழ்த்து 1:1 
* அவாகளது விசுவாசம்‌, நம்பிக்கை, அன்பிற்காக நன்றி சொல்லுதல்‌ 1:2-4 
* பிரத்தியேக கருத்துக்கள்‌ 1:5-3:13 

- அவர்களது நிலை குறித்து 1:5-10 

- அவரது நடக்கை குறித்து 2:1-12 

- அவரது ஆதங்கம்‌ குறித்து 2:13-3:13 
* அப்போஸ்தல அறிவுறுத்தல்கள்‌ 4:1-5:28 

- பரிசுத்தத்தில்‌ நடவுங்கள்‌ 4:1-8 

- அன்பில்‌ நடவுங்கள்‌ 4:9-10 

- யோக்கியமாய்‌ நடவுங்கள்‌ 4:11-12 

- நம்பிக்கையில்‌ நடவுங்கள்‌ 4:13-18 

- ஒளியில்‌ நடவங்கள்‌ 5:1-11 

- கீழ்ப்படிவில்‌ நடவுங்கள்‌ 5:12-22 
முடிவாக சில குறிப்புகள்‌ 5:23-28 


Pastor Gabriel Thomasral aE I த ப்‌ ப ACA Church Avadi 


தெசலோனிக்கேயர்‌ இரண்டாவது நிருபத்தின்‌ முக்கிய 
அறிமுகம்‌ 1:1-2 

வாழ்த்து 1:1 

உபத்திரவத்தில்‌ உற்சாகம்‌ 1:3-12 

அவர்களது ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நன்றி செலுத்துதல்‌ 1:3-4 

கர்த்தருடைய வருகையை முன்னிட்டு சோதனைகளில்‌ 

சோர்ந்துபோகாதிருத்தல்‌ 1:5-10 

- அவர்களுக்கான அவரது ஜெபம்‌ 1:11-12 


கர்த்தரின்‌ வருகை குறித்த மனக்கண்களின்‌ பிரகாசம்‌ 2:1-17 
- கலங்காதிருங்கள்‌ 2:1-2 


- உறுதியாயிருக்க ஊக்கமளித்தல்‌ 2:13-17 


கிறிஸ்தவ நடக்கை குறித்த விளக்கவுரை 3:1-15 
- ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுதலும்‌: அவர்களுக்காக ஜெபித்தலும்‌ 3:1-5 
- ஓழுங்கற்று நடப்பவர்களை திருத்த கட்டளை 3:6-15 

முடிவாக சில குறிப்புகள்‌ 3:16-18 


Pastor. Gabriel Thomasra] 


பகுதிகள்‌ 


ACA Church த ததக 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
தமோத்தேயுக்கு எழுதிய 1,2 நிருபங்கள்‌ 
இளம்‌ ஊழியனுக்கு... 


தமோத்தேயுக்கு எழுதின நிருபங்களின்‌ பின்னணி 


* பவுலின்‌ தொடர்ச்சியான இறுதிக்‌ கடிதங்களில்‌ இது முதலாவது. 1,2 தீமோத்தேயு, தீத்து ஆகிய 
நிருபங்கள்‌ “மேய்ப்பனின்‌ நிருபங்கள்‌ ' என்று அழைக்கப்படுகிறது. எபேசு சபையில்‌ ஊழியப்பணியில்‌ 
ஈடுபட்டுள்ள இளைஞனான தீமோத்தேயுவிற்கு வயது முதிர்ந்தவரான பவுல்‌ கூறும்‌ மேய்ப்பனின்‌ 
அறிவுரையே இந்த நிருபம்‌. 

* பவுலிடமிருந்து இந்த நிருபத்தை பெற்றுக்கொள்ளும்‌ தீமோத்தேயு லிஸ்தீரா பட்டணத்தை சேர்ந்தவர்‌ 
(தற்போதைய துருக்கி). தீமோத்தேயுவின்‌ தகப்பன்‌ கிரேக்கர்‌, தாய்‌ யூத கிறிஸ்தவள்‌ (அப்‌ 16:1) 

* அவரது சிறுவயது முதல்கொண்டே அவருக்கு பழைய ஏற்பாட்டு கற்றுக்கொடுக்கப்பட்டது (தீமோ 
5) 

* பவுல்‌ இவரை “விசுவாசத்தில்‌ உத்தம குமாரன்‌” என்று அழைக்கிறார்‌. ஒருவேளை பவுல்‌ 
லிஸதீராவில்‌ இருந்தபோது தீமோத்தேயுவை விசுவாசத்திற்குள்‌ நடத்தியிருக்கலாம்‌. 

பவுல்‌ இரண்டாவது தடவை வந்தபோது தமது மிஷனரிப்பயணத்தில்‌ தன்னுடன்‌ வரும்படி 
தீமோத்தேயுவை அழைத்தார்‌. யூதர்கள்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ செய்வதற்கு தீமோத்தேயுவின்‌ கிரேக்க 
பின்னணி தடையாய்‌ இராதபடிக்கு அவருக்கு விருத்தசேதனம்‌ செய்வித்தார்‌ (அப்‌ 16:3) 

* பவுலின்‌ மக்கேதோனியா, ஆகாயா ஊழியங்களில்‌ தீமோத்தேயு உதவியாக இருந்தார்‌ (அப்‌ 
17:14-15,18:5). பவுல்‌ எபேசுவில்‌ செய்த நீண்டகால உபதேச ஊழியங்களிலும்‌ அவரோடு இருந்திருக்கிறார்‌ 
(அப்‌ 19:22). 

௩ பவுலோடுகூட எபேசுவிலிருந்து மக்கேதோனியாவிற்கும்‌,கொரிந்துவிற்கும்‌(அப்‌ 20:3), அங்கிருந்து மீண்டும்‌ 
மக்கேதோனியாவிற்கும்‌, சின்னஆசியாவுக்கும்‌ பயணித்தார்‌. 


Pastor. Gabriel Thomasraj ப்‌ த்‌ - ACA Church Avadli 


தமோத்தேயுக்கு எழுதின நிருபங்களின்‌ பின்னணி 


ஈ பவுல்‌ முதல்‌ முறை சிறைவைக்கப்பட்டபோது பவுலுடன்‌ இருந்தார்‌ (பிலி1:1,கொலோ 1:1, பில1) 


* பவுலுக்கும்‌ தீமோத்தேயுவுக்கும்‌ இருந்த நெருக்கத்தையும்‌, பவுல்‌ அவரை புகழ்ந்துரைப்பதையும்‌ 
பவுலின்‌ 6 நிருபங்களில்‌ அவரது பெயரை அவரும்‌ அந்த நிருபத்தை அனுப்புகிறவர்களில்‌ ஒருவர்‌ 
என்று குறிப்பிடுவதிலும்‌ (2கொரிந்தியர்‌, பிலிப்பியர்‌, கொலோசேயர்‌,1,2தெசலோனிக்கேயர்‌,பிலமோன்‌) 
பிலிப்பியரில்‌ அவரைக்‌ உயர்வாய்‌ பேசுவதிலிருந்தும்‌ அறியலாம்‌ (பிலி 2:19-22) 

* பவுல்‌ தனது வாழ்வின்‌ இறுதிக்காலத்தில்‌ தீமோத்தேயுவை ரோமாபுரியில்‌ 
தன்னோடு இணைந்துகொள்ள அமைக்கிறார்‌ (தீமோ 4:9,21) 

௩ எபி 13:23ன்படி தீமோத்தேயுவும்‌ சிறையிலிருந்து பின்னர்‌ விடூவிக்கப்பட்டிருக்கிறார்‌. அது 
ரோமாபுரியிலா அல்லது வேறிடத்திலா என்பது அறியப்படவில்லை. 

* தீமோத்தேயு கூடவேயிருப்பது பவுலுக்கு முக்கிய காரியமாக இருந்தது. இந்த நட்பினாலே தனது 
நண்பரும்‌ மிஷனரி பங்காளருமான பர்னபாவிடம்‌ இருந்து பிரிய நேர்ந்தது (அப்‌ 15:36-41) 

இந்த உண்மையுள்ள ஊழியக்காரனை பவுல்‌ எபேசுவில்‌ விட்டுவிட்டு வந்ததை 
பாராட்டாமல்‌ இருக்கமுடியாது (1தீமோ 1:3) 

1 தீமோத்தேயு: அதிகாரங்கள்‌ 6 வசனங்கள்‌ 113 
ஈ 2 தீமோத்தேயு: அதிகாரங்கள்‌ 4 வசனங்கள்‌ 83 


Pastor Gabriel Thomasral 5 I க ப்‌ 3 அத ACA Church Avadli 


தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம்‌ 


 தீமோத்தேயுக்கு எழுதின 1வதுநிருபம்‌, சபையின்‌ தலைமைத்துவத்திற்கும்‌, முழுத்‌ திருச்சபைக்கும்‌ 
வேண்டிய முழுமையானதும்‌, விளக்கமானதுமான அறிவுரையை தருகிறது. 

* இதில்‌ ஆராதனைக்கு கூடிவரும்போது நடந்துகொள்ளவேண்டிய வகையையும்‌, மூப்பர்களுக்கும்‌, 
உதவிக்காரர்களுக்கும்‌ இருக்கவேண்டிய தகுதிகளையும்‌, சபையின்‌ ஒழுங்குநடவடிக்கையை 
செயற்படுத்த வேண்டிய விதத்தையும்‌ இந்த நிருபத்தில்‌ எழுதுகிறார்‌. 

* இந்த நடைமுறை காரியங்களில்‌ பவுல்‌ தீமோத்தேயுக்கு அறிவுரைகூறியது ஒருவகையில்‌ கிறிஸ்தவ 
தலைவர்களுக்கும்‌, அவர்கள்‌ மேற்பார்வை செய்யும்‌ கூடிவருவோருக்கும்‌ இருக்கவேண்டிய 
பரிசுத்தத்தை வலியுறுத்த இளம்‌ ஊழியக்காரனுக்கு உதவிகரமாய்‌ இருந்திருக்கும்‌. 

* தீமோத்தேயு இளமையாய்‌ இருந்ததால்‌ அவர்‌ ஊழியஞ்செய்யும்‌ ஜனத்திற்கு சேவை செய்ய 
தேவையான ஆற்றலும்‌, வீரியம்‌ அவரிடம்‌ இருந்தது. 

* ஆயினும்‌ சபையில்‌ இருந்த வயதில்‌ மூத்த கிறிஸ்தவர்கள்‌ தலைமைத்துவத்திற்கு போதுமான 
அறிவோ, அனுபவமோ இளவயது தீமோத்தேயுவுக்கு இருக்காது என்று கருதி அவருடைய 
தலைமையை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள்‌. 

தீமோத்தேயு உறுதியான விசுவாசமும்‌, நல்மனச்சாட்சியும்‌ உடையவராய்‌ குற்றமற்றவராய்‌ 
காணப்படுவதோடு தேவன்‌ அவருக்கு அளித்திருக்கும்‌ ஆவிக்குரிய வரங்களை உபயோகப்படுத்த 
வேண்டும்‌ என்பது பவுலுக்கு முக்கியமாய்‌ இருந்தது. (1தீமோ 4:12-16) 


Pastor. Gabriel Thomasraj ன 72 க ப்‌ ன்‌ க ACA Church Avadli 


தமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம்‌ 


* தமோத்தேயுக்கு எழுதின 2வதுநிருபம்‌, பவுலின்‌ மரணத்திற்கு முன்பான அவரது 
ஊழியத்தின்‌ இறுதிக்காலம்‌ குறித்த காரியங்களை அறியத்தருகிறது. 

அவர்‌ முதலாவது சிறையில்‌ அடைக்கப்பட்டபோது அவர்‌ “வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே” 
வாழ்ந்தார்‌ (அப்‌ 28:30). ஆனால்‌ தற்போது அதற்கு முற்றிலும்‌ எதிரான குளிரான இருண்ட சிறையில்‌ 
தீமோ 4:3) மற்ற குற்றவாளி களைப்போல சங்கிலிகளால்‌ கட்டப்பட்டு இருந்தார்‌. 

* அவர்‌ எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்‌ என்பதை அறிவது அவர்களது நண்பர்களுக்கு 
கடினகாரியமாயிருந்தது (1:17) 

* ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கையுள்ள நபர்களை குறிப்பிடுகிறார்‌. அதில்‌ சிலர்‌ அவருக்கு எதிராக 
செயல்பட்டவர்கள்‌ - சிலர்‌ உண்மையும்‌ உத்தமமுமாய்‌ அவரோடு பணிசெய்தவர்கள்‌ தீமோ 
4:9-21) 

ஈ பவுல்‌ சிறைச்சாலையில்‌ இருக்கும்போது சிலர்‌ அவரைவிட்டு விலகிப்போனார்கள்‌. வேறுசிலர்‌ அவர்‌ 
கொடூத்த பணியினை நிறைவேற்றச்‌ சென்றார்கள்‌ (1:15,4:9-12) 

௩ பவுல்‌ தனது பணிகள்‌ நிறைவுபெற்றது என்றும்‌, அவரது வாழ்வின்‌ இறுதிக்கட்டம்‌ நெருங்கிவிட்டது 
என்றும்‌ அறிந்தவராய்‌ (4:6-8) தனது இறுதிச்‌ செய்தியை தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார்‌. 

* இந்த நேரத்திலும்‌ பவுல்‌ தீமோத்தேயுவின்‌ உண்மையையும்‌, அர்ப்பணிப்பையும்‌ நினைவுகூர்ந்து 
எழுதியது மனதை தொடூவதாய்‌ உள்ளது (1:3-5) 


Pastor. Gabriel 7002௭௮] ன 72 க ப்‌ ன்‌ க ACA Church Avadli 


தமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம்‌ 


* பவுல்‌ தீமோத்தேயு உறுதியாயிருக்கவும்‌, தனது மரணதண்டனை நிறைவேற்றப்பட முன்‌ தன்னை 
வந்து சந்திக்குமாறும்‌ கேட்டுக்கொள்கிறார்‌. 

* பவுல்‌ தனது முடிவுகாலம்‌ வரையில்‌ படித்துக்கொண்டிருக்கவும்‌, எழுதிக்கொண்டிரு க்கவும்வேண்டி 
தமோத்தேயுவிடம்‌ தனது தோற்சுருள்களையும்‌, புத்தகங்களையும்‌ எடுத்துக்கொண்டு வரும்படி 
கேட்கிறார்‌. 

* பவுல்‌ தான்‌ தீமோத்தேயுக்கு கற்றுக்கொடுத்தவைகளிலும்‌, இளம்‌ ஊழியக்காரனுக்கு பவுலினால்‌ 
மாத்திரமல்ல அவரது தாயாராலும்‌, பாட்டியினாலும்‌ அளிக்கப்பட்ட மாயமற்ற விசுவாசத்திலும்‌ 
உறுதியாய்‌ தொடர வேண்டுதிறார்‌ (1:5-6,3:14-15) 

* முதிர்‌ வயது அப்போஸ்தலனாக பவுல்‌ அளித்த ஊக்குவிப்பு, பவுல்‌ நான்கு ஆண்டுகளுக்கு 
முன்பதாக தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபத்தில்‌ முக்கியமாக பயன்படுத்திய வார்த்தையில்‌ 
விளங்குதிறது. 


* அந்த முந்திய நிருபத்தில்‌ பவுல்‌ “நல்ல போராட்டம்‌ பண்ணு” என்று அறிவுறுத்தினார்‌ (1தீமோ 
1:18,6:12) 


* ஆனால்‌ இந்த இறுதி நிருபத்திலோ அதே சொற்தொடரை தமக்குப்‌ பயன்படுத்தி நல்ல 
போராட்டத்தைப்‌ போராடினேன்‌, ஓட்டத்தை முடித்தேன்‌, விசுவாசத்தைக்‌ காத்துக்கொண்டேன்‌”” என்று 
எழுதினார்‌ (2தீமோ 4:7) 


Pastor. Gabriel Thomasraj | a | ப TNS - ட | ACA Greve 


தமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம்‌ 


பவுல்‌ தீமோத்தேயுக்கு எழுதின 2வதுநிருபம்‌, ஒரு இளம்‌ ஊழியக்காரனுக்குக்கான சில கட்டளைகளை கொண்டிருக்கிறது. 
1. சுவிஷேசத்தை காத்துக்கொள்‌ அதற்காக போராடு 

பவுல்‌ பிரசங்கியாக, அப்போஸ்தலனாக, சுவிஷேச ஆசிரியனாக நியமிக்கப்பட்டவர்‌, அதை காத்து (1:12-13) 
மற்றவர்களிடத்தில்‌ ஒப்புவிக்கவேண்டிய (2:2) பொறுப்பு தீமோத்தேயுக்கு உள்ளது. 

தமோத்தேயுக்கு முன்பாக உள்ளபாதை பாடுகளின்‌ பாதை (1:8,2:3) ஆனால்‌ தீமோத்தேயு உறுதியுடன்‌ தைரியமாக நல்ல 
போராட்டத்தைபோராட பவுல்‌ அவரை உற்சாகப்படுத்துகிறார்‌ (1:7,2:1) 


2. நீதியை தொடரு 

தமோத்தேயுவின்‌ வேலையை குலைத்து ஜனங்களை அவபத்திக்குள்ளாக்குகிற பலர்‌ அங்கு இருக்கிறார்கள்‌. 
தீமோத்தேயுவும்‌ மற்ற விசுவாசிகளும்‌ வேதவசனத்தை சரியாக கையாண்டு, வீண்பேச்சுக்களுக்கு விலகியிருந்து, 
பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி, நீதியையும்‌ விசுவாசத்தையும்‌ அன்பையும்‌ சமாதானத்தையும்‌ அடையும்படி 
நாடவேண்டும்‌. 


3. சத்திய வசனத்தை உண்மையாக போதிப்பதை தொடரு 
விசுவாசதுரோகம்‌ எதிர்காலத்தில்‌ நேரிடவிருப்பதால்‌ தீமோத்தேயு வேதவசனங்களை நினைத்துக்கொள்ள வேண்டும்‌. 


4. சத்திய வசனத்தை பிரசங்கி 


வசனத்தை பிரசங்கி என்பதே பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு கொடுத்த இறுதிக்கட்டளை. தீமோத்தேயு சபைக்கு சத்தியத்தை 
பிரசங்கிப்பது மாத்திரமல்ல தொலைந்து போனவர்களுக்கும்‌ வசனத்தை கொண்டுபோக வேண்டும்‌. 


Pastor. Gabriel Thomasra[ I | ப்‌ | ACA Church Avadli 


தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம்‌ 


வாழ்த்துக்கள்‌ 1:1-2 * கள்ளப்போதனைகள்‌ குறித்த அறிவுரைகள்‌ அதி 4 
* கள்ளப்போதகர்கள்‌ குறித்த எச்சரிக்கை 1:3-11 .. கள்ளப்போதனைகளின்‌ விளக்கம்‌ (4:1-5) 
துர்‌உபதேசத்தின்‌ தன்மை 1:3-7 - கையாளவேண்டிய வழிமுறைகள்‌ குறித்த 
... நியாயப்பிரமாணத்தின்‌ நோக்கம்‌ 1:8-11 விளக்கம்‌ (4:6-16) 
தேவன்‌ பவுலுக்கு அளித்த கிருபை 1:12-17 * சபையில்‌ உள்ள வித்தியாசமான பிரிவுகள்‌ குறித்த 
தீமோத்தேயுவுக்கு பவுல்‌ அறிவுரை வழங்கியதன்‌ அறிவுரைகள்‌ (5:1-6:2) 
நோக்கம்‌ 1:18-20 .. முதியோரும்‌, இளையோரும்‌ (5:1-2) 
உசபை நிர்வாகம்‌ குறித்த அறிவுரைகள்‌ அதி 2-3 விதவைகள்‌ (5:3-16) 
பொதுவான வழிபாடு அதி 2 மூப்பர்கள்‌ (5:17-25) 
பொதுவான வழிபாட்டில்‌ ஜெபம்‌ (2:1-8) அடிமைகள்‌ (6:1-2) 
பொதுவான வழிபாட்டில்‌ பெண்கள்‌ (2:9-15) * பலவேறு விடயங்கள்‌ (6:3-19) 
சபை பணியாளர்களுக்கான தகுதிகள்‌ (3:1-13) கள்ள போதகர்கள்‌ (6:3-5) 
கண்காணிகள்‌ (3:1-7)  பணஆசை (6:6-10) 
மூப்பர்கள்‌ (3:8-13) ... தீமோத்தேயுவுக்கான கட்டளை (6:11-16) 
அறிவுரை வழங்கியதன்‌ நோக்கம்‌ (3:14-16)  ஜசுவரியமுள்ளவர்கள்‌ (6:17-19) 


| * இறுதி விண்ணப்பமும்‌ ஆசீர்வாதமும்‌ (6:20-21) 
Pastor. Gabriel Thomasraj 0000 SE ENE SS TSS ACA Church அவ்‌ 


தமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம்‌ 


* அறிமுகம்‌ (1:1-4) 

* தீமோத்தேயு குறித்த பவுலின்‌ கரிசனை (1:5-14) 

* பவுலின்‌ சூழ்நிலை (1:15-18) 

* தீமோத்தேயுக்கு விஷேச அறிவுரை (அதி 2) 
பாடுகள்‌ சகிக்க அழைப்பு (2:1-13) 
புத்தியில்லாத சர்ச்சைகளை குறித்த எச்சரிக்கை (2:14- 26) 

* உகடைசிக்காலம்‌ குறித்த எச்சரிக்கை (அதி 3) 
கொடுமையான காலங்கள்‌ (3:19) 
எதிர்த்து நிற்பதற்கான வழிமுறைகள்‌ (3:10-17) 

* பவுலின்‌ பிரியாவிடைக்‌ குறிப்புகள்‌ (4:1-8) 
வார்த்தையை பிரசங்கிக்க கட்டளை (4:1-5) 
பவுலின்‌ வெற்றியுள்ள முடிவு (4:68) 

* இறுதி விண்ணப்பமும்‌ ஆசீர்வாதமும்‌ (4:9-22) 


Pastor. Gabriel Thomasraj aes i A த்த கம்‌ ESA] 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கீத்துவுக்கு 
எழுதின நிருபம்‌ 
இளம்‌ ஊழியனுக்கு... 


தத்துவுக்கு எழுதின நிருபத்தின பின்னணி 


* தீத்து, பவுலின்‌ “விசுவாசத்தின்படி உத்தம குமாரன்‌”: 1:4 

௩ தீத்துவின்‌ பெயர்‌ அப்போஸ்தல நடபடிகளில்‌ இடம்பெறவில்லை. ஆனாலும்‌ பவுலின்‌ 
நிருபங்களிலிருந்து அவரைக்‌ குறித்து அறிந்துகொள்ள முடிகிறது. 

* அவர்‌ பிறப்பால்‌ புறஜாதியான(கலா 2:3), விருத்தசேதனம்‌ குறித்த சர்ச்சை எழுந்த நேரத்தில்‌ 
பவுலோடு எருசலேமுக்கு பயணம்‌ செய்தவர்‌ (அப்‌ 15:1-2, கலா 2:1-5) 

௩ பவுலின்‌ மூன்றாவது மிஷனரிப்பபணத்தின்போது பவுலின்‌ முதலாவது கொரிந்திய நிருபம்‌ என்ன 
தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அறிய பவுலின்‌ தூதனாக கொரிந்து பட்டணத்திற்கு 
சென்றவர்‌. 

௩ தீத்து, துரோவாவிற்கு எதிர்பார்த்தபடி வந்துசேராதால்‌ பவுல்‌ கவலையோடு மக்கேதோனியாவிற்கு 
கிளம்பிச்‌ சென்றார்‌ (2கொரி 2:12-13) 

௩ இறுதியாக அங்கே பவுலும்‌, தீத்துவும்‌ சந்தித்துக்கொண்டார்கள்‌. தீத்து நல்ல முறையில்‌ 
கொரிந்துவில்‌ வரவேற்கப்பட்டதை பவுல்‌ அறிந்து மகிழ்வுற்றார்‌ (2கொரி 7:5-7,13-15) 

௩ பின்பு பவுல்‌ தீத்துவையும்‌ வேறிருவரையும்‌ திரும்பவும்‌ கொரிந்துவிற்கு தமது இரண்டாவது 
நிருபத்தை கொடுத்தனுப்பி, அதில்‌ எருசலேமில்‌ உள்ள பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும்‌ 
பணத்தை சேர்த்துமுடிக்க கேட்டுக்கொண்டார்‌ (2கொரி 8:16-9:5) 


Pastor. Gabriel Thomasra] = ப த ACA Church Avadli 


தத்துவுக்கு எழுதின நிருபத்தின பின்னணி 


* தீத்துக்கான நிருபம்‌ எழுதப்பட்டபோது அவர்‌ பவுலினால்‌ கிரேத்தா தீவில்‌ 
“குறைவாயிருக்கிறவைகளை ஓழுங்குபடூத்தும்படிக்குமபட்டணங்கள் தோறும்‌ மூப்பரை 
ஏற்படுத்தும்படிக்கும்‌” விடப்பட்டிருந்தார்‌ (1:5) 

* பவுலின்‌ இறுதி நாட்களில்‌ தீத்து தல்மாத்தியா (தற்போதைய யூகோசிலாவியா) நாடடிற்கு 
சென்றிருந்ததுதான்‌ தீத்துவைக்‌ குறித்து நாம்‌ இறுதியாக வாசிப்பது. 

அதிகாரங்கள்‌ 3 
* வசனங்கள்‌ 46 


Pastor. Gabriel Thomasral | | ACA Church Avadll 


தத்துவுக்கு எழுதின நிருபம்‌ 


* தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபத்தை போலவே இந்த நிருபமும்‌ ஒரு இளம்‌ 
பிரசங்கியாருக்கு கடினமான பணிகளை செய்ய கட்டளையிட்டு எழுதப்பட்டது. 

* கிரேத்தா தீவில்‌ இருந்த சபைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு முதிர்ச்சி தேவையாயிருந்தது. இந்த நிருபம்‌ 
அதை செய்வதற்கு தீத்துவுக்கு உதவும்‌ ஆலோசனைகளை கொண்டிருந்தது. 

* இது கடினமான பணியாக இருந்ததற்கு காரணம்‌ கிரேத்தாதீவாரின்‌ இதிகாச காவியங்களில்‌ அவாக்ளை 
குறித்து “ஓயாப்பொய்யர்‌, துஷ்டமிருகங்கள்‌, பெருவயிற்றுச்‌ சோம்பேறிகள்‌” என்று எழுதப்பட்டிருக்கிறது. 
பவுல்‌ இதை வழிமொழிந்து “இந்தச்‌ சாட்சி உண்மையாயிருக்கிறது”” என்று எழுதுகிறார்‌ (1:12-13) 

* ஆகவே பவுல்‌ தீத்துவை உற்சாகப்படுத்தும்படி எழுதினபோது: 

- தகுதிவாய்ந்த மூப்பர்கள்‌ பட்டணங்கள்தோறும்‌ நியமிக்கப்படும்படி பார்த்துக்கொள்ளவும்‌ 1:5-9 
- ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளைப்‌ பேசவும்‌ 2:1 

- சபையார்‌ நற்கிரியைகளைச்செய்யப்‌ பக்திவைராக்கியமுள்ளவர்களாக இருக்க அவர்களுக்குப்‌ 
போதிக்கவும்‌ 2:14, 3:1,8,14 கட்டளையிட்டார்‌. 

* நிருபத்தின்‌ கருத்துரு: இந்த நிருபத்தின்‌ முக்கிய சொற்தொடர்‌ “நற்கிரியைகள்‌” (1:16,2:7,2:14,3:1,3:8,3:14) 

* திறவுகோல்‌ வசனம்‌: 3:8 

இந்த வார்த்தை உணமையள்ளது; தேவனிடத்தில்‌ விசுவாசமானவர்கள்‌ நற்கிரியைகளைச்‌ 

செய்யஜாக்கிரதையாயிருக்கும்படி ந இவைகளைக்குறித்துத்‌ திட்டமாய்ப்‌ போதிக்கவேண்டு மென்று 

ம்‌ ப்‌, த மனுஷ்ருக்குப்‌ கம்‌ அவைப்‌ 


நி EI Thomasraj ட்ட | ACA Church லனா 


தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 
அறிமுகம்‌ (1:1-4) 


சபையின்‌ அமைப்பை குறித்த அறிவுரைகள்‌ (1:5-16) 
உ மூப்பர்களுக்கான தகுதிகள்‌ (1:5-9) 


உகள்ளப்‌ போதகர்களின்‌ சுபாவங்கள்‌ (1:10-16) 


கிறிஸ்தவ நடக்கை குறித்த அறிவுரைகள்‌ (2:1-3:11) 
உ முதிர்வயது ஆண்களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ (2:1-3) 
உ இளவயது ஆணகளுக்கும்‌, பெண்களுக்கும்‌ (2:4-8) 
உ வேலைக்காரர்களுக்கு (2:9-14) 
உபொதுவாக சகோதர சகோதரிகளுக்கு (3:1-11) 


முடிவுரை (3:12-15) 


Pastor. Gabriel Thomasraj 


ACA Church Avadli 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ பிலேமோனுக்கு 
எழுதின நிருபம்‌ 
இளம்‌ ஊழியனுக்கு... 


பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தின பின்னணி 


* பிலேமோன்‌ கொலோசே சபையை சார்ந்தவர்‌ (1,2 ஒப்பிடுக கொலோ 4:17). இவர்‌ மற்றவர்களை 
வரவேற்று விருத்தோம்பல்‌ செய்வதிலும்‌ சிறந்தவர்‌ (1,2,5,7) 

* அப்பியாள்‌ அவருடைய மனைவியாகவும்‌ அர்க்கிப்பு அவருடைய மகனாகவும்‌ இருக்கலாம்‌ என்று 
கருதப்படுகிறது (2) 

௩ ஒநேசிமு, பிலேமோனின்‌ அடிமைகளில்‌ ஒருவனாயிருந்து அவரைவிட்டு ஓடிப்போனவன்‌ (15,16) 

௩ ஓநேசிமு ஒருவாறாக ரோமாபுரியை அடைந்து அங்கே பவுலை சந்தித்து கிறிஸ்தவராக மாறினார்‌ (10) 

௩ பவுலுக்கு மிகவும்‌ பிரியமானவராகவும்‌, மிகலும்‌ பிரயோஜனமுள்ளவராகவும்‌ மாறியிருந்தார்‌ (11-13) 

* ஓநேசிமுவை ரோமாபுரியில்‌ வைத்திருப்பது சரியல்ல என்பதையுணர்ந்த பவுல்‌ அவரை மீண்டும்‌ 
பிலேமோனிடம்‌ அனுப்ப நினைத்தார்‌ (12-14) 

௩ பிலேமோன்‌ ஒநேசிமுவை கிறிஸ்துவுக்குள்‌ சகோதரனாக எற்றுக்கொள்ளவும்‌, ஒநேசிமு தவறுகள்‌ ஏதும்‌ 
செய்திருந்தால்‌ அதை மன்னிக்கும்படி கோரிக்கை விடூத்தும்‌ இந்த நிருபம்‌ எழுதப்பட்டது (15-21) 

இந்த நிருபத்தை பவுல்‌ எழுதியதற்கு முதன்மைக்‌ காரணமும்‌, இரண்டாம்நிலைக்‌ காரணமும்‌ இருந்தது. 
1) முதன்மை காரணம்‌: ஒநேசிமுவுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொடுக்க 
2) இரண்டாம்நிலைக்‌ காரணம்‌: ஒநெசிமு சிறையிலிருந்து விடூதலைபெற்றபின்‌ அவன்‌ 
தங்குவதற்கான இடத்தை ஆயத்தப்படூத்த 

அதிகாரம்‌ 1 

* வசனங்கள்‌ 25 


Pastor. Gabriel Thomasral | a | 1 RTI I க ACA Gre Avadh 


பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


௩ இந்த நிருபத்தின்‌ மதிப்பு: இது சுருக்கமான நிருபமாயிருந்தாலும்‌ இதன்‌ மதிப்பு பின்வருமாறு 
கூறப்படுகிறது. 
இது கிறிஸ்தவ உபசரிப்புக்கான மாதிரி 
இது கிறிஸ்தவ அன்பிற்கான வெளிப்பாடு 
இது கிறிஸ்தவ மாற்றத்திற்கான நினைவுச்சின்னம்‌ 


திறவுகோல்‌ பகுதி: 10-11 

என்னவென்றால்‌, கட்டப்பட்டிருக்கையில்‌ நான்‌ பெற்ற என்‌ மகனாகிய ஒநேசிமுக்காக உம்மை 
மன்றாடுகிறேன்‌. முன்னே அவன்‌ உமக்குப்‌ பிரயோஜனமில்லாதவன்‌, இப்பொழுதோ உமக்கும்‌ எனக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளவன்‌. 


நிருபத்தின்‌ சுருக்கம்‌ 
பவுலின்‌ உபசரிப்பு (1-3) 
ஈ பவுலின்‌ வாழ்த்து (4-7) 
ஈ பவுலின்‌ ஆலோசனை (8-21) 
* பவுலின்‌ முடிவுரை (22-25) 
Pastor. Gabriel [0௨257௮/ 5 ந அபபக்கல்‌ த (1221 


எபிரெயருக்கு எழுதின நிருபம்‌ 


கிறிஸ்துவின்‌ மேன்மை 


ஆக்கியோன்‌ 


௩ எபிரேய நிருபத்தை ஆக்கியோன்‌ யாரென்பது அறியப்படவில்லை. 

* ஆக்கியோன்‌ தீமோத்தேயுவை அறிந்திருந்தார்‌ (13:23) 

ஆக்கியோன்‌ இயேசுவை கண்களால்‌ கண்டவரல்ல (பார்க்க 2:1,3) 

* ஆக்கியோன்‌ தன்‌ வாசகர்களை அறிந்திருந்தார்‌. அவர்களை மீண்டும்‌ சந்திக்க விருப்பம்‌ கொண்டிருந்தார்‌ (13:19) 

* ரோம பேரரசின்‌ கிழக்கு பகுதிகளில்‌ இருந்த சபைகள்‌ இந்த நிருபத்தை பவுலே எழுதினதாக நம்பினார்கள்‌. 

பர்னபா இதை எழுதியதாக கருதுகிறவர்களும்‌ உண்டு. 

பர்னபா ஆசாரிய கோத்திரமான லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதர்‌ (அப்‌ 4:36). பவுல்‌ கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்‌ 
வந்தபின்பு அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர்‌. 

* பரிசுத்த ஆவியானவரின்‌ ஏவுதலின்படி அந்தியோகியாவிலுள்ள சபையார்‌ பர்னபாவையும்‌, பவுலையும்‌ சுவிஷேசத்தை 
அறிவிப்பதற்காக முதலாவது மிஷனரிப்பயணத்திற்கு அனுப்பினார்கள்‌ (அப்‌ 13:1-4) 

* இதை எழுதியது அப்பொல்லோ என்ற கருத்தும்‌ உண்டு. இந்த கருத்தை முன்வைத்தவர்‌ மார்ட்டின்‌ லூத்தர்‌. 

அப்பொல்லோ, அலெக்ஸ்ண்டிராவில்‌ பிறந்தவர்‌. யூத கிறிஸ்தவரான இவர்‌ அறிவுக்கும்‌, வாதத்திறமைக்கும்‌ பெயர்பெற்றவர்‌. 

* லூக்கா இவரைக்‌ குறித்து “சாதுரியவானும்‌ வேதாகமங்களில்‌ வல்லவனுமான அப்பொல்லோ?” என்று குறிப்பிடுகிறார்‌ (அப்‌ 18:24) 

ஈ பவுல்‌ ஆரம்ப நாட்களில்‌ கொரிந்து சபையில்‌ ஊழியம்‌ செய்யும்போது அப்பொல்லோவும்‌ அவருடன்‌ ஊழியஞ்செய்திருக்கிறார்‌ 
(1கொரி 1:12,3:4,6,22) 

கிபி 70 முன்பாக இது எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌ என்பதற்கான சான்றுகள்‌ இருக்கின்றன. 

எருசலேம்‌ ஆலயத்தின்‌ அழிவு குறிப்பிடப்படவில்லை. 

ஆசாரியர்கள்‌ இன்னும்‌ பலிசெலுத்திக்கொண்டிருப்பதைபோல எழுதப்பட்டிருக்கிறது 8:4,10:11 

* அதிகாரங்கள்‌ 13 வசனங்கள்‌ 303 


Pastor. Gabriel Thomasral | a | 1 RTI I க ACA Gre Avadh 


ஒரு விஷேசமான புத்தகம்‌ 


எபிரேயர்‌ 13:22 

சகோதரரே, நான்‌ சுருக்கமாய்‌ உங்களுக்கு எழுதின இந்தப்‌ புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள்‌ பொறுமையாய்‌ 

ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ 

* இது சுருக்கமாய்‌ எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டாலும்‌, பல கிறிஸ்தவர்களால்‌ வாசிக்கப்படாமல்‌ தவிர்க்கப்படுவது இந்தப்‌ புத்தகம்‌. 

பழைய ஏற்பாட்டில்‌ - லேவியராகமம்‌, புதிய ஏற்பாட்டில்‌ - எபிரேயர்‌ 

இது குழந்தைகளுக்கும்‌, வசனத்தில்‌ முதிர்ச்சியற்றவர்களுமான புத்தகம்‌ அலல 5:11-14 

* இந்த மெல்கிசேதேக்கைப்பற்றி நாம்‌ விஸ்தாரமாய்ப்‌ பேசலாம்‌; நங்கள்‌ கேள்வியில்‌ மந்தமுள்ளவர்களானபடியால்‌, அதை 
விளங்கப்பண்ணுகிறது அரிதாயிருக்கும்‌. காலத்தைப்‌ பார்த்தால்‌, போதகராயிருக்கவேண்டிய உங்களுக்குத்‌ தேவனுடைய 
வாக்கியங்களின்‌ மூல உபதேசங்களை மறுபடியும்‌ உபதேசிக்கவேண்டியதாயிருக்கிறது; 

நீங்கள்‌ பலமான ஆகாரத்தையல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள்‌. பாலுண்கிறவன்‌ குழந்தையா யிருக்கிறபடியினாலே 
நதியின்‌ வசனத்தில்‌ பழக்கமில்லாதவனாயிருக்கிறான்‌. 

* பலமான ஆகாரமானது நன்மை தீமையின்னதென்று பயிற்சியினால்‌ பகுத்தறியத்தக்கதாக முயற்சிசெய்யும்‌ 
ஞானோந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்‌. 

தவறாக வழிநடத்தப்பட்ட இறையியலாளர்கள்‌ எபிரேயர்‌ (ரோமருக்கு எழுதின்‌ நிருபம்‌ சேர்ந்து) பழைய எற்பாட்டை 
புறக்கணிப்பதாக சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அது தவறு. 

இவை இரண்டிலும்தான்‌ பழைய ஏற்பாட்டிலிருந்து அதிக மேற்கோள்கள்‌ காட்டப்பட்டூுள்ளன. 

ரோம நிருபத்தில்‌ (84 பழைய ஏற்பாட்டுப்‌ பகுதிகள்‌) 

ஈ எபிரேயரில்‌ (83 பழைய ஏற்பாட்டூப்‌ பகுதிகள்‌) 

கிருபையின்‌ சுவிஷேசத்தை அறிவதற்கு பழைய ஏற்பாட்டிற்கும்‌, புதிய ஏற்பாட்டிற்கு மிடையேயுள்ள தொடர்பை அறிந்திருப்பது 
அவசியம்‌. 

* அப்பொழுதுதான்‌ தவறான உபதேசங்களுக்குள்‌ புறஜாதியாரை நடத்தும்‌ யூதர்களின்‌ கள்ள உபதேசங்களை தவிர்க்க முடியும்‌. 


Pastor. Gabriel Thomasra] I | - ACA Church Avadli 


கிறிஸதுவே உயர்ந்தவர்‌ 


1. கிறிஸ்துவின்‌ மேன்மை - 1:1-8:6 
௩ தீர்க்கதரிசிகளிலும்‌ மேலானவர்‌: மிகச்‌ சிறந்த செய்தித்தொடர்பாளர்‌ 1:1-3 
தூதர்களிலும்‌ மேலானவர்‌: தெய்வீகம்‌ மற்றும்‌ மனிதப்‌ பண்பு 1:4-2:18 


38 


மோசேயிலும்‌ மேலானவர்‌: இவரோ பரலோக இளைப்பறுதலை தருகிறவர்‌ 3:1-4:13 


38 


* ஆரோனிலும்‌ மேலானவர்‌: இவரது ஆசாரித்துவம்‌ மேலானது 4:16-8:6 


2. புதிய உடன்படிக்கையின்‌ மேன்மை - 8:7-10:18 


இது மேலான வாக்குத்தத்தங்களைக்‌ கொண்டது 8:7-13 


38 


38 


இது மேலான பரிசுத்தஸ்தலத்தை கொண்டது 9:1-28 
* இத மேலான பலியைக்‌ கொண்டது 10:1-18 


Pastor. வாம்‌... தணட அன வடட டப அவடனப்‌ அத்தம்‌ அதக்‌ வவட வளி தட பன்‌ 


எபிரேயரில்‌ காணப்படும்‌ எச்சரிக்கைகள்‌ 


1. புறக்கணித்தலைக்‌ குறித்த எச்சரிக்கை - 2:1-4 
௩ புறக்கணிப்போமானால்‌ இலகுவில்‌ விலகிப்போய்விடுவோம்‌ 
௩ நாம்‌ கேட்டவற்றை ஜாக்கிரதையாக கைக்கொள்வதே இதற்கான தீர்வு 
2. விட்டு விலகுவதைக்‌ குறித்த எச்சரிக்கை - 3:12-15 
* பாவத்தினால்‌ வஞ்சிக்கப்பட்டு இருதயம்‌ கடினமாகி விசுவாசக்‌ குறைவு ஏற்பட்டு ஜீவனுள்ள தேவனை 
விட்டு விலக நேரிடலாம்‌ 
* நாள்தோறும்‌ ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லி உறுதியாய்‌ இருப்பதே இதற்கான தீர்வு 
3. கீழ்ப்படியாமை குறித்த எச்சரிக்கை - 4:11-13 
௩ வனாந்தரத்தில்‌ இஸரவேலரைப்போல நாம்‌ கீழ்ப்படியாமையாலே இளைப்பாறுதலுக்குள்‌ பிரவேசியாமல்‌ 
போய்விடுவோம்‌ 
* கர்த்தருடைய வார்த்தையை ஜாக்கிரதையுடன்‌ கவனித்தலே இதற்கான தீர்வு. 
4. கேள்வியில்‌ மந்தம்‌ குறித்த எச்சரிக்கை - 5:11-6:6 
* கேள்வியில்‌ மந்தமாயிருத்தல்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நமக்கு இருக்கும்‌ ஆசீர்வாதங்களை குறித்து 
மேன்மைபாராட்டுவதை கடினமாக்குவதோடு தேவனுடைய குமாரனை மீண்டும்‌ சிலுவையில்‌ அறையும்‌ 
அளவிற்கு கீழான நிலைக்குச்‌ சென்று விடுவோம்‌. 
௩ தேவனுடைய வசனத்தின்‌ முதலாவது நியமங்களை பற்றிப்பிடித்தவர்களாய்‌ ஆவிக்குரிய முதிர்வையும்‌, 
பரிபூரணத்தையும்‌ நோக்க ee செல்வதே இதற்கான தீர்வு. 
Pastor. Gabriel Thomasraj ன்‌ த - ACA Church Avadi 


எபிரேயரில்‌ காணப்படும்‌ எச்சரிக்கைகள்‌ 


5. இழிவாக கருதுவதைக்‌ குறித்த எச்சரிக்கை - 10:26-39 
* பாவங்களுக்கான பலிசெலுத்துதல்‌ இல்லையென்பதாலும்‌, பயங்கரமான தண்டனை மாத்திரமே 
உண்டென்பதாலும்‌ தேவனுடைய கிருபையை இழிவாய்‌ கருதிவிடக்கூடும்‌. 
* கிறிஸ்துவில்‌ நம்பிக்கையாயிருந்து, நடித்த பொறுமையோடு விசுவாசிப்பதே இதற்கான தீர்வு. 
௦. மீறுதல்‌ குறித்த எச்சரிக்கை - 12:25-29 
* இப்போது பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு செவிகொடுக்க மறுக்கக்கூடும்‌. 
* உத்தமமாய்‌ தேவனுடைய கிருபையை நோக்கிப்‌ பார்த்து, பயத்தோடும்‌ பக்தியோடும்‌ அவருக்கு 
பிரியமாய்‌ ஆராதனை செய்வதே இதற்கான தீர்வு. 


Pastor. Gabriel [0௨257௮/ | I | ACA Church Avadll 


எபிரெய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


தம்‌ தேவனுடைய புதிய கிறிஸ்து மோசேயிலும்‌ மேலானவர்‌ 3:1-4:13 
பளு ர ர. ன ர த ன வ 5. கிறிஸ்துவின்‌ மேன்மையின்‌ வெளிப்பாடு 3:1-6 
* பழைய பாட்டின்‌ முக்கிய நபர்க ம்‌ டம்‌ ன ர 
கிறிஸ்துவின்‌ rte pe ல 6. இரட்சிப்பின்‌ இறப்பாறுதலுக்கள்‌ பிரவேசிக்க 
ட்‌ அறிவுரை  3:7-4:13 
கிறிஸ்து தூதர்களிலும்‌ மேலானவர்‌ 
1:5-2:18 
கிறிஸ்து ஆரோன்வழி ஆசாரியர்களிலும்‌ 
1. அவரது ல்‌ குறித்து வேதவசன மேலானவர்‌ 4:14-7:28 
நிரூபணங்கள்‌ 1:5-14 
இயேசுவே பெரிய பிரதான ஆசாரியர்‌ 4:14-16 
2. தேவன்‌ தமது குமாரன்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுத்தியதை 2. ஆசாரியனின்‌ தகுதிகள்‌ 5:1-10 
அலட்சியப்படுதாமல்‌ இருக்க அறிவுரை 2:1-4 3. முதிர்ச்சியை நோக்கி முன்னேற அறிவுரை 
3. இயேசு தூதர்களிலும்‌ சற்று 2:11-6:12 
சிறியவராக்கப்பட்டார்‌ 2:5-9 4. தேவனுடைய வாக்குத்தத்ததின்‌ நிச்சயம்‌ 
4. இயேசு நம்மைப்போலாக்கப்பட்டதால்‌, நம்மை 6:13-20 
இரட்சிக்க வல்லவரானார்‌ 2:10-18 5. ஆசாரியர்களின்‌ முறைமைகளில்‌ 


கிறிஸ்துவின்‌ மேன்மை அதி? 


Pastor Gabriel Thomasral aE I க ல்‌ ACA Church Avadl 


எபிரெய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 
1. பழையநாட்களில்‌ இருந்ததைபோலவே 
- நமது பிரதான ஆசாரியரின்‌ பலியாகும்‌ எதிர்காலத்திலும்‌ 10:32-39 
பணியின்‌ மேன்மை 8:1-10:18 2. விசுவாசமும்‌ அதன்‌ அருமையான 
புதிய கூடாரமும்‌, புதிய உடன்படிக்கையும்‌ அதி எடுத்துக்காட்டுகளும்‌ அதி 11 


3. இயேசுவே மேலான எடுத்துக்காட்டு 12:1-3 
பழைய கூடாரம்‌ 9:1-10 ௨ உபத்திரவ சூழ்நிலைகளிலும்‌ தொடர்ந்து 
மேன்மையான பலி 9:11-10:18 முன்னேற உற்சாகமூட்டல்‌ 12:4-13 

௦ பரிசுத்த ஜீவியம்‌ குறித்த அறிவுரை 12:14-17 
உணமையோடும்‌, ௦ ஊக்குவிப்பும்‌ எச்சரிப்பும்‌ 12:18-29 
விடாமுயற்சியோடும்‌ இயேசுவை பின்பற்ற 


முடிவுரை அதி 13 
ர்‌ ர ர ண ௦ கிறிஸ்தவ ஜீவியத்திற்கான ஒழங்குகள்‌ 
௦ பரிசுத்தஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ 13.1. 14 
நம்பிக்கை 10:19-25 


௦ பாவத்தில்‌ தொடர்ந்து இருத்தல்‌ குறித்து 


அழைப்பு 10:19-12:29 


௦ ஜெபத்திற்கான விண்ணப்பம்‌ 13:18-19 
ஆசீர்வாதம்‌ 13:20-21 


எச்சரிக்கை 10:26-31 - ல்‌ வன்க 
5... அழுத்தத்தின்‌ மத்தியிலும்‌ விசுவாசத்தில்‌ ர ர ட 
உறுதியாய்‌ இருத்தல்‌ 10:32-12:3 ௦ வாழ்த்துக்களும்‌ இறுதி ஆசீர்வாதமும்‌ 


13:24-25 


Pastor Gabriel Thomasral aE I க ல்‌ ACA Church Avadl 


அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 
எழுதின நிருபம்‌ 


நற்கிரியைகளை செய்யவே இரட்சிக்கப்பட்டீர்கள்‌ 


ஆக்கியோன்‌ 


யாக்கோபு தன்னை “தேவனுக்கும்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ ஊழியக்காரன்‌” என்று 
அறிமுகப்படுத்துகிறார்‌. 

* புதிய ஏற்பாட்டில்‌ யாக்கோபு என்னும்‌ பெயருடையவர்கள்‌ நால்வர்‌ உண்டு. 

1. செபதேயுவின்‌ குமாரனும்‌, யோவானின்‌ சகோதரனுமாகிய யாக்கோபு 

2. இயேசுவால்‌ அழைக்கப்பட்ட மீனவர்‌ (மத்‌ 4:17-22), பின்பு அப்போஸ்தலராக தெரிவு செய்யப்பட்டவர்‌ 

(மத்‌ 10:2). ஏரோதால்‌ கிபி 44ல்‌ கொலைசெய்யப்பட்டார்‌(அப்‌ 12:1-2) 

அல்பேயுவின்‌ குமாரனாகிய யாக்கோபு. 


க 


இவரும்‌ அப்போஸ்தலர்களில்‌ ஒருவர்‌ (மத்‌ 10:3,அப்‌ 1:12) இவரைக்‌ குறித்து வேறு 
தகவல்கள்‌ இல்லை. 

அப்போஸ்தலனான யூதாவின்‌ தகப்பன்‌ அப்‌ 1:13 

இவரைக்குறித்தும்‌ அதிக தகவல்‌ இல்லை 

இயேசுவின்‌ சகோதரனாகிய யாக்கோபு 


லு பம்‌ ல்‌ 


பட்டியலில்‌ இவர்‌ பெயர்‌ முதலில்‌ இடம்பெறுவதால்‌ மூத்தவராக இருந்திருக்கலாம்‌ மத்‌ 13:55 
ஆரம்பத்தில்‌ இயேசுவை அவர்‌ நம்பவில்லை, இயேசுவையும்‌ அவரது ஊழியத்தையும்‌ 
கேள்விக்குள்ளாக்கினார்‌ யோவா 7:2-5 


Pastor. Gabriel Thomasral | a | 1 RTI I க ACA Gre Avadh 


ஆக்கியோன்‌ 


1. இயேசு உயிர்த்தெழுந்தபின்‌ தரிசனமான தெரிந்தெடூக்கப்பட்ட தனிநபர்களில்‌ இவரும்‌ ஒருவர்‌ 
(பார்க்க 1 கொலோ 15:7) 

2. பவுல்‌ இவரை சபையின்‌ தூண்‌ என்று அழைத்தார்‌ (கலா 2:9) 

3. பவுல்‌ புதிய விசுவாசத்திற்குள்‌ வந்த பின்னர்‌ முதல்முறை எருசலேமுக்குச்‌ சென்றபோது யாக்கோபை 
சந்தித்தார்‌ (கலா 1:19) 

4. பவுல்‌ தனது இறுதி எருசலேம்‌ வருகையிலும்‌ அவரை சந்தித்தார்‌ (அப்‌ 21:18) 

5. பேதுரு சிறையில்‌ இருந்து விடூவிக்கப்பட்டதும்‌ அவர்‌ அதை யாக்கோபுக்கு அறியத்தரும்படி தமது 
நணபர்களை கேட்டுக்கொண்டார்‌ (அப்‌ 12:17) 

6. யாக்கோபு எருசலேமின்‌ சபைக்குழுவின்‌ முக்கிய தலைவராக இருந்தார்‌ (அப்‌ 15:13) 

7. யாக்கோபு நன்கு அறியப்பட்டவராக இருந்ததால்‌ யூதா தன்னை அறிமுகப்‌ படூத்தும்போது 
“யாக்கோபின்‌ சகோதரன்‌” என்று அறிமுகப்படூத்துகிறார்‌ (யூதா 1:1). 

8. இவர்‌ கிபி 62ல்‌ இரத்தசாட்சியாக மரித்தார்‌. 


அதிகாரங்கள்‌ 5 
வசனங்கள்‌ 108 


Pastor. Gabriel Thomasral | a | 1 RTI I க ACA Gre Avadh 


விசுவாசம்‌ (எதிராக ) கிரியை 2:14-26 


* வேத வசனங்கள்‌ மாத்திரமே எழுதப்பட்ட தேவனுடைய வெளிப்பாடுகள்‌ என்று நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. 
விசுவாசத்தினால்‌ மாத்திரமே, கிருபையினால்‌ மாத்திரமே, கிறிஸ்துவினால்‌ மாத்திரமே இரட்சிப்புண்டாகும்‌. 
நாம்‌ தேவனுடைய மகிமைக்காக மாத்திரமே வாழ்கிறோம்‌. 

* இதுதான்‌ உணமையான அறிக்கையானால்‌ “மனுஷன்‌ விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, 
கிரியைகளினாலேயும்‌ நதிமானாக்கப்படுகிறான ” (2:24) என்று யாக்கோபு சொல்லுவதின்‌ அர்த்தம்‌ என்ன? 

இங்கே இரட்சிப்புக்கு வேறுவழிகள்‌ இருப்பதாக யாக்கோபு சொல்லவில்லை,மாறாக “விசுவாசத்தினால்‌ 
மாத்திரமே” என்பது என்னவென்று புரியவைக்கிறார்‌. 

* விசுவாசத்திற்கும்‌, கிரியைக்கும்‌ இடையான முரண்‌ அல்ல இந்த நிருபம்‌. மாறாக மெய்யான 
விசுவாசத்திற்கும்‌ பொய்யான விசுவாசத்திற்கும்‌ இடையே உள்ள முரண்களை சுட்டிக்காட்டுகிறது. 

* தேவனை உண்டென்று யார்வேண்டுமானாலும்‌ சொல்லலாம்‌, பிசாசுகளும்‌ சொல்லலாம்‌ (2:19) 

மெய்யான விசுவாசம்‌ நற்கிரியைகளினாலே உண்மையானதென்று விளங்கும்‌. பொய்யான விசுவாசமோ 
நற்கிரியைகளை காண்பிக்க முடியாததால்‌ செத்தது என்று விளங்கும்‌. 

ஈ பவுல்‌ இரட்சிப்பிற்கு முந்திய கிரியைகள்‌ பற்றிப்‌ அதிகமாக பேசுகிறார்‌. இரட்சிப்பானது 
நற்கிரியைகளினால்‌ உண்டாவதில்லை என்பதை அவர்‌ கூறுகிறார்‌ (எபே 2:8-9) 

* யாக்கோபு இரட்சிப்பிற்கு பிந்திய கிரியைகள்‌ பற்றிப்‌ அதிகமாக பேசுகிறார்‌. இரட்சிப்பானது 
நற்கிரியைகளில்‌ வெளிப்படும்‌ என்பதை கெளிவுபடுத்துகிறார்‌ (2:18) 


Pastor. Gabriel Thomasral | a I RTI I க ACA Gre Avadh 


விசுவாசம்‌ (எதிராக ) கிரியை 2:14-26 


* விசுவாசம்‌ - இரட்சிப்பு-- கிரியைகள்‌ 
விசுவாசம்‌ 4 கிரியைகள்‌ * இரட்சிப்பு 
௩ தமது கிரியைகளினாலே கிறிஸ்து நாம்‌ நமக்காக செய்யமுடியாதை செய்து முடித்தார்‌. 


* நாம்‌ விசுவாசத்தினால்‌ மாத்திரமே இரட்சிக்கப்பட்டோம்‌. ஆனால்‌ நாம்‌ இரட்சிக்கப்பட்ட பின்பு, 
விசுவாசம்‌ தனியே இருப்பதில்லை. 


Pastor. Gabriel Thomasra I | ACA Church Avadll 


யாக்கோபு நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


* வாழ்த்து 1:1 

* உணமையான மார்க்கம்‌ பாடுகளையும்‌, 
சோதனைகளையும்‌ சகிக்கும்‌ 1:12-18 

மகிழ்ச்சியோடும்‌, பொறுமையோடும்‌ (1:2-4) 

தேவன்‌ அருளும்‌ ஞானத்தோடும்‌ (1:5-8) 

சரியான கண்ணோட்டத்தோடும்‌ (1:9-11) 

சோதனையை குறித்த புரிதலோடும்‌ (1:12-15) 

தகப்பனுடைய நன்மை குறித்த அறிவோடும்‌ 

(1:16-18) 

உணமையான மார்க்கம்‌ கேள்வியில்‌ மாத்திரமல்ல 

செயலிலும்‌ இருக்கும்‌ (1:19-2:26) 

கேட்கிறதற்கு தீவிரமாய்‌ இருக்க வேண்டும்‌ (1:19-20) 

கேட்கிறவர்களாய்‌ மாத்திரமல்ல 

செய்கிறவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌ (1:21-27) 

தனிப்பட்ட விருப்பத்தை காண்பிக்கக்கூடாது (2:1-13) 

விசுவாசத்தை கிரியையினால்‌ காண்பிக்க வேண்டும்‌ 

(2:14-26) 


Pastor. Gabriel Thomasra] 


* உண்மையான மார்க்கம்‌ வெறும்‌ பேச்சிலிருக்காது 


ஞானத்திலிருக்கும்‌ (3:1-18) 
உ நாவின்‌ ஆபத்து (3:1-12) 


உ பரலோக ஞானத்திற்கும்‌, பூமிக்குரிய ஞானத்திற்கும்‌ 
உள்ள வித்தியாசம்‌ (3:13-18) 


உ உணமையான மார்க்கம்‌ தாழ்மையை 
வெளிப்படுத்தி தேவனோடிருக்கும்‌ (4:1-17) 


உ தேவனுக்கு விரேதியாய்‌ இருப்பது எப்படி (4:1-7) 
உ தேவனிடத்தில்‌ கிட்டிச்சேர்வது எப்படி (4:7-17) 


உ உண்மையான மார்க்கம்‌ பொறுமையினாலும்‌, 
ஜெபத்தினாலும்‌, அன்பினாலும்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌. 
(5:1-20) 


உ ஓடுக்குகிற ஐசுவரியவான்களுக்கு ஜயோ (5:1-6) 
உ பொறுமையின்‌ ஆசீர்வாதம்‌ (5:7-12) 
உ ஜெபத்தின்‌ ஆசீர்வாதம்‌ (5:13-18) 


உ தவறுகிறவன்‌ மேல்‌ அன்பு செய்வதால்‌ உண்டாகும்‌ 


ஆசீர்வாதம்‌ (5:19-20) 


ACA Church ததக 


அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 
பொதுவான 1,2 நிருபங்கள்‌ 


* உபத்திரவங்களை சகியுங்கள்‌, 
* கள்ளபோதகர்களுக்கு எதிர்தது நில்லுங்கள்‌ 


ஆக்கியோன்‌ 


% 


% 


% 


அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபங்களை எழுதியிருக்கிறார்‌ (1:1). முன்பு மீனவராக இருந்தவர்‌ இப்போது சீஷராக 
இருக்கிறார்‌ “கிறிஸ்துவின்‌ பாடூகளுக்குச்‌ சாட்சி” (5:1) 

சுவிஷேசங்களில்‌ இயேசுவின்‌ பெயருக்கு அடுத்தபடியாக அதிகமாய்‌ குறிப்பிடப்‌ படுவது பேதுருவின்‌ பெயரே. பேதுரு 
அடிக்கடி பேசியதைப்போல யாரும்‌ பேசியிருக்வில்லை. இயேசுவும்‌ மற்றவர்களை காட்டிலும்‌ அதிகமாக பேதுருவிடமே 
பேசியிருக்கிறார்‌. 

இயேசு மற்ற சீஷர்களை காட்டிலும்‌ பேதுருவையே அதிகமாக கடிந்து கொண்டிருக்கிறார்‌. 

இயேசுவையே கடிந்துகொள்ள துணிந்த ஒரே சீஷன்‌ பேதுரு. 

மற்ற சீஷர்களைக்காட்டிலும்‌ இயேசுவை தைரியமாகவும்‌, சரியாகவும்‌ அறிக்கையிட்டவர்‌ பேதுரு. 

மற்ற சீஷர்களை காட்டிலும்‌ இயேசுவால்‌ அதிகம்‌ பாராட்டப்பட்டவர்‌ பேதுரு. 

மற்ற சீஷர்கள்‌ மத்தியில்‌ இயேசுவால்‌ சாத்தனே என்று சொலலப்பட்டவர்‌ பேதுரு. 

இந்த நிருபங்களை கிபி 62-63 காலப்பகுதியில்‌ நீரோவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ ரோமாபுரியிலிருந்து எழுதியிருக்கலாம்‌. 
(5:13ல்‌ பாபிலோன்‌ என்று குறிப்பிடப்படுவது ரோமாபுரி) 

இந்த இரண்டு நிருபங்களும்‌ பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா பகுதிகளில்‌ சிதறியிருக்கிற 
பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது (1பேது 1:1, 2பேது 3:1) 

இந்த பகுதிகள்‌ சின்ன ஆசியாவின்‌ தாரஸ்‌ மலைப்பகுதிக்கு வடக்கே இருந்தன (தற்போதைய துருக்கி) 
கிரேக்க-ரோமானிய காலாச்சாரத்தின்‌ தாக்கம்‌ இந்த பகுதிகளில்‌ இருந்தது. முதலாம்‌ நூற்றாண்டின்‌ மத்தியிலிருந்து 
ரோமஅரசின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ இருந்து வந்தது. 

1 பேதுரு - அதிகாரங்கள்‌ 5 வசனங்களி 105 


2 பேதுரு - அதிகாரங்கள்‌ 3 வசனங்களி 61 


Pastor. Gabriel Thomasral I | 1 RTI I க ACA Gre Avadh 


1 பேதுரு - பரிசுத்தவான்களின்‌ பாடுகள்‌ 

* ஒருவன்‌ கிறிஸ்தவனாயிருப்பதினால்‌ பாடுபட்டால்‌ வெட்கப்படாமலிருந்து, அதினிமித்தம்‌ தேவனை 
மகிமைப்படுத்தக்கடவன்‌. (1பேது 4:16) 

௩ பேதுருவின்‌ முதலாவது நிருபம்‌ பண்டைய உலகின்‌ பலபகுதிகளில்‌ சிதறப்பட்டிருந்த அதிக உபத்திரவத்தை 
அனுபவித்துக்கொண்டிருந்த கிறிஸ்தவர்‌ களுக்கு எழுதப்பட்டது. 

* உபத்திரவம்‌ என்றால்‌ என்னவென்று புரிந்துகொண்ட நபர்‌ இருப்பாரானால்‌ அது பேதுருவேதான்‌. 

* கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததற்காக அடிக்கப்பட்டு, மிரட்டப்பட்டு, தண்டிக்கப்பட்டு, சிறையில்‌ 
அடைக்கப்பட்டவர்‌ பேதுரு. 

* கசப்புணர்வில்லாமல்‌ பாடுகளை சகித்து, நம்பிக்கையை இழக்காமல்‌ பெரிதான விசுவாசத்தோடு, கீழ்படிந்திருந்து 
வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ என்னவெல்லாம்‌ செய்யவேண்டும்‌ என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌. 

இயேசுவில்‌ நம்பிக்கைவைத்து வாழும்‌ சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும்‌ என்பது அவரது செய்கி. 
கிறிஸ்துவின்‌ எடூத்துக்காட்டே பின்பற்றத்தக்க எடுத்துக்காட்டு. 

* பாடுகளின்‌ மத்தியிலும்‌ நாம்‌ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும்‌. 

* பரதேசிகளாயிரந்தாலும்‌, ரோம பேரரசின்‌ குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவராக இருந்தாலும்‌ (1:1,17) 

* பரிசுத்தராய்‌, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய்‌ (1:14) 

* ஆவிக்குரிய மாளிகையாக, தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜாரீகமான ஆசாரியக்கூட்டமாக, பரிசுத்த 
ஜாதியாக, அவருக்குச்‌ சொந்தமான ஜனமாக (2:5,9) 

* வேலைக்காரராக (2:18-25) 

* புருஷன்‌, மனைவியாக (3:1-7) 


Pastor. Gabriel Thomasral 5 | 1 RTI I க ACA Gre Avadh 


2 பேதுரு - கள்ளப்‌ போதகர்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌ 


38 


% 


38 


தனது மரணம்‌ நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த பேதுரு (1:13-14) தனது வாசகர்கள்‌ சத்தியத்தில்‌ 
உறுதியாய்‌ நிற்பதை நிச்சயப்படுத்திக்கொள்ள விரும்புகிறார்‌ (1:12) 

முதலாவது நிருபத்தில்‌ குறிப்பிட்டபடி சபைகள்‌ உபத்திரவத்தினாலும்‌, பாடுகளினாலும்‌ நெருக்கப்பட்டது 
மாத்திரமல்லாது கள்ளப்போதகர்களாலும்‌ கடுமையான தாக்குதலுக்கள்ளாகிக்‌ கொண்டிருந்தது. 
பேதுரு அவர்களது நடக்கை, அழிவு, சுபாவங்கள்‌ குறித்து விபரிக்கிறார்‌ (அதி 2) 

கர்த்தரின்‌ இரண்டாம்‌ வருகையை கேலிசெய்தார்கள்‌ (3:3-7) 


1. கேடுணடாக்கும்‌ வேதபுரட்டுக்கள்‌ 2:1-2 
2. கேடூண்டாக்கும்‌ வழிகள்‌ 2:1,3 
3. கேடூண்டாக்கும்‌ முடிவு 2:1,3 


இந்த நபர்களை எதிர்த்து நிற்க வேதவசனத்தை கற்றுக்கொள்வதும்‌, தேவஞானத்தை பற்றிக்கொள்வதும்‌ 
அவசியம்‌ என்பதை பேதுரு வலியுறுத்துகிறார்‌. 

ஞானம்‌ அல்லது அறிவு என்கிற வார்த்தை 13 தடவைகள்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருக்கிறது 

தேவனையும்‌, இயேசுவையும்‌ அறிகிற அறிவினால்‌ உங்களுக்குக்‌ கிருபையும்‌ சமாதானமும்‌ பெருகக்கடவது (1:2) 
கிருபையிலும்‌, ஞானத்திலும்‌ வளருங்கள்‌ (1:3-21) 

கிஸதுவுவைப்‌ பற்றிய அறிவில்‌ வளருங்கள்‌ (1:5-11) 

விலகிவிழுந்துபோகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து, இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபை யிலும்‌ அவரை அறிகிற 
அறிவிலும்‌ வளருங்கள்‌ (3:17-18) 


Pastor. Gabriel [௨257௮/ | a | 1 RTI I க ACA Gre Avadh 


1 பேதுரு நிருபத்தின்‌ முக்கிய 
அறிமுகம்‌ (1:1-2) 
1. கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலனாகிய பேதுரு 1:1௮ 


2. தேவனால்‌ தெரிந்துகொள்ளபட்ட சிதறப்பட்டிருக்கும்‌ 
பரதேசிகளுக்கு 1:1ஆ-2 


நமது இரட்சிப்பு கிறிஸ்துவில்‌ இருக்கிறது 1:3-12 

- ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக மறுபடியும்‌ பிறந்தோம்‌ 1:3-5 

- பாடுகளின்‌ மத்தியிலும்‌ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம்‌ 
1:6-9 

- அப்போஸ்தலர்களாலும்‌, தீர்க்கதரிசிகளாலும்‌ ஊழியம்‌ 
பெற்றோம்‌ 1:10-12 


கிறிஸ்துவுக்குள்‌ நமது கடமைகள்‌ 1:13-5:11 
நமது சிலாக்கியங்களை முன்னிட்டு 1:13-2:10 
1. பரிசுத்தத்திற்கான அழைப்பு 1:13-21 
2. சகோதர அனபுக்கான அழைப்பு 1:22-25 
3. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான அழைப்பு 2:1-10 


நமது புதிய ஸ்தானத்தை முன்னிட்டு 2:11-4:11 


Pastor. Gabriel Thomasra] 


பகுதிகள்‌ 


வன்‌ த ர அல்ல ராத 


நம்து 
|. 
2 
3. 


பரதேசிகளாக 2:11-12 

குடிமக்களாக 2:13-17 

வேலைக்காராக 2:18-25 

புருஷன்‌, மனைவியாக 3:1-7 

சகோதர, சகோதரிகளாக 3:8-12 

நதியின்‌ நிமித்தம்‌ பாடுபடுகிறவர்களாக 3:13-4:6 

கிறிஸ்துவின்‌ வருகையை எதிர்பார்த்திருக்கிறவர்களாக 4:7-11 


உபத்திரவங்களை முன்னிட்டு 4:12-5:11 

தேவனில்‌ களிகூர்ந்து அவரை மகிமைப்படுத்த 4:12-17 
தேவனுடைய சித்தத்தில்‌ நம்பிக்கையாயிருக்க 4:18-19 
நமது விஷேச பணிகளை நிறைவேற்ற 5:1-5 


- மேய்ப்பனாக பணியாற்றும்‌ மூப்பர்களின்‌ பணி 


- மந்தையாக இளையோரின்‌ பணி 
தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துதல்‌ 5:6-7 
பிசாசிற்கு எதிர்த்து நிற்றல்‌ 5:8-9 


முடிவுரை 5:10-14 


1. 
2. 


தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம்‌ 5:10-11 
இறுதி வாழ்த்தும்‌ சமாதானம்‌ கூறலும்‌ 5:12-14 


ACA Church ததக 


2 பேதுரு நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


111. கர்த்தரின்‌ வருகைக்காக காத்திருங்கள்‌ 


அறிமுகம்‌ (1:1-2) 3.1.1 

1. கிருபையிலும்‌ அறிவிலும்‌ வளருங்கள்‌ 1:3-21 - பரியாசக்காரர்கள்‌ வருவார்கள்‌ 3:1-9 

- தேவனால்‌ அருளப்பட்ட ஈவுகளோடு 1:3-4 - கர்த்தருடைய நாள்‌ வரும்‌ 3:10-18 

- கிஸ்துவை அறியும்‌ அறிவில்‌ வளருதல்‌ 1:5-11 1. இரவிலே திருடன்‌ வருவது போல 

- நினைவூட்டும்‌ எச்சரிக்கைகளால்‌ பேரழிவோடு 3:10,12 

உந்தப்பட்டவர்களாய்‌ 1:12-21 2. பரிசுத்த நடக்கையோடும்‌, ந்தி 
வாசமாயிருக்கிற புதிய வானம்‌ புதிய பூமிக்குரிய 

ர ன்ப க களுக்கு வாக்குத்தத்தத்தை நோக்கிக்கொண்டு ஆயத்தம்‌ 


எச்சரிக்கையாயிருத்தல்‌ 2:1-22 உவ வட இருக்க துப்ப 3:11,13,14 
3. பவுல்‌ எழுதியதுபோல கர்த்தரின்‌ நடிய 

பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள்‌ 
- அவர்களுக்கான தண்டனை 2:4-9 3.15-16 

- அவர்களின்‌ வீழ்ச்சி 2:10-17 4. விலகிவிழுந்துபோகாதபடிக்கு 

- அவர்களின்‌ வஞ்சனை 2:18-22 எச்சரிக்கையாயிருந்து, இயேசு கிறிஸ்துவின்‌ 
கிருபையிலும்‌ அவரை அறிகிற அறிவிலும்‌ 
வளருங்கள்‌ (3:17-18) 


- அவர்களின்‌ அழிவு 2:1-3 


Pastor. Gabriel Thomasra[ = I | | த - ACA Church Avadli 


அப்போஸ்தலனான யோவான்‌ எழுதின 
1,2,3 நிருபங்கள்‌ 


* தேவன்‌ ஒளியாய்‌, அன்பாய்‌, ஜீவனாய்‌ இருக்கிறார்‌ 


ஆக்கியோன்‌ 


* இயேசுவின்‌ இறுதியான பந்தியின்போது அவரது மார்பில்‌ சாய்ந்திருந்த அன்பான சீஷன்‌ யோவான்‌ 
(யோவா 13:23) 
௩ யோவான்‌, இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டபோது சிலுவையின்‌ அருகில்‌ 
நின்றவர்‌: இயேசு இவரிடம்‌ தனது தாயை ஒப்படைத்தார்‌ (யோவா 19:26-27) 
* பேதுருவோடும்‌ இவரும்‌ உயர்த்தெழுந்த நாளின்‌ காலையிலே இயேசுவின்‌ கல்லறை 
காலியாயிருப்பதற்கு சாட்சிகளாயிருந்தார்‌ (யோவா 20:2-10) 
* உயிர்த்தெழுந்த இயேசு கடலருகே நெருப்பு மூட்டியிருந்ததை கண்டவர்களில்‌, அவரோடு 
பேசியவர்களில்‌, அவரோடு உணவருந்தியவர்களில்‌ யோவானும்‌ இருந்தார்‌ (யோவா 21:7,20) 
* ஆகவே அவரும்‌ மற்றவர்களும்‌ கண்டதையும்‌, கேட்டதையும்‌, நோக்கிப்‌ பார்த்ததையும்‌, கைகளினால்‌ 
தொட்டதையும்‌ குறித்து எழுத எல்லாவிதத்திலும்‌ தகுதிபடைத்தவர்‌ இவர்‌. 
ஈ 1 யோவான்‌ - அதிகாரங்கள்‌ 5 வசனங்கள்‌ 105 
ஈ 2 யோவான்‌ - அதிகாரங்கள்‌ 1 வசனங்கள்‌ 13 
3 யோவான்‌ - அதிகாரங்கள்‌ 1 வசனங்கள்‌ 14 


Pastor. Gabriel Thomasral | a | 1 RTI I க ACA Gre Avadh 


1 யோவான்‌ - தேவனுடைய சுபாவம்‌ 


இந்த நிருபத்தை எழுதுவதற்கான காரணத்தை யோவான்‌ அடிக்கடி குறிப்பிடுகிறார்‌ 

௩ உங்கள்‌ சந்தோஷம்‌ நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம்‌ 1:4 

* நீங்கள்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்‌ 2:1 

* உங்களை வஞ்சிக்கிறவர்களைக்குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்‌ 2:26 

* உங்களுக்கு நித்தியஜீவன்‌ உண்டென்று நீங்கள்‌ அறியவும்‌.... எழுதியிருக்கிறேன்‌ 5:13 

* தேவகுமாரனுடைய நாமத்தின்மேல்‌ நீங்கள்‌ விசுவாசமாயிருக்கவும்‌,... எழுதியிருக்கிறேன்‌ 5:13 


இந்த முதலாவது நிருபத்தில்‌ யோவான்‌ தேவனை மூன்று பரிமாணங்களில்‌ காண்பிக்கிறார்‌. 
1. ஒளி 1:5-7 

2. அன்பு 3:11-5:12 

3. ஜீவன்‌ 


* யோவானின்‌ சுவிஷேசம்‌ விசுவாசித்து ஜீவனை அடையும்படி எழுதப்பட்டது (யோவா20:30-31) 
* அந்த ஜீவனின்‌ தன்மையை மேலும்‌ விளக்குவது யோவானின்‌ முதலாவது நிருபம்‌ (3:14) 


Pastor. Gabriel Thomasral | a | 1 RTI I க ACA Gre Avadh 


2 யோவான்‌ - கள்ளப்‌ போதகர்கள்‌ குறித்த எச்சரிக்கை 


* யோவானின்‌ இரண்டாவது நிருபம்‌ “தெரிந்துகொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும்‌ அவளுடைய 
பிள்ளைகளுக்கும்‌” எழுதப்பட்டது. 

* இது சபையின்‌ முக்கியஸ்தர்களில்‌ ஒருவராக இருந்த பெண்ணாக இருக்கலாம்‌ அல்லது உள்ளுர்‌ 
சபையை குறிக்கப்‌ பயன்பட்ட ஒரு குறியீட்டுச்‌ சொல்லாக இருக்கலாம்‌. 

* அந்தநாட்களில்‌ சபை உபத்திரவப்படுத்தப்படுத்தபட்டபோது வாழ்த்துதல்‌ சொல்ல இம்மாதிரியான 
குறியீட்டுச்‌ சொற்கள்‌ பயன்படுத்தப்பட்டன. 

ஈ 1 யோவான்‌ தேவனுடனான நமது ஐக்கியத்தை குறித்து பேசியது. 2 யோவான்‌ அந்த ஐக்கியத்தை 
தவறான உபதேசத்தை போதிப்பவர்களிடமிருந்து பாதுகாப்பதை குறித்து பேசுகிறது. 

ஈ கிபி 1வது நூற்றாண்டிலே சபையானது அன்றிருந்த உலகத்தின்‌ பலபாகங்களிலும்‌ பரந்து விரிந்து 
வளர்ந்தது (அப்‌£:5, ரோம10:14-18, கொலோ 1:5-6,23) 

* அதற்கான முக்கிய காரணங்களிலொன்று ஆரம்பகால கிறிஸ்தவர்களின்‌ உபசரிப்பு. 

* பவுல்‌ தங்களது வீடுகளை அவருக்காக திறந்துகொடுப்பவர்களை சார்ந்து பயணத்தை 
மேற்கொண்டார்‌ பிலே 1:22 

௩ திருவசனத்தை உபதேசிக்கிறவர்களை தாங்கும்படி பவுல்‌ உற்சாகப்படூத்துகிறார்‌ கலா 6:6 


Pastor. Gabriel [௨257௮/ | a | 1 RTI I க ACA Gre Avadh 


2 யோவான்‌ - கள்ளப்‌ போதகர்கள்‌ குறித்த எச்சரிக்கை 


௩ மிஷனரிகளாக வருபவர்கள்‌ தங்குவதற்கு வசதி செய்யவும்‌, அவர்களை ஆதரிக்கவும்‌ யோவான்‌ 
கட்டளையிட்டு உற்சாகப்படுத்துகிறார்‌ 3யோவா 1:5-8 

* இவ்வாறு உபசரிப்பதில்‌ உள்ள ஆபத்துக்களில்‌ ஒன்று தவறான போதகர்களையும்‌ அவர்கள்‌ 
பரப்பும்‌ உபதேசங்களையும்‌ ஆதரிக்க வேண்டிவரலாம்‌. 

* அந்நியர்களை உபசரிக்கிற கிறிஸ்தவர்களின்‌ நற்பண்பை இந்த தவறான போதகர்கள்‌ இலகுவாக 
தங்களுக்கு சாதகமாக பயன்படூத்திக்கொள்வார்கள்‌. 

* ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு இதை முன்னிட்டு தகுந்த ஆலோசனை வழங்கும்படி சரியான நபர்களை 
கண்டறிந்து உபசரிக்கும்படி எச்சரிக்கிறார்‌. 

* தவறான போதகர்களை குறித்து எச்சரிக்கும்போது ஒருபடி மேலே சென்று அவர்களை 

௩ வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும்‌, வாழ்த்துதல்‌ சொல்லாமலும்‌ இருங்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 

* இவ்வாறு செய்வதால்‌ தீங்கு செய்கிறவர்களிடமிருந்து விசுவாசி விலகியிருக்க முடியும்‌. தவறான, 
துர்‌ ௨உபதேசங்களில்‌ இருந்து விசுவாசிகளை காக்க விரும்பினவராய்‌ இதை எழுதினார்‌. 


Pastor. Gabriel Thomasraj 5 ப | ACA Church Avadli 


3 யோவான்‌ - கள்ளப்‌ போதகர்கள்‌ குறித்த எச்சரிக்கை 


* எதிர்ப்புகள்‌ மத்தியிலும்‌ உணமையாயிருத்தல்‌ என்பதே யோவானின்‌ மூன்றாவது நிருபத்தின்‌ 
கருப்பொருள்‌. 

* இந்த நிருபத்தின்‌ பெறுநரான காயு குழப்பம்‌ விளைவிக்கிறவனான தியோத்திரேப்புக்கு முகம்கொடூக்க _ 
வேணடியவனாக இருந்தார்‌. 

* இந்த நிருபம்‌ மூன்று நோக்கங்களை கொண்டது. ஒவ்வொன்றும்‌ பெயர்‌ குறிப்பிட்ட மூன்று நபர்களை 
சார்ந்தது 

* காயு வந்த போதகர்களுக்கு ஆதரவு செய்தது சரியானது என்று உறுதிப்படுத்தவும்‌ அவ்வாறு 
தொடர்ந்து செய்ய உற்சாகப்படுத்தவும்‌ எழுதினார்‌ 1:5-8 

* தியோத்திரேப்பு யோவானையும்‌ மற்றவர்களையும்‌ ஏற்றுக்கொள்ளாததை கண்டிப்பதற்காக எழுதினார்‌. 
1:9-10 

* தேமேத்திரியுவின்‌ நற்குணத்தை உதாரணமாக காண்பித்து காயுவும்‌ நன்மையானதை பின்பற்ற 
கட்டளையிட்டு எழுதினார்‌ 1:11-12 


* கருப்பொருள்‌: 11வது வசனம்‌ “தீமையானதைப்‌ பின்பற்றாமல்‌, நன்மையானதைப்‌ பின்பற்று 


Pastor. Gabriel Thomasral | a | 1 RTI I க ACA Gre Avadh 


1 போவான்‌ - ஒரு பார்வை 


உமுன்னுரை : ஜீவனுள்ள வார்த்தை (1:1-4) 

1. தேவன்‌ ஒளியாய்‌ இருக்கிறார்‌ (1:5-3:10) 
ஒளியில்‌ நடவுங்கள்‌ (1:5-2:2) 

அன்பின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள்‌ (2:3-11) 
உங்கள்‌ ஆவிக்குரிய நிலையை அறியுங்கள்‌ 
(2:12-14) 

விசுவாசத்தின்‌ எதிரிகளை குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌ (2:15-27) 


தேவனுடைய பிள்ளைகளைப்போல வாழுங்கள்‌ 
(2:28-3:10) 
2. தேவன்‌ அன்பாய்‌ இருக்கிறார்‌ (3:11-5:12) 


உ ஒருவரிலொருவர்‌ அன்பாய்‌ இருங்கள்‌: பகுதி 1 
(3:11-24) 


உ உங்கள்‌ ஆவியை சோதித்துப்பாருங்கள்‌ (4:1-6) 


Pastor. Gabriel Thomasra] 


* ஒருவரிலொருவர்‌ அன்பாய்‌ இருங்கள்‌: பகுதி 2 
(4:7-21) 

1. தேவன்‌ உங்களை நேசிக்கிறதினால்‌ நங்கள்‌ 
மற்றவர்களை நேசியுங்கள்‌ (4:7-10) 

2. தேவன்‌ உங்களுக்குள்‌ இருப்பதினால்‌ நங்கள்‌ 
மற்றவர்களை நேசியுங்கள்‌ (4:11-21) 

தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து விசுவாசத்தின்‌ 
வெற்றியை பெறுங்கள்‌ (5:1-5) 

்‌ குமாரனில்‌ விசுவாசமாயிருந்து நித்திய ஜீவனை 
அடையுங்கள்‌ (5:6-12) 

முடிவுரை: தேவனுடைய பிள்ளையின்‌ நம்பிக்கையும்‌ 
சுபாவமும்‌ (5:13-21) 

* நித்திய ஜீவன்‌ உண்டென்று அறியுங்கள்‌ (5:13) 
* ஜெபத்தில்‌ நம்பிக்கையாயிருங்கள்‌ (5:14-17) 


பாவத்தில்‌ தொடர்ந்து இராதிருங்கள்‌ (5:18-20) 


 விக்கிரகங்களுக்கு விலகியிருங்கள்‌ (5:21) 


ACA Church ததக 


2,3 யோவான்‌ - ஒரு பார்வை 


2 யோவான - ஒரு பார்வை 

௩ வாழ்த்துக்கள்‌: மூப்பனின்‌ அன்பு (1:1-3) 

* மூப்பனின்‌ சந்தோஷமும்‌ விண்ணப்பமும்‌ (1:4-6) 
* மூப்பனின்‌ கவலை (1:7-8) 

ஈ மூப்பனின்‌ எச்சரிக்கை (1:9-11) 

* முடிவுப்பகுதி: மூப்பனின்‌ பிரியாவிடை (1:12-13) 


3 யோவான்‌ - ஒரு பார்வை 
* மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்கள்‌ (1:1-4) 
* காயுவுக்கான உறுதிப்படுத்துதல்‌ (1:5-8) 
* தியொத்திரேப்புவுக்கான கண்டனம்‌ (1:9-10) 
* தேமேத்திரியுக்கான பாரட்டு 
* முடிவுக்‌ குறிப்புகள்‌ (1:13-14) 


Pastor. ப்ட்‌... ந த்தல்‌. i ACA Church அயி 


அப்போஸ்தலனாகிய யூதா 
எழுதின பொதுவான நிருபம்‌ 


விசுவாச துரோகத்ததை சந்தித்தல்‌ 


ஆக்கியோன்‌ 


1. இயேசு உயிர்த்தெழுந்தபின்‌ தரிசனமான தெரிந்தெடூக்கப்பட்ட தனிநபர்களில்‌ இவரும்‌ ஒருவர்‌ 
(பார்க்க 1 கொலோ 15:7) 

2. பவுல்‌ இவரை சபையின்‌ தூண்‌ என்று அழைத்தார்‌ (கலா 2:9) 

3. பவுல்‌ புதிய விசுவாசத்திற்குள்‌ வந்த பின்னர்‌ முதல்முறை எருசலேமுக்குச்‌ சென்றபோது யாக்கோபை 
சந்தித்தார்‌ (கலா 1:19) 

4. பவுல்‌ தனது இறுதி எருசலேம்‌ வருகையிலும்‌ அவரை சந்தித்தார்‌ (அப்‌ 21:18) 

5. பேதுரு சிறையில்‌ இருந்து விடூவிக்கப்பட்டதும்‌ அவர்‌ அதை யாக்கோபுக்கு அறியத்தரும்படி தமது 
நணபர்களை கேட்டுக்கொண்டார்‌ (அப்‌ 12:17) 

6. யாக்கோபு எருசலேமின்‌ சபைக்குழுவின்‌ முக்கிய தலைவராக இருந்தார்‌ (அப்‌ 15:13) 

7. யாக்கோபு நன்கு அறியப்பட்டவராக இருந்ததால்‌ யூதா தன்னை அறிமுகப்‌ படூத்தும்போது 
“யாக்கோபின்‌ சகோதரன்‌” என்று அறிமுகப்படூத்துகிறார்‌ (யூதா 1:1). 

8. இவர்‌ கிபி 62ல்‌ இரத்தசாட்சியாக மரித்தார்‌. 


* அதிகாரங்கள்‌ 5 
வசனங்கள்‌ 108 


Pastor. Gabriel [௨257௮/ | a | 1 RTI I க ACA Gre Avadh 


விசுவாச துரோகத்ததை சந்தித்தல்‌ 
* யோவான்‌, யூதா நிருபங்கள்‌ எழுதப்பட்டகாலத்தில்‌ விசுவாசதுரோகம்‌ என்பது இன்னும்‌ நிலுவையில்‌ 
உள்ள காரியமாக இராமல்‌ நடந்துகொண்டிருக்கிற காரியமாக இருந்தது. 
* அந்திக்கிறிஸ்துக்களும்‌, கள்ளப்‌ போதகர்களும்‌ உலகில்‌ இருந்தார்கள்‌ (1 யோவா 2:18,4:1, 2யோவா1:7) 
* விசுவாச துரோகம்‌ நேரிடும்‌ என்னும்‌ கடுமையான எச்சரிக்கை புதியஏற்பாடு முழுவதிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ எழும்புவார்கள்‌, பலரது அன்பு தணிந்துபோகும்‌, யாரெல்லாம்‌ முடிவுவரை 
நிலைநிற்கிறார்களோ அவர்களே இரட்சிக்கப்படுவார்‌ கள்‌ என்று இயேசு எச்சரித்தார்‌ மத்‌ 24:11-13 
பல சீஷர்கள்‌ இழுப்புண்டு போய்விடுவார்கள்‌ என்று பவுல்‌ எச்சரித்தார்‌ அப்‌ 20:29-30 
கள்ள உபதேசக்காரர்கள்‌ எழும்புவார்கள்‌ என்றும்‌, அவர்களுடைய அழிவின்‌ வழியை பலர்‌ 
பின்பற்றிப்போவார்கள்‌ என்றும்‌ பேதுரு எச்சரித்தார்‌ 2பேது2:1-3 
௩ தற்காலத்து விசுவாச துரோக போதகர்கள்‌ அடையாளம்காட்டப்படுகிறார்கள்‌ வச 8-10 
வச 8 யூதா இவர்களை குறித்த அடையாளங்களை விபரிக்கிறார்‌. 
1. சொப்பனக்காராகள்‌ : 
௩ இவர்கள்‌ கற்பனை உலகத்தில்‌ வாழ்கிறவர்கள்‌. போதையினால்‌ உண்டாகும்‌ மோன 
நிலையில்‌ இருப்பவர்களாயிருக்க கூடும்‌ 
2. மாம்சத்தை அசுசிப்படுத்திக்கொள்கிறவர்கள்‌: 
.. * இயற்கைக்கு மாறான ஓழுக்கக்கேடு உடையவர்கள்‌ 
Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


விசுவாச துரோகத்ததை சந்தித்தல்‌ 

3. கர்த்தத்துவத்தை அசட்டைபண்ணுகிறவர்கள்‌: 

* அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிறவர்கள்‌ 

4. மகத்துவங்களைத்‌ தூஷிக்கிறவர்கள்‌: 

* மெங்குகளையும்‌, அதிகாரத்தில்‌ இருப்பவர்களையும்‌ எதிர்க்கிறவர்கள்‌. 


தற்காலத்து விசுவாச துரோக போதகர்கள்‌ விபரிக்கப்படுகிறார்கள்‌ வச 12-16 
வச 12ல்‌ 
* கறைகள்‌ : தண்ணீருக்குள்‌ மறைந்திருந்து கப்பலை சேதப்படுத்தும்‌ பாறைகள்‌ - விசுவாசக்‌ கப்பலை 
சேதப்படுத்துவார்கள்‌ (1 தீமோ 1:18.19) 
௩ தங்களைத்‌ தாங்களே மேய்த்துக்கொள்ளுகிறார்கள்‌: தங்களையே மேய்த்தக்‌ கொள்ளும்‌ மேய்ப்பர்கள்‌. 
உண்மையான மேய்ப்பர்கள்‌ ஆடுகளை மேய்ப்பார்கள்‌. மில்டன்‌ இந்த சூழ்நிலையை “பசித்த ஆடுகள்‌ 
மேல்நோக்கிப்‌ பார்க்கின்றன ஆனால்‌ அவற்றிற்கு உணவளிக்கப்படவில்லை” என்று சரியாக விபரித்துள்ளார்‌. 
* தண்ணீரற்ற மேகங்களும. கர்த்தருடைய வார்த்தையால்‌ நிறைந்திருக்கிறவர்கள்போல வெளித்தோற்றத்திற்கு 
காணப்பட்டாலும்‌ உள்ளேயோ வெறுமையானவர்களும்‌, காய்ந்தவர்களும்‌. 
* கனியற்ற மரங்கள்‌ : கனிகளால்‌ அவர்களை அறிவீர்கள்‌ என்று இயேசு சொன்னார்‌ (மத்‌ 7:20) 
வச 13ல்‌ 

* அமளியான கடலலைகள்‌: தங்கள்‌ அவமானங்களுக்காக வெட்கப்படாதவர்கள்‌ 
* மார்க்கந்தப்பி அலைகிற இடத ங்கம்‌ சட்டதிட்டமற்றவர்கள்‌, எந்த ஒழுங்கிலும்‌ பயணிக்காதவர்கள்‌ | 
Pastor. Gabriel Thomasraj ACA Church Avadl 


விசுவாச துரோகத்தின்‌ காலத்தில்‌ விசுவாசிகள்‌ செய்யவேண்டியதென்ன? வச 20-25 


1. பரிசுத்தமான விசுவாசத்தின்மேல்‌ உங்களை உறுதிப்படுத்திக்கொண்டு 

அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளல்‌. கடைசிக்காலத்திற்கான எச்சரிக்கைகளை சொன்னபோது பவுலும்‌, 
பேதுருவும்‌ இதை வலியுறுத்தினார்கள்‌. 

2 தீமோ 2:15 சத்திய வசனத்தை நிதானமாய்ப்‌ பகுத்து, 

2 தீமோ 3:15 பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்து 

2 தீமோ 4:2 திருவசனத்தைப்‌ பிரசங்கம்‌ பண்ணு 

2 பேதுரு 1:19 வசனத்தைக்‌ கவனித்திரு 


2. பரிசுத்தஆவிக்குள்‌ ஜெபம்பண்ணி 
பார்க்க: எபே 6:18, ரோம 8:26-27 
வச 21 


3. தேவனுடைய அன்பிலே உங்களைக்‌ காத்துக்கொண்டு 

தேவன்‌ விசுவாசியினிடத்தில்‌ நடித்த அன்பினாலே அன்புகூருகிறார்‌. ஆனால்‌ விசுவாசி பாவம்‌ செய்வதின்‌ மூலமாக 
தேவனோடூள்ள ஐக்கியத்தைவிட்டு வெளியேறலாம்‌. சூரியன்‌ பிரகாசிப்பதை நம்மால்‌ தடுக்கமுடியாது. ஆனால்‌ சூரியஒளி நம்மேல்‌ 
படாதபடி சிறுகுடையினால்‌ தடுக்கமுடியும்‌. 


4. இயேசுகிறிஸதுவினுடைய இரக்கத்தைப்‌ பெறக்காத்திருங்கள்‌ 
ஒவ்வொரு விசுவாசியும்‌ எடுத்துக்கொள்ளப்படுவது தேவனுடைய கிருபையினால்‌ மாத்திரமன்றி விசுவாசியின்‌ தகுதியின்‌ 
அடிப்படையில்‌ அல்ல. 


Pastor. Gabriel [0௨257௮/ | ACA Church Avadl 


யூதா நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. நிருபம்‌ எழுதப்பட்டதற்கான சூழ்நிலை 1-3 
A. விசுவாசிகளுக்கான நிச்சயங்கள்‌ வச 1,2 
(பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்‌, காக்கப்பட்டவர்கள்‌, அழைக்கப்பட்டவர்கள்‌) 


B. விசுவாச துரோகம்‌ பற்றிய கருத்திற்கு திரும்புதல்‌ வச 3 


11. விசுவாச துரோக சம்பவங்கள்‌ 4-16 

A. விசுவாச துரோகத்தின்‌ ஆரம்பம்‌ வச 4 

B. அவிசுவாசத்தினாலே இஸ்ரவேலர்‌ வனாந்தரத்தில்‌ அழிக்கப்பட்டார்கள்‌ வச 5 

C. எதிர்த்த தூதர்கள்‌ சங்கிலிகளாலே கட்டப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ வச 6 

D. சோதோம்‌ கொமோரா பட்டணத்தார்‌ விபசாரப்பாவத்தை செய்து அக்கினியால்‌ அழிக்கப்பட்டார்கள்‌ வச 7 

E. தற்காலத்து விசுவாச துரோக போதகர்கள்‌ அடையாளம்காட்டப்படுகிறார்கள்‌ வச 8-10 (அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட மறுக்கிறார்கள்‌) 
F. காயீன்‌,பிலேயாம்‌,கோரா விசுவாச துரோகத்திற்கு எடுத்துக்காட்டுகள்‌ வச 11 

ப. தற்காலத்து விசுவாசதுரோக போதகர்கள்‌ வரையறுக்கப்பட்டு, விபரிக்கப்படுதல்‌ வச 12-16 


111. விசுவாச துரோகத்தின்‌ காலத்தில்‌ விசுவாசிகளின்‌ பணி வச 17-25 
A. விசுவாச துரோகம்‌ நேரிடும்‌ என்று விசுவாசிகள்‌ அப்போஸ்தலர்களால்‌ எச்சரிக்கப்படூதல்‌ வச 17-19 


B. விசுவாச துரோகத்தின்‌ காலத்தில்‌ விசுவாசிகள்‌ செய்ய வேண்டியவை வச 20-25 


Pastor. Gabriel Thomasraj I ACA Church Avadli 


திவ்ய வாசகனாகிய 
யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷேசம்‌ 


முடிவை வெளிப்படுத்துதல்‌ 


முன்னுரை 


வெளி. 1:1-2 

சீக்கிரத்தில்‌ சம்பவிக்கவேண்டியவைகளைத்‌ தம்முடைய ஊழியக்காரருக்குக்‌ காண்பிக்கும்பொருட்டு, தேவன்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு 
ஒப்புவித்ததும்‌, இவர்‌ தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான 
விசேஷம்‌. இவன்‌ தேவனுடைய வசனத்கைக்குறித்தும்‌, இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய சாட்சியைக்குறித்தும்‌, தான்‌ கண்டயாவற்றையும்‌ 
சாட்சியாக அறிவித்திருக்கிறான்‌. 


2. தம்முடைய ஊழியக்காரருக்குக்‌ காண்பிக்கும்பொருட்டு, தேவன்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு ஒப்புவித்த இயேசு கிறிஸ்துவின்‌ வெளிப்பாடு 

* தமிழில்‌ “வெளிப்படுத்தின விஷேசம்‌” என்றும்‌ ஆங்கிலத்தில்‌ “Reelation” என்றும்‌ அழைக்கப்படுவது கிரேக்க மொழியில்‌ 
“okalypsi” என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு மறைவாயிருப்பதை வெளிப்படுத்துவது அலலது திரையை விலக்குவது என்று 
அர்த்தம்‌. 

ஆகவே இந்தப்‌ புத்தகம்‌ மறைப்பதற்கோ, மூடுவதற்கோ அல்ல வெளிப்படுத்துவதற்கான புத்தகம்‌. 

* இங்கு எல்லாவற்றையும்‌ வெளிப்படுத்துகிறவர்‌ இயேசு! 

இங்கு வெளிப்படுத்தபடுகிறவரும்‌ இயேசுவே! 

* வெளிப்படுத்தின விஷேசம்‌ ஒரு முத்திரையிடப்பட்ட புத்தகமல்ல (22:10) தானியேலின்‌ புத்தகத்திற்கு மாறுபட்டது (தானி 12:9) 

ஈ இந்தப்‌ புத்தகத்தை புரிந்துகொள்ளுவதில்‌ இருக்கக்கூடிய சவால்‌, இது தற்கால மனிதனுக்கு பரிச்சயமில்லாத ஒரு வடிவத்தை 
கையாண்டு எழுதப்பட்டதுதான்‌. இது “மறைபொருள்‌ இலக்கியம்‌” என்னும்‌ வடிவத்தை கொண்டு எழுதப்பட்டது. இந்த இலக்கிய 
வடிவம்‌ கிமு 200 தொடங்கி கிபி 200வரை பிரபலமாக இருந்தது. 

* அதனாலே முதல்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த யூதர்களுக்கும்‌, கிறிஸ்தவர்களுக்கும்‌ இந்த இலக்கிய வடிவம்‌ நன்ன 
அறியப்பட்டதாயிருந்தது. 


* துரதிஷ்டவசமாக ஒருபுறத்தில்‌ இது பலரை இந்தப்‌ புத்தகத்தை படிக்காமல்‌ விலகி நிற்கச்‌ செய்கிறது. இன்னொரு புறத்தில்‌ இந்தப்‌ 
புத்தகத்தில்‌ சொல்லப்பட்வற்றை குறித்து தவறாக கற்பனையான விளக்கங்களை பரப்புவதற்கும்‌ இந்த வடிவம்‌ ஏதுவாகிறது. 


Pastor. Gabriel Thomasraj I ப ACA Church Avadli 


b. சீக்கிரத்தில்‌ சம்பவிக்கவேண்டியவைகளை 

இங்கே சீக்கிரத்திலே என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை 2711807127 அதின்‌ அர்த்தம்‌ என்னவெனில்‌ 

விரைவாக அல்லது உடனடியாக நடக்கவிருக்கும்‌. 

இதன்‌ உண்மையான பொருள்‌ யாதெனில்‌ சீக்கிரத்தில்‌ சம்பவம்‌ நடக்கப்போகிறது என்பதல்ல மாறக அது நடக்கும்போது 
சீக்கிரமாக நடக்கும்‌ என்பதே. 


% 


0. இவர்‌ தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம்‌. 

* இந்த புத்தம்‌ குறியீடுகளால்‌ விபரிக்கப்படுகிறது. 

ஈ இந்த புத்தம்‌ குறியீடுகளால்‌ விபரிக்கப்பட்டதற்கான மூன்று காரணங்கள்‌. 

1. யோவான்‌ பரலோகத்தின்‌ காரியங்களை விபரிப்பதால்‌ அதை விளக்க குறியீடுகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது. 
2கொரி 12:3ல பவுல்‌ சொலலுவதுபோல மனுஷர்‌ பேசப்படாததும்‌ வாக்குக்‌ கெட்டாததுமாகிய வார்த்தைகள்‌. 

2. குறியிட்டு மொழியில்‌ மிகப்பெரிய ஆற்றல்‌ உள்ளது. உதாரணமாக 17:6ல்‌ சொல்லப்படுகிற 
பரிசுத்தவான்களின்‌ இரத்தத்தினால்‌ வெறிகொண்ட பெண்‌ என்ற குறியீட்டினால்‌ சொல்லப்படுவதின்‌ பயங்கரம்‌. 

3. யோவான்‌ தனது காலத்து சம்பவங்களை விபரிக்கிறார்‌. ஆனால்‌ அதை அடையாள சங்கேத குறியீடுகளை பயன்படுத்தி 
விபரிக்கிறார்‌. காரணம்‌ இதை சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள்‌ அறியமாட்டராகள்‌. ஒருவேளை ரோம்‌ அதிகாரிகளால்‌ 
படிக்கப்பட்டால்‌ அவர்களால்‌ அதை புரிந்துகொள்ள முடியாது. 

0. தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய ஊழியக்காரனிடத்திற்கு அனுப்பி 

* வெளிப்படுத்தின விஷேசத்திலுள்ள பல அடையாளங்களும்‌, தரிசனங்களும்‌ ஒரு தூதனின்‌ மேற்பார்வையிலேயே 
யோவானுக்கு கொடுக்கப்பட்டது (5:2,7:2,10:8 முதல்‌ 11:1வரை,17:7) 

* இது யோவானால்‌ எழுதப்பட்டது. இவரே யோவானின்‌ சவிஷேசத்தையும்‌, 1,2,3 யோவானின்‌ நிருபங்களையும்‌ எழுதினவர்‌. 
வெளிப்படுத்தின விஷேசம்‌ இவரால்‌ எழுதப்பட்டது என்பது நான்கு இடங்களில்‌ குறிப்பிடப்படுகிறது (1:1,1:4,1:9,22:8) 

* அதிகாரங்கள்‌ 22 வசனங்கள்‌ 404 


Pastor. Gabriel [௨257௪/ | = | ACA Church Avadll 


இந்தப்‌ புத்தகத்திலுள்ள தனிச்சிறப்பு வாய்ந்த அம்சங்கள்‌ 

* புதிய ஏற்பாட்டில்‌ உள்ள ஒரேயொரு தீர்க்கதரிசனப்‌ புத்தகம்‌ இதுவே. (பழைய எற்பாட்டிலோ 17 தீர்க்கதரிசனப்‌ 
புத்தகங்கள்‌ இருக்கிறது என்பதை கவனத்தில்‌ கொள்க) 

இதை ஆக்கியோனாகிய யோவான்‌ மற்ற எந்த வேதாகம நூலாசிரியர்களை விடவும்‌ நித்தியத்தின்‌ 
தொலைவான கடந்த காலத்தை காணபித்திருக்கிறார்‌ (யோவா 1:1-3). அவர்‌ வெளிப்படுத்தின விஷேசத்தில்‌ 
நித்தியத்தின்‌ தொலைவான எதிர்‌ காலத்தை காண்பிக்கிறார்‌. 

* இந்த புத்தகத்தை வாசிப்பவர்களுக்கான விஷேச ஆசீர்வாதம்‌ கூறப்பட்டிருக்கிறது (1:3). அதேபோல இதில்‌ 
சொல்லப்பட்டவற்றை மாற்றம்‌ செய்ய துணிபவர்களுக்கான தண்டனையும்‌ சொல்லப்படுகிறது (22:18,19) 

* பழைய ஏற்பாட்டில்‌ ஆரம்பித்த கடைசிக்காலங்கள்‌ குறித்த தீர்க்கதரிசனங்களின்‌ உச்சக்கட்டம்‌ வெளிப்படுத்தின 
விஷேசம்‌. 

தானியேல்‌ 9:27ல்‌ குறிப்பிடப்பட்ட அந்திக்கிறிஸ்துவை குறித்த விளக்கங்கள்‌ வெளிப்படுத்தின விஷேசத்தின்‌ 13ம்‌ 
அதிகாரத்தில்‌ முழுமையாகவும்‌, விரிவாகவும்‌ விளக்கப்படுகிறது. 

ஒரு தனித்துவமான அம்சமாக ஏழு என்னும்‌ எண்ணிக்கை அடிக்கடியாக பயன்படுத்தப்படுகிறதை காணலாம்‌ (52 
தடவைகள்‌) 

* ஒரு குறியீடாக ஏழு என்னும்‌ எண்ணிக்கை பரிபூரணத்தின்‌ அடையாளமாயிருக்கிறது. 

உ 7 பாக்கியங்கள்‌ (1:3,14:13,16:15,19:9,20:6,22:7,22:14) * 7 சபைகள்‌ (1:4,11) * 7 ஆவிகள்‌ (1:4) * 7 பொன்‌ 

குத்துவிளக்குகள்‌ (1:12) * 7 நட்சத்திரங்கள்‌ (1:16) ₹ 7 முத்திரைகள்‌ (5:1) * 7 கொம்புகளும்‌ 7 கண்களும்‌ (5:6) 

உ 7 எக்காளங்கள்‌ (8:2) * 7 இடிமுழக்கங்கள்‌ (10:3) : 7 அடையாளங்கள்‌ (12:1,3,13:13-14,15:1,16:14,19:20) ௨ 7 

முடிகள்‌ (12:3) * 7 வாதைகள்‌ (15:6) * 7 பொற கலசங்கள்‌ (15:7) * 7 மலைகள்‌ (17:9) £ 7 ராஜாக்கள்‌ (17:10) 


Pastor. Gabriel Thomasra] I | - ACA Church Avadi 


பத்மு தீவு 


* பத்மு, இது ஒரு கிரேக்க தீவு. 
எபேசுவிற்கு பக்கத்திலுள்ள 
துருக்கி கடலோரத்தில்‌ இருந்து 
நான்கு பணிநேர படகுபயணத்‌ 
தூரத்தில்‌ அமைந்துள்ளது. 

* பத்மு தீவானது 
கம்பிகள்‌ இல்லாத சிறைச்சாலை 
தீவாக செயற்பட்டது. 

* பளிங்கு கற்கள்‌ நிரம்பிய பகுதி. 
பெரும்பலான கைதிகள்‌ 
பளிங்குக்கற்கள்‌ வெட்டி எடுக்கும்‌ 
குவாரிகளில்‌ கொத்தடிமைகளாக 
வேலைசெய்தார்கள்‌. 


* பத்மு எபேசுவிலிருந்து 101 கிம்‌ 


தூரத்தில்‌ 10 மைல்‌ நீளமும்‌, 6 
மைல்‌ அகலமும்‌ உள்ள தீவு. 


[ண 
i 


வைபை. அ. ப அதக அதக தட ie A அல டத்‌ பதத ன்‌ ETS AEE] 


பத்முவில்‌ யோவான்‌ 


38 


38 


வெளிப்படுத்தின விஷேசம்‌ எழுதப்பட்ட காலத்தில்‌ சபை ரோமர்களால்‌ கடுமையான உபத்திரவத்தை 
அனுபவித்துக்‌ கொண்டிருந்தது. 

பல ஆண்டுகளாக ரோம அரசாங்கம்‌ கிறிஸ்தவம்‌ பூதமார்க்கத்தின்‌ ஒரு பகுதி என்று கருதிக்கொண்டிருந்ததால்‌ 
அதை குறித்து அக்கறை காட்டவில்லை. கிறிஸ்தவம்‌ யூதமார்க்கத்தின்‌ ஒரு பகுதியல்ல என்பது அவர்களுக்க 
உறுதியாக தெரிந்தபோது, இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு மதவழிபாடூ என்ற தீர்மானித்தார்கள்‌. வெளிப்படுத்தின 
விஷேசம்‌ ரோம பேரரசனான டொமித்தியன்‌ இருந்த கிபி 81-96 காலப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ 

ரோம பேரரசனான டொமித்தியனை குறித்து “தனது பேரரசை கிறிஸ்தவர்களின்‌ இரத்தத்தால்‌ குளிப்பாட்டியவன்‌” 
எனற சொலலப்படுவதுண௫. 

ரோம பேரரசர்களாக இருந்தவர்கள்‌ இறந்த பின்பு அவர்களை வழிபடும்‌ வழக்கம்‌ காலகாலமாக இருந்துவந்தது. 
உயிருடன்‌ இருக்கும்போதே தன்னை வழிபடவேண்டும்‌ என்று நிர்ப்பந்தித்தவன்‌ டொமித்தியன்‌. 

பல வேத அறிஞர்களின்‌ கருத்துப்படி யோவான்‌ ரோம அரசாங்கத்தால்‌ கைது செய்யப்பட்டு தண்டனைக்காக 
பத்மு தீவில்‌ சிறைவைக்கப்பட்டார்‌. இது சரியான கருத்தாக இருக்கலாம்‌ காரணம்‌ உங்கள்‌ 

சகோதரனும்‌, இயேசுகிறிஸ்துவினிமித்தம்‌ வருகிற உபத்திரவத்திற்கும்‌ அவருடைய ராஜ்யத்திற்கும்‌ 
உடன்பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான்‌ என்று அவர்‌ குறிப்பிடுகிறார்‌ (வெளி 1:9) 

ரோமர்கள்‌ யோவானை கொதிக்கும்‌ எண்ணை கொப்பரைக்குள்‌ தூக்கிப்போட்டும்‌ அவர்‌ சகாதிருந்ததினால்‌ 
அவரை கற்பாறைகள்‌ மிகுந்த பத்முவிற்கு நாடுகடத்தினார்கள்‌ என்று ஒரு பாரம்பரிய நம்பிக்கை இருக்கிறது. 
யோவான்‌ பத்மு தீவிலிருந்த சிறைக்கைதிகளுக்கு ஊழியஞ்செய்ய மிஷனரியாக அங்கு சென்றிருக்கலாம்‌ என்கிற 
சாத்தியகூறும்‌ உண்டு 

கிபி 96ல்‌ டொமித்தியனின்‌ மரணத்திற்கு பின்பு யோவான்‌ எபேசுவிற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்‌. 


Pastor Gabriel Thomasral aE I த பல்‌ ப ACA Church Avadi 


ரி டர்‌ ரூ 
சி 


GREECE”. - 
Rhodes 2. 


(றல 


&_ Aksehir 


i Gold 


Antic 


“1% 
கு 


ட்‌ 
ர்‌ 


erun 


Kara Kaya - 


7 சபைகளின்‌ முக்கியத்துவம்‌ 


* மனுஷ குமாரன்‌ தனது வலது கரத்தில்‌ ஏழு நட்சத்திரங்களை ஏந்தினவராய்‌ ஏழு குத்துவிளக்குகள்‌ 
நடுவில்‌ உலாவுவதை யோவான்‌ தரிசனத்தில்‌ கண்டார்‌. 


வெளிப்படுத்தின விஷேசத்தின்‌ 2-3 அதிகாரங்களில்‌ ஏழு சபைகளின்‌, ஏழு தூதர்களுக்கான 
பிரத்தியேகமான செய்திகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 

* வெளிப்படுத்தின விஷேசம்‌ 1:20 அந்த ஏழு நட்சத்திரங்களும்‌ ஏழு சபைகளின்‌ தூதர்களாம்‌; நீ கண்ட 
ஏழு குத்துவிளக்குகளும்‌ ஏழு சபைகளாம்‌. 


மூன்று அர்த்தங்கள்‌: 

1. நடைமுறை அர்த்தம்‌: இது எழுதப்படும்போது ஆசியாவில்‌ இருந்த இந்த ஏழு 

சபைகளுக்குள்ளும்‌ இந்த நிலைமைகள்‌ எழுத்தின்படியே காணப்பட்டது. 

2. நிலையான அர்த்தம்‌: அந்த சபைகளில்‌ காணப்பட்ட நிலைமைகளும்‌, சொல்ப்பட்ட பிரச்சினைகளும்‌ 
ஏதோ ஒரு அளவில்‌ கர்த்தரின்‌ வருகை வரையில்‌ இருக்கும்‌. 

3. தீர்க்கதரிசன அர்த்தம்‌: இந்த நிலைமைகள்‌ சபை வரலாற்றின்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரியனவாக 
இருந்து அந்தக்‌ காலங்களில்‌ தீர்க்கதரிசனங்களாக பேசும்‌. 


Pastor Gabriel Thomasral aE I க ல்‌ ACA Church Avadl 


7 சபைகளுக்கான நடைமுறை அர்த்தம்‌ 


எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா ஆகியவை முதலாம்‌ நூற்றாண்டில்‌ 

எழுத்தின்படியே சின்ன ஆசியாவில்‌ (தற்போதைய துருக்கி) இருந்த சபைகள்‌ ரோம பிரதான சாலையின்‌ கேந்திரமான 

பகுதிகளில்‌ அமைந்திருந்தன. 

1. எபேசு: ஏஜியான்‌ கடலின்‌ பிரதான துறைமுகமாகவும்‌, சின்ன ஆசியாவின்‌ நுழைவாயிலாகவும்‌, புராதன காலத்து ஏழு 
உலக அதிசயங்களில்‌ ஒன்றான ஆர்டிமிஸ்‌ தேவதையின்‌ கோயிலையும்‌ கொண்டிருந்த பட்டணம்‌. இங்கு பவுலால்‌ 
ஆரம்பிக்கபட்ட எபேசு சபை சின்ன ஆசியாவிலேயே முக்கிய சபையாக இருந்தது. 

2. சிமிர்னா: புகழ்‌ பெற்ற கிரேக்க கவிஞரான ஹோமரின்‌ சொந்த ஊர்‌. அத்தேனா தேவதைக்‌ கோயில்‌ இருந்த இடம்‌. 
கிபி இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ சபைகளின்‌ கண்காணிப்பாளராக இருந்த போலிகார்ப்‌ ரோம ஆட்சியில்‌ இரத்த சாட்சியாக 
மரித்தார்‌. 

3. பெர்கமு: ரோம மாகாணத்தின்‌ தலைநகர்‌ பட்டணம்‌. கலாச்சார மையமாகவும்‌ திகழ்ந்தது. 
அலெக்சாந்திரியாவில்‌ இருந்த புகழ்பெற்ற நூல்நியைத்திற்கு ஒப்பான ஒரு நூல்நிலையம்‌ இங்கே இருந்தது. 

4. தியத்தீரா: மகா அலெக்ஸாண்டரால்‌ நிறுவப்பட்ட பட்டணம்‌. வியாபார முக்கியத்துவம்‌ வாய்ந்த இடம்‌. இரத்தாம்பர 
சாயத்தொழிலுக்கு பேர்போனது. பவுலினால்‌ கிறிஸதவளான லதியாள்‌ இந்தப்‌ பகுதியை சேர்ந்தவள்‌ (அப்‌16:14) 

5. சர்தை: புராதன ராஜ்யமாக இருந்த லிடிய ராஜ்யத்தின்‌ தலைநகர்‌. உயர்ந்த பீடபூமியில்‌ அமைந்திருந்ததால்‌ பல 
வெளிநாட்டு படையெடுப்புக்களுக்கு தாக்குப்பிடித்து நின்றது. 

6. பிலதெல்பியா: “கிழக்கின்‌ நுழைவாயில்‌” என்று அழைக்கப்பட்ட இந்த பட்டணம்‌ இதன்‌ திராட்சைக்கும்‌, துணிகளுக்கும்‌, 
தோலால்‌ செய்யப்பட்ட பொருட்களுக்கும்‌ போபோனது. 

7. லவோதிக்கேயா: பிரிகியாவின்‌ பழங்கால தலைநகர்‌ பட்டணம்‌. அதன்‌ செல்வம்‌ வியாபாரத்தினாலும்‌, வங்கித்‌ 
தொழிலாலும்‌ வந்தது. அங்கிருந்த மருத்துவக்கல்லூரியும்‌, விலையயர்ந்த துணிகளும்‌ புகழ்வாய்ந்தவை. 

இன்று இந்த சபைகளில்‌ ஒன்றுகூட இல்லை. 


Pastor Gabriel Thomasral aE I க ல்‌ ACA Church Avadl 


7 சபைகளுக்கான நிலையான அர்த்தம்‌ 


இந்த ஏழு சபைகளும்‌, ஏழு வித்தியாசமான தனிநபர்களையும்‌, அவர்களிடம்‌ காணப்படூ கிறதும்‌, 
தொடர்ந்து காணப்படப்போகிறதும்‌, ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும்‌ ஏதோ ஒரு அளவில்‌ கர்த்தரின்‌ 
வருகை வரையில்‌ இருக்கப்போகிறதுமான வித்தியாசமான ஆவிக்குரிய நிலையை வெளிப்படுத்துகிறது. 
ஈ எபேசு: இந்த சபையார்‌ கிறிஸ்துவின்‌ மீதிருந்த ஆதி அன்பை விட்டூவிட்டார்கள்‌ 2:4 

௩ சிமிர்னா: இந்த சபை கடுமையான உபத்திரவத்தை சந்திக்கபோகிறது 2:10 

௩ பெர்கமு: இந்த சபை பாவத்திற்காக மனம்வருந்த வேண்டியவர்கள்‌ 2:16 

௩ தியத்தீரா: இந்த சபையின்‌ தீர்கதரிசியானவள்‌ ஜனங்களை வழிதவறப்பண்ணுவாள்‌ 2:20 

* சர்தை: இந்த சபை நித்திரையிலிருந்து விழிக்கவேண்டும்‌ 3:2 

௩ பிலதெலபியா: இந்த சபையார்‌ பொறுமையுடன்‌ தொடர்ந்து முன்னேறுகிறார்கள்‌ 3:10 

௩ லவோதிக்கேயா: இந்த சபை அனலோ குளிரோ இன்றி வெதுவெதுப்பாயிருக்கிறது 3:16 


Pastor. Gabriel Thomasra] = ப த ACA Church Avadli 


7 சபைகளுக்கான தீர்க்கதரிசன அர்த்தம்‌ 
இந்த ஏழு சபைகளும்‌ சபை வரலாற்றின்‌ ஏழு வித்தியாசமான காலகட்டங்களை குறித்து தீர்க்கதரிசனமாக 
வெளிப்படூத்துகிறது. 


சபை வரலாற்றின்‌ 7 காலகட்டங்கள்‌ 

1. எபேசுவில்‌ உள்ள சபை 2:1-7: அதி அன்பை விட்டுவிட்டது 2:4 - அப்போஸ்தல சபை : கிபி 30-300 

2. சிமிர்னாவில்‌ உள்ள சபை 2:8-11: உபத்திரவத்தை சந்திக்கும்‌ 2:10 - இரத்தசாட்சிகளின்‌ சபை = கிபி 
100-313 

3. பெர்கமுவில்‌ உள்ள சபை 2:12-17 மனந்திரும்ப வேண்டியது அவசியம்‌ 2:16 - சமரசம்‌ செய்துகொள்ளும்‌ 
சபை 52 கிபி 314-590 

4. தியத்தீராவில்‌ உள்ள சபை 2:18-29 கள்ள தீர்க்கதரிசியானவள்‌ இருந்தாள்‌ 2:20 - ரோமன்‌ கத்தோலிக்க 
சபை => கிபி 590-1517 

5. சர்தையில்‌ உள்ள சபை 3:1-6 உறங்கப்போய்விட்டது 3:2 - சீர்திருத்தச்‌ சபை => கிபி 1517-1700 

6. பிலதெல்பியாவில்‌ உள்ள சபை 3:7-13 பொறுமையோடு சகித்திருக்கிறது 3:16 - எழுப்புதலின்‌ சபை = 
கிபி 1700-1900 


7. லவோதிக்கேயாவில்‌ உள்ள சபை 3:14-22 வெதுவெதுப்பான விசுவாசம்‌ 3:16 - உலகத்துச்‌ சபை = கிபி 
1900- இரகசிய வருகை 


Pastor. Gabriel Thomasral aE I த பல்‌ ப ACA Church Avadl 


7 சபைகளுக்கான தீர்க்கதரிசன அர்த்தம்‌ 
இந்த ஏழு சபைகளும்‌ சபை வரலாற்றின்‌ ஏழு வித்தியாசமான காலகட்டங்களை குறித்து தீர்க்கதரிசனமாக 
வெளிப்படூத்துகிறது. 


சபை வரலாற்றின்‌ 7 காலகட்டங்கள்‌ 

1. எபேசுவில்‌ உள்ள சபை 2:1-7: அதி அன்பை விட்டுவிட்டது 2:4 - அப்போஸ்தல சபை : கிபி 30-300 

2. சிமிர்னாவில்‌ உள்ள சபை 2:8-11: உபத்திரவத்தை சந்திக்கும்‌ 2:10 - இரத்தசாட்சிகளின்‌ சபை = கிபி 
100-313 

3. பெர்கமுவில்‌ உள்ள சபை 2:12-17 மனந்திரும்ப வேண்டியது அவசியம்‌ 2:16 - சமரசம்‌ செய்துகொள்ளும்‌ 
சபை 52 கிபி 314-590 

4. தியத்தீராவில்‌ உள்ள சபை 2:18-29 கள்ள தீர்க்கதரிசியானவள்‌ இருந்தாள்‌ 2:20 - ரோமன்‌ கத்தோலிக்க 
சபை => கிபி 590-1517 

5. சர்தையில்‌ உள்ள சபை 3:1-6 உறங்கப்போய்விட்டது 3:2 - சீர்திருத்தச்‌ சபை => கிபி 1517-1700 

6. பிலதெல்பியாவில்‌ உள்ள சபை 3:7-13 பொறுமையோடு சகித்திருக்கிறது 3:16 - எழுப்புதலின்‌ சபை = 
கிபி 1700-1900 


7. லவோதிக்கேயாவில்‌ உள்ள சபை 3:14-22 வெதுவெதுப்பான விசுவாசம்‌ 3:16 - உலகத்துச்‌ சபை = கிபி 
1900- இரகசிய வருகை 


Pastor. Gabriel Thomasral aE I த பல்‌ ப ACA Church Avadl 


வியாக்கியானம்‌ செய்தல்‌ 


இந்தப்‌ புத்தகத்தை வியாக்கியானம்‌ செய்ய பலவிதமான முறைகள்‌ கையாளப்பட்டாலும்‌ அவற்றை நான்கு பிரதான 
பிரிவிற்குள்‌ அடக்கிவிடலாம்‌ 

1. ஏற்கனவே நடந்துவிட்ட நிகழ்வுகள்‌ என்னும்‌ கொள்கை ஒPreterit theory 

எல்லா வெளிப்படுத்தல்களும்‌ கடந்த காலத்தில்‌ நிறைவேறிவிட்டன. வெளிப்படுத்தின விஷேசம்‌ வருங்காலத்தின்‌ 
காரியங்களை சொல்லவில்லை. யோவான்‌ தனது காலமான கிபி முதல்‌ நூற்றாண்டிலோ அல்லது அதற்கு சிறிது காலம்‌ 
கழித்தோ நடந்த நிகழ்ச்சிளை பதிவிட்டிருக்கிறார்‌. இந்த சம்பவங்கள்‌ நீரோ அல்லது டொமித்தியன்‌ காலத்தில்‌ நிகழ்ந்தவை. 
2. வரலாறு என்னும்‌ கொள்கை Historical theory 

வெளிப்படுத்தின விஷேசத்தில்‌ சொல்லப்பட்டவை நிறைவேறிக்கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விஷேசம்‌ சபையின்‌ 
தீர்க்கதாசன வரலாறு. அது வரவிருக்கும்‌ கடைசிக்‌ காலத்தின்‌ சம்பவங்களை சொல்லவில்லை. கத்தோலிக்க மார்க்கத்தின்‌ 
வளர்ச்சி, இஸ்லாம்‌, பிரிவினைசபையாரின்‌ சீர்திருத்தம்‌, உலகப்போர்கள்‌ போன்றவை சொல்லப்பட்டு இறுதியில்‌ இயேசுவின்‌ 
மறுவருகையோடு முடிவடைவது இந்த கொள்கையாளர்கள்‌ முனவைக்கும்‌ சான்றுகள்‌. 

3. தத்துவம்‌ என்னும்‌ கொள்கை The "idealist" view 


இந்த புத்தகம்‌ எந்த வரலாற்று நிகழ்ச்சியையும்‌ எழுதவில்லை. இது “நல்லது இறுதியில்‌ தீயதை வெல்லும்‌” என்னும்‌ 
தத்துவத்தை சொல்லுகிறது. அதனால்‌ இது எல்லாக்காலத்திற்கும்‌ ஏற்ற புத்தகம்‌. 

4. இனி வரப்போகும்‌ நிகழ்வுகள்‌ என்னும்‌ கொள்கை The "futurist" view 

முதலில்‌ உள்ள சில அதிகாரங்களை தவிர்த்து, இந்தப்‌ புத்தகத்தின்‌ மீதி அதிகாரங்கள்‌ கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகைக்குக்கு பின்னாக உடனடியாக நடக்கப்போகும்‌ சம்பவங்களை விபரிக்கிறது. ஆகவே இதில்‌ சொல்லப்பட்டூள்ளவற்றில்‌ 
பெரும்பாலனவைகள்‌ இன்னும்‌ நிறைவேறவேண்டியிருக்கிறன (அல்லது தற்போது நிறைவேறிக்கொண்டிருக்கிறன). இயேசுவின்‌ 
மறுவருகையில்‌ உயிரோடு இருப்பவர்களுத்தான்‌ இது அதிக பிரயோஜனமுள்ள தாக இருக்கும்‌. 


Pastor. Gabriel Thomasral aE I த பல்‌ ப ACA Church Avadl 


இதில்‌ எது சரியானது? 

௩ ஒவ்வொன்றிலும்‌ ஏதோவொரு விதத்தில்‌ உண்மை இருக்கிறது. 

* வெளிப்படுத்தின விஷேசம்‌ யோவானின்‌ நாட்களில்‌ பேசியது. அது சபை வரலாற்றில்‌ பேசியது. நமது 
தனிப்பட்ட வாழ்க்கைக்கும்‌ பேசுகிறது. 

ஈ மற்ற மூன்று கொள்கைகளுக்குமான உரிய இடம்‌ உண்டென்றாலும்‌ இனி வரப்போகும்‌ நிகழ்வுகள்‌ 
எனனும்‌ கொள்கைக்கான இடத்தை நாம்‌ மறுக்க முடியாது. 

* வெளிப்படுத்தின விஷேசம்‌ 1:19-20ல்‌ கடந்தகால, நிகழ்கால, எதிர்கால நிகழ்வுகளை எழுதும்படி 
யோவான்‌ பணிக்கப்படுகிறார்‌ (யோவானின்‌ கண்ணோட்டத்திலிருந்து எழுதும்படி) 
கண்டவைகளையும்‌: இயேசுவின்‌ பரலோக மகிமையை தரிசனத்தில்‌ கண்டதுபோல 

2. இருக்கிறவைகளையும்‌: அவர்‌ இருந்த காலத்தின்‌ காரியங்கள்‌, ஆசியாவில்‌ இருக்கிய ஏழு சபைகளின்‌ 
காரியங்கள்‌ 

3. இவைகளுக்குப்‌ பின்பு சம்பவிப்பவைகளையும்‌: ஏழு சபைகளின்‌ காரியங்கள்‌ சம்பவித்ததற்கு பின்பாக 
உள்ள கடைசிக்கால சம்பவங்கள்‌ 


வெளிப்படுத்தின விஷேசத்தின்‌ கட்டமைப்பு மூன்று பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 
1. கண்டவைகள்‌: வெளிப்படுத்தின விஷேசம்‌ அதி 1 

2. இருக்கிறவைகள்‌: வெளிப்படுத்தின விஷேசம்‌ அதி 2-3 

3. இவைகளுக்குப்‌ பின்பு சம்பவிப்பவைகள்‌: வெளிப்படுத்தின விஷேசம்‌ அதி 4-22 


Pastor. Gabriel Thomasraj 0 ACA Church கச 


பவம்‌ படு ப்பட்ட. 


MEETING CHRIST MARRIAGE SUPPER 
IN THE AIR OF THE LAMB 


SECOND 
ASCENT DECENT ட ~~ COMINGOF WHITE 
(0) 2 OF THE | CHRIST THRONE 
CHRIST HOLY JUDGMENT 
SPIRIT 


ரட்‌:40:160 8. UU (0)! MILLENNIUM 
1,000 YEARS 
ற 


தி RESURRECTION RESURRECTION 
al OF THE OF THE 
Runs ல்‌ SAINTS பம்பு 
JESUS LOOKING FOR THOSE WHO WILL ACCEPT HiM 


Peston Gabreliioma sae ௮ அட ea a A டபக்‌ வல தடம்‌ ததக ல ACG 20 


ஏழு வருட உபத்திரவம்‌ 

உன்‌ ஜனத்தின்மேலும்‌ உன்‌ பரிசுத்த நகரத்தின்‌ (எருசலேம்‌) மேலும்‌ எழுபது வாரங்கள்‌ செல்லும்படி 
குறிக்கப்பட்டிருக்கிறது. 

* 1 நாள்‌ஈ1 வருடம்‌ : 1வாரம்‌ ஈ 7 வருடங்கள்‌: 70 வாரங்கள்‌ - 490 வருடங்கள்‌ 

ஈ 483 வருடங்கள்‌ (39 வாரங்கள்‌) கிறிஸ்துவரையில்‌ நிறைவேறின 

* இறுதி 7 வருடங்கள்‌ (1 வாரம்‌) 7 வருட உபத்திரவகாலம்‌ 


7 வருட உபத்திரவகாலத்தின்‌ நோக்கம்‌ (கானியேல்‌ 9:24) 

* மீறுதலைத்‌ தவிர்க்கிறதற்கும்‌ 

* பாவங்களைத்‌ தொலைக்கிறதற்கும்‌ 

* அக்கிரமத்தை நிவிர்த்திபண்ணுகிறதற்கும்‌ (ஒப்புரவாகுதல) 

* நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும்‌ (தேவனோடு சரியான நிலையை எடுத்தல்‌) 
௩ தரிசனத்தையும்‌ தீர்க்கதரிசனத்தையும்‌ முத்திரிக்கிறதற்கும்‌ 

* மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம்பண்ணுகிறதற்கும்‌, 


இரகசிய இயேசுவின்‌ 


வருகை 2ம்‌ வருகை 


[m1 னன. எண்டர்‌ 


அந்திக்கிறிஸ்து 


இரகசிய இயேசுவின்‌ 


வருகை 2ம்‌ வருகை 
அபபட. 


* புதிய ஏற்பாடு முழுவதிலும்‌ அபகீர்த்தியான வார்த்தையான அந்திக்கிறிஸ்து (௮11115105) என்பது யோவான்‌ 
நிருபங்களில்‌ மாத்திரமே காணப்படுகிறது (1யோவா 2:18,22,4:3,2யோவா1:7) 


கள்ளப்‌ போதகர்களை அந்திக்கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார்‌ (2:18) அவர்களுக்குள்‌ அந்திக்கிறிஸ்துவின்‌ 
ஆவி இருந்தது (4:3) 

மாம்சத்தில்‌ வெளிப்பட்ட இயேசுவே கிறிஸ்து என்னும்‌ சத்தியத்தை மறுதலிப்பதே இந்தக்‌ கள்ளப்போதகர்கள்‌ 
அந்திக்கிறிஸ்து என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது (1யோவா2:22,4:3,2யோவா 1:7) 

ஈ 1 யோவா 4:3ல சொல்லப்படுகிற அந்திக்கிறிஸ்து பெரும்பாலும்‌ பின்வருனவற்றோடு 
தொடர்புடையதாக இருக்கலாம்‌ 

- பாழாக்கும்‌ அருவருப்பு (மாற்கு 13:14) 

- கேட்டின்‌ மகன (2தெச 2:3-4) 

- மிருகம்‌ (வெளி 13:1-9,11-18,11:7) 

* இந்த தீயசக்தியைக்‌ குறித்த எதிர்பார்ப்பு தானியேலின்‌ தரிசனத்தின்‌ அடிப்படையில்‌ உருவானது (தானி 
7:8,19-25, 9:27, 11:31,36, 12:11) 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


அந்திக்கிறிஸ்துவின்‌ பிரதானமான 10 காரியங்கள்‌ 


1) தன்னை தேவன்‌ என்று அறிவித்து தனக்கு வழிபாடு செய்ய கோருவான்‌- 2தெச 2:3-4 
2) தேவனை தூஷிப்பான்‌ - வெளி 13:6 

3) அதிசய வல்லமையை காண்பிப்பான்‌ - வெளி 13:13 

4) மரணத்துக்கேதுவான காயப்பட்டு அதிலிருந்து மீண்டுவருவான்‌ - வெளி 13:14 

5) மூன்றரை ஆண்டுகள்‌ முழுஅதிகாரத்தோடு ஆட்சிசெய்வான்‌ - வெளி 13:5,7 

6) உலகத்தின்‌ பொருளாதாரம்‌ அவன்‌ கட்டூப்பாட்டிலிருக்கும்‌ - வெளி 13:16-17 

7) தேவனுடைய ஆலயத்தை தட்டூப்படுத்துவான்‌ - தானி 11:13,12:1 

8) இஸ்ரவேலை அழிக்க முயற்சி செய்வான்‌ - தானி 11:40-41 

9) கிறிஸ்துவுக்கு எதிராக உலகத்தின்‌ இராணுவத்தை போரிடச்செய்வான்‌ -வெளி19:19 
10) கடைசியில்‌ அக்கினிக்கடலில்‌ கள்ளப்படுவான்‌ - வெளி 20:19-20 


Pastor. Gabriel Thomasral aE I த பல்‌ ப ACA Church Avadl 


இரண்டு சாட்சிகள்‌ 


இரகசிய அந்திக்கிறிஸ்து 
வருகை வருகை 


ஈ வெளி 11:3-12ல்‌ உபத்திரவ காலத்தில்‌ தேவனுடைய வேலையை செய்து முடித்த இரு நபர்களை 
குறித்துப்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய இரண்டு சாட்சிகளும்‌ ஆயிரத்திருநூற்றறுபது 
நாளளவும்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம்‌ கொடுப்பேன்‌ வச 3. 

ஈ இந்த இரு சாட்சிகளும்‌: 

1) அவர்களது செய்தியோடு அதிசய வல்லமைகளையும்‌ வெளிப்படுத்துவார்கள்‌ 11:6 

2) அவர்களது வேலையை ஒருவராலும்‌ கடுக்க முடியாது 11:5 

3) அவர்களது ஊழியத்தின்‌ முடிவிலே, அவர்கள்‌ அறிவிக்கவேண்டியவற்றை எல்லாம்‌ அறிவித்த 
பிற்பாடு, மிருகத்தால்‌ கொல்லப்படுவார்கள்‌, துன்மார்க்க உலகம்‌ அதற்காக மகிழும்‌, கொலையுண்ட 
தீர்க்கதரிசிகளின்‌ உடல்கள்‌ வீதியில்‌ கிடக்கும்‌ 11:7-10 

4) மூன்றரை நாட்களுக்குப்‌ பின்பு தேவனுடைய அந்த இரு சாட்சிகளும்‌ உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்களது 
எதிரிகளின்‌ கண்களுக்கு முன்பாக பரலோகத்திற்கு ஏறிப்போவார்கள்‌ 11:11-12 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadl 


யார்‌ இந்த இரண்டு சாட்சிகள்‌? 


ஈ வெளிப்படுத்தின விஷேசம்‌ சொல்லுகிற இந்த இரண்டு சாட்சிகள்‌ குறித்து மூன்று அடிப்படையான 
கொள்ளைகள்‌ உணடு 


1. மோசேயும்‌, எலியாவும்‌ 
2. ஏனோக்கும்‌, எலியாவும்‌ 
3. கடைசிக்கலத்தில்‌ தேவன்‌ தமது சாட்சியாய்‌ நிற்க எழுப்பும்‌ பெயர்‌ குறிப்பிடப்படாத விசுவாசிகள்‌ 


௩ ஏனோக்கும்‌, எலியாவும்‌ இந்த சாட்சிகளாய்‌ இருப்பார்கள்‌ என்பதற்கு அவர்கள்‌ இருவரும்‌ மரணத்தை 
காண்பதற்கு முன்னர்‌ தேவனால்‌ எடுத்துக்கொள்ப்பட்டது காரணமாயிருக்கலாம்‌ (ஆதி 5:23, 2இரா 
2:11) 

* இது சரியென்று வாதிடுவோர்‌ எபி 9:27ல்‌ ஒருதரம்‌ மரணமடைவது எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரமாக காண்பிக்கிறார்கள்‌. 

* மரணத்தை காணாத ஏனோக்கும்‌, எலியாவும்‌ இரண்டு சாட்சிகளின்‌ பணிக்கு தகுதியானவர்கள்‌. 
அவர்களது பணியின்‌ நிறைவிலே கொல்லப்படூவார்கள்‌. 

௩ மேலும்‌ இவர்கள்‌ இருவரும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு குறித்து பேசியவர்கள்‌ (1இரா 17:1, யூதா 
1:14-15). 


Pastor. Gabriel Thomasral aE I த பல்‌ ப ACA Church Avadl 


7 முத்திரைகளும்‌ அதன்‌ தண்டனைகளும்‌ 


இரகசிய அந்திக்கிறிஸ்து இரண்டு 


வருகை வருகை சாட்சிகளின்‌ 


முதலாம்‌ முத்திரை 6:1,2 - வெள்ளைக்குதிரை - அழிக்க வரும்‌ அந்திக்கிறிஸ்து 

* இரண்டாம்‌ முத்திரை 6:3,4 - சிவப்புக்குதிரை - வெளிப்படையான யுத்தம்‌ ஆரம்பம்‌ 

* மூன்றாம்‌ முத்திரை 6:5,6 - கறுப்புக்குதிரை - உலகம்‌ முழுவதும்‌ பஞ்சம்‌ 

நாலாம்‌ முத்திரை 6:7-8 - மங்கின நிறமுள்ள குதிரை - பூமியில்‌ 4 பங்கு மரணம்‌ 

௩ ஐந்தாம்‌ முத்திரை 6:9-11 - இரத்தசாட்சிகள்‌ - விசுவாசிகள்‌ பழிவாங்க விண்ணப்பித்தல்‌ 
* ஆறாம்‌ முத்திரை 6:12-17- புவியியல்‌ குழப்பங்கள்‌ - பூமியதிர்ச்சி, சூரியன்‌ இருளடைகல்‌ 


* ஏழாம்‌ முத்திரை 8:1 - எக்காளத்‌ தண்டனையின்‌ துவக்கம்‌ 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


உபத்திரவத்தின்‌ நடுவில்‌ 


இரகசிய அந்திக்கிறிஸ்து இரண்டு முத்திரை 
வருகை வருகை சாட்சிகளின்‌ தண்டனை 


* அந்திக்கிறிஸ்து கொல்லப்படுதல்‌ வெளி 13:3 

* சாத்தான்‌ வானத்திலிருந்து பூமிக்கு விழத்தள்ளப்படுதல்‌ வெளி 12:7-9 

* அந்திக்கிறிஸ்து உயிர்தெழுதல்‌ 13:3,4 

* அந்திக்கிறிஸ்து வணங்கப்படுதல்‌ 13:3,4,8 

* மிருகத்தின்‌ அடையாளமான 666 13:16-18 

* இஸ்ரவேலுடனான 7 ஆண்டுகள்‌ சமாதான உடன்படிக்கை முறிவு (ஏசா 28:18, தானி 11:41) 
* யூதர்கள்‌ உபத்திரவப்படுத்தபடுதல்‌ 12:1-6 

* பாழாக்கும்‌ அருவருப்பு (கானியேல்‌ 9:27, மத்தேயு 24:15-16, 2 தெச 2:4) 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadll 


7 எக்காளங்களும்‌ அதன தணடனைகளும்‌ 


இரகசிய அந்திக்கிறிஸ்து இரண்டு முத்திரை 
வருகை வருகை சாட்சிகளின்‌ தண்டனை 


* முதலாம்‌ எக்காளம்‌ (8:7) - ட மரங்கள்‌ வெந்துபோனது 

* இரண்டாம்‌ எக்காளம்‌ (8:8-9) - “ கடல்‌ இரத்தமானது 

* மூன்றாம்‌ எக்காளம்‌ (8:10-11) - நல்ல தண்ணீர்‌ மாசுபட்டது 

ஈ நாலாம்‌ எக்காளம்‌ (8:12-13) - , சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌ இருளாகின 


ஐந்தாம்‌ எக்காளம்‌ (9:1-11) - வெட்டுக்கிளிகள்‌ உபாதித்தது ஆனால்‌ கொல்லவில்லை 
* ஆறாம்‌ எக்காளம்‌ (9:13-21)- 20 கோடி இராணுவங்கள்‌ மனிதகுலத்தை ,. அழித்தன 
௩ ஏழாம்‌ எக்காளம்‌ (11:15-19)- கலச தண்டனையின்‌ ஆரம்பம்‌ 


Pastor. Gabriel Thomasra] ACA Church Avadli 


1,44,000 பரிசுத்தவான்கள்‌ 


வெளி 14:1 பின்பு நான்‌ பார்த்தபோது, இதோ, சீயோன்‌ மலையின்மேல்‌ ஆட்டுக்குட்டியானவரையும்‌, அவரோடேகூட அவருடைய 

பிதாவின்‌ நாமம்‌ தங்கள்‌ நெற்றிகளில்‌ எழுதப்பட்டிருந்த இலட்சத்து நாற்பத்து நாலாயிரம்பேரையும்‌ நிற்கக்கண்டேன்‌. 

ஈ 1,44,000 என்பது வரலாறு முழுவதிலுமிருந்து நித்திய ஆக்கினையை அடையாதபடி இரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களின்‌ 
எண்ணிக்கையை குறிப்பதாக கிறிஸ்தவர்கள்‌ கருதவில்லை. 

* பொதுவாக கிறிஸ்தவர்கள்‌ எழுத்தின்படி 1,44,000 பேர்கள்‌ என்றோ, அல்லது திரளான ஜனங்களை குறிக்கும்‌ ஒரு குறியிடாகவோ 
அதை பார்க்கிறார்கள்‌. 

* 1,44,000க்குள்‌ “கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்‌ வந்த யூதர்களும்‌ அடங்குவார்கள்‌. 12000 பேர்கள்‌ ஒவ்வொரு (12) 
கோத்திரங்களிலிருந்தும்‌. இது நிச்சயமில்லாத ஒரு எண்ணிக்கையில்‌ காணப்படும்‌ நிச்சயமுள்ள எண்ணிக்கை. ஆகவே ஓவ்வொரு 
கோத்திரத்திலிருந்து 12000 பேர்கள்‌ மாத்திரமே இரட்சிக்கப்படுவார்கள்‌ என்று கருதலாகாது. 

* 1,44,000 என்பது எண்கள்‌ பற்றிய ஆய்வுக்கு உட்படக்கூடியது. “பன்னிரண்டு” என்பது வேதாகமம்‌ முழுவதிலும்‌ பூரணத்தின்‌ 
அல்லது நிறைவின்‌ ஒரு குறியீடு. எடுத்துக்காட்டாக இஸ்ரவேலின்‌ கோத்திரங்கள்‌12, இயேசுவின்‌ அப்போஸ்தலர்கள்‌ 12 

1000 என்னும்‌ எண்ணிக்கையை குறியீட்டுச்‌ சொல்லாக பழைய எற்பாட்டில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உபா 1:11 ஆயிரமடங்கு 
அதிகமாகும்படி கர்த்தர்‌ உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபா 7:9 ஆயிரம்‌ தலைமுறைமட்டும்‌ உடன்படிக்கையையும்‌ தயவையும்‌ 
காக்கிற தேவன்‌. சங்‌ 50:10 பர்வதங்களில்‌ ஆயிரமாயிரமாய்த்‌ திரிகிற மிருகங்கள்‌. மேலும்‌ ஏசாயா 60:22, சங்‌ 84:10, யாத்‌ 20:6, 
2 சாமு 18:12 ஆகியவை. 

1,44,000 குறித்த யெகோவாவின்‌ சாட்சிகளின்‌ நம்பிக்கை 

* யெகோவாவின்‌ சாட்சிகள்‌ பரலோக சபைக்குள்‌ எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள்‌ 1,44,000 பேர்கள்‌ மாத்திமே என்று நம்புகிறார்கள்‌. 
யெகோவாவின்‌ சாட்சிகளின்‌ நம்பிக்கையை பின்பற்றாதவர்கள்‌ அதாவது மீதியாகவுள்ளவர்கள்‌ நரகத்திற்காக 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

* இரட்சிக்கப்பட்டவர்களில்‌ மீதியானவர்கள்‌ தேவனின்‌ மகிமையான பூமியில்‌ வைக்கப்பட்டு 1,44,000 பேர்களால்‌ ஆளப்படூவார்கள்‌. 
அவர்கள்‌ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படலாம்‌ அல்லது மகிமையான பூமியில்‌ விடப்படலாம்‌ என்பது அவர்களின்‌ நம்பிக்கை. 


Pastor. Gabriel Thomasraj 5 பக | ACA Church Avadli 


7 கலசங்களும்‌ அதன தண்டனைகளும்‌ 


இரகசிய அந்திக்கிறிஸ்து இரண்டூ முத்திரை எக்காள 


வருகை வருகை சாட்சிகளின்‌ தண்டனை தண்டனை 


* முதலாவது கலசம்‌ (16:1-2) - அந்திக்கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள்‌ கொடியபருக்களால்‌ 
வாதிக்கபடுதல்‌ 


* இரண்டாவது கலசம்‌ (16:3) - எல்லாக்‌ கடல்களும்‌ இரத்தமாகி அதிலுள்ள யாவையும்‌ மாளுதல்‌ 

* மூன்றாவது கலசம்‌ (16:4-7) - எல்லா நல்ல தண்ணீர்களும்‌ இரத்தமாதல்‌ 

* நாலாவது கலசம்‌ (16:8-9) - மிகுந்த உஷணத்தினாலே தகிக்கப்பட்டார்கள்‌ (ஜனங்கள்‌ தேவனை தூ 
ஷித்தார்கள்‌) 

* ஐந்தாவது கலசம்‌ (16:10-11) - அந்திக்கிறிஸ்துவின்‌ ஆளுகையில்‌ உள்ள இடங்கள்‌ இருளாதல்‌ 


* ஆறாவது கலசம்‌ (16:12-15) - ஐபிராத்து நதி வற்றிப்போதல்‌ (அர்மகெதோன்‌ யுத்தத்திற்கான களம்‌ 
தயார்‌) 

* ஏழாவது கலசம்‌ (16:17-21) - இதுவரை காணாத பூமியதிர்ச்சி, பாபிலோன்‌ அழிக்கப்படல்‌, 100 
பவுண்டு எடையுள்ள கல்மழை பூமியில்‌ பெய்தது 


Pastor. Gabriel Thomasra ACA Church Avadl 


அரமகெதோன யுத்தம்‌ 


இரகசிய அந்திக்கிறிஸ்து இரண்டூ முத்திரை 
வருகை வருகை சாட்சிகளின்‌ தண்டனை 


* தேவனுக்கும்‌, தீயசக்திகளுக்கும்‌ இடையான இறுதி யுத்தம்‌ (16:16) 

* இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம்‌ செய்ய அந்திக்கிறிஸ்துவின்‌ ஆதரவு ராஜாக்கள்‌ அணிதிரள்கல்‌ 

* அர்மகெதோனில்‌ தேவனுடைய கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரம்‌(16:19) வைக்கப்படும்‌. 
அந்திக்கிறிஸதுவும்‌ அவனைப்‌ பின்பற்றுபவர்களும்‌ கவிழ்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasra] ACA Church Avadli 


